


கடற்கரைப்‌ பரதவர்‌ 
கலைச்சொல்‌ அகராதி 


௪. முருகானந்தம்‌ 


எம்‌.ஏ., எம்‌.எட்‌., (பிஎச்‌.டி.) டிப்ளமோ - காந்தியம்‌ 


தேன்மழைப்‌ பதிப்பகம்‌ 


34, கொத்தவால்‌ தெரு, ஆலந்தூர்‌. 
சென்னை - 600 016 








நூலின்‌ பெயர்‌ 
ஆசிரியர்‌ 
மொழி 

பதிப்பு 
உரிமை 
பக்கம்‌ 


அச்சிட்டோர்‌ 


வெளியீட்டாளர்‌ 


விலை 


நூல்‌ விளக்கக்‌ குறிப்பு 


கடற்கரைப்‌ பரதவர்‌ கலைச்சொல்‌ அகராதி 
௪. முருகானந்தம்‌ 
தமிழ்‌ 


டிசம்பா 1999 


: 6 ஆசிரியருக்கு 


ரர்‌. 388 - 396 


ஸ்ரீ வெங்கடேஸ்வரா அச்சகம்‌ 
சென்னை - 16. 


: தேன்மழைப்‌ பதிப்பகம்‌ 


34, கொத்தவால்‌ தெரு, 
ஆலந்தூர்‌, சென்னை-16. 


பொருளடக்கம்‌ 


1 1. தமிழ்நாடும்‌ அதன்‌ பூர்வீக மக்களான பரதவர்களும்‌ 
இராமநாதபுரம்‌, திருநெல்வேலி மாவட்டங்கள்‌ 
பற்றிய பொதுச்‌ செய்திகள்‌ 

இரு மாவட்டங்களில்‌ வாழும்‌ கடற்கரைப்‌ பரதவர்‌ 
கட ம்கரைப்‌ பரதவர்‌ தொழில்கள்‌ 

அ௮கராதிக்கலை : விளக்கம்‌, வரல று, வகைமை 
தொழிற்கலைச்‌ சொல்லகராதி 

தொழிற்கலைச்‌ சொற்கள்‌--ஓர்‌ ஆய்வு 

முடிவுரை 


்‌ 


ஆ 


௫:29. 0௨ 30 


1] பின்னிணைப்பு 


7. செங்கற்பட்டு, சென்னை மாவட்டக்‌ கடற்கரைப்‌ 
பரதவர்‌ தொழிற்கலைச்‌ சொற்கள்‌ 

2. கன்னியாகுமரி மாவட்டச்‌ கடற்கரைப்‌ பரதவர்‌ 
தொழிற்கலைச்‌ சொற்கள்‌ 

8. யாழ்ப்பாணக்‌ கரையோரப்‌ பரதவர்‌ தொழிற்கலைச்‌ 


சொற்கள்‌ 

4, மட்டக்களப்பு மாவட்டப்‌ பரதவர்‌ தொழிற்கலைச்‌ 
சொற்கள்‌ 

5. தாத்துக்குடி கிருத்துவப்‌ பரதவர்‌ வழக்குச்‌ 
சொற்கள்‌ 


10 
14 
21 
22 
778 
176 


161 


198 


198 


2225 


205 


6. கப்பல்‌ சாத்திரம்‌, கப்பல்‌ சிந்து ,நூற்கலைச்‌ சொற்கள்‌ 886 


111 7. பண்டைத்‌ தமிழர்‌ கடல்‌ துறைத்‌ தொடர்புடைய 
சொல்லாட்சிகள்‌ 

அறிக்கைகள்‌ ? 

திருநெல்வேலி மாவட்டம்‌ - கடற்கரைப்‌ பரதவர்கள்‌ ! 


உ)_விடம்‌, தொகை பற்றிய விவரங்கள்‌ 


2.1 


214 


தொகை, சமயம்‌, சிறுவர்‌, வளாந்தவர்‌, 
கூட்டுறவுச்‌ சங்க உறுப்பினர்‌ பற்றிய :பிவரங்கள்‌ 
தொகை (வயதுவாரறி) 

தொழில்‌ பற்றிய விவர அட்டவணை 
கடற்கரைப்‌ பரதவர்‌-இவரைச்‌ சார்ந்தவர்‌ 
பற்றிய விவரங்கள்‌ 

மாத சராசரி வருமானமும்‌ கட ற்கலங்கள்‌ 
பற்றிய விவரமும்‌ 

கருவிகள்‌ பற்றிய பட்டியல 


இராமகாதபுரம்‌ மாவட்டம்‌--கடற்கரைப்‌ பரதவர்கள்‌ : 


2. 


உறைறவிடம்‌, தொகை பற்றிய விவரங்கள்‌ 
தொகை, சமயம்‌, சிறுவர்‌, வளர்ந்தவர்‌, கூட்டுறவுச்‌ 
சங்க உறுப்பினர்‌ பற்றிய விவரங்கள்‌ 

தொகை (வயது வாரி) 

தொழில்பற்றிய விவர அட்டவணை 

கடற்கரைப்‌ பரதவர்‌--இவரைச்‌ சார்ந்தவர்‌ பற்றிய 
விவரங்கள்‌ 

மாத சராசரி வருமானமும்‌, கடற்கலங்கள்‌ பற்றிய 
விவரமும்‌ 

கருவிகள்‌ பற்றிய பட்டியல்‌ 

வலைகளின்‌ விவரம்‌ 

தமிழ்நாட்டின்‌ மாவட்டப்‌ பிரிவுகள்‌ 

இலங்கையின்‌ மாவட்டப்‌ பிரிவுகள்‌ 


பரதவர்‌ தொடர்புடைய தாளிகைகள்‌ 


9. பரதவர்‌ ஆய்வுக்குத்‌ துணையாகும்‌ கருவி நூல்கள்‌ 


(செயல்‌ துணை ஆய்வடங்கல்‌ ) 


514 
916 
519 


௦60 


522 
94 


526 


521 
926 
5941 


9௪0 


96.1 
956 
961 
506 
967 


369 


971 


ர்‌ 

தமிழ்நாடும்‌ 

ஆதன்‌ பூர்வீக மக்களான 
பரதவா களும்‌ 





தமிழ்நாடு புவியியலாளராலும்‌ மானுடவியலாளரா.லும்‌ மிகவும்‌ 
புராதனமானது எனப்‌ பேசப்படுகிறது. தமிழகத்தின்‌ படுகைக்‌ 
தனங்கள்‌ பனி உஹை காலத்தவை என்றும்‌ இருநெல்வேலி 
மாவட்ட மண்படுகைகள்‌ ௫இ,ழு 4000-க்கு முற்பட்டவை 
என்றும்‌ வரலாற்று றிஞர்கள்‌ கூறுகின்றனர்‌." இம்மண்ணின்‌ 
மைந்தச்கள்‌ தொல்குடியினர்‌ என்பதற்கும்‌ வீரயுகக்காலத்தினர்‌ 
என்பதற்கும்‌ போதுமான சான்‌. மாதாரங்களைக்‌ கொண்டன 
வாகச்‌ சான்றோர்‌ செய்யுட்களும்‌ இவைகுறித்த ஆராயச்சி நூல்‌ 
களும்‌ விளங்குகின்‌ றனஎீ 


தமிழகத்தின்‌ தொல்குடியினர்‌ -எவ்வின மக்கள்‌ என்பது குறித்து 
ஆறிஞர்கள்‌ தமது: கருத்துக்களைத்‌ தெறிவித்திருக்கின்‌ றனர்‌. 
சீனிவாச ஐயங்கார்‌ ஆரியர்‌, இராவிடர்‌, நாகர்‌ எனும்‌ இனப்பெயர்‌ 
கள்‌ எவ்வெவரைக்‌ குறிப்பிடுகின்றன என்பதை ஆயுமிடத்து, 
ஆரியர்‌ எனும்‌ சொல்‌ பிராமணரைக்‌ குறிப்பதாகவும்‌ திராவிடர்‌ 
ஆம்‌ சொல்‌ வேளாளரைக குறிப்பிடுவதாகவும்‌ நாகர்‌ எனும்‌ 
சொல்‌ கள்ளிறக்குவோர்‌,.. வலை வீசுவோர்‌, வேட்டையாடு. 
பவோர்‌, பழையடிப்போர்‌ எனும்‌ தொடக்கத்தினரானவர்களை 
குறிப்பீடுவதாகவும்‌ கருதுகிறார்‌.” இச்காகர்‌ இனத்தினர்‌ அத்‌ 
துணைப்பேரும்‌ நிலத்துடன்‌ நேரடித்தொடர்பு இல்லாத. 
இடங்கைப்பிரிவினர்‌ என்பதும்‌ இங்குக்‌ ௧௬ த்த்தக்கது,* 


இவருள்‌, பரதர்‌, பரதவர்‌, பரவர்‌, பரவா, வலையர்‌ எனும்‌ 
செொழ்கள்‌ சாகர்‌ இனத்தவரான மீனவர்களைக்‌ குறிக்கும்‌ சொற்‌ 
ஸி டவர்‌ 


2 ச்‌. முருகானந்தம்‌ 
களாகும்‌ என்பது ஜேம்ஸ்‌ ஆர்னலின்‌ முடிவு.” இவர்கள்‌ மிகவும்‌ 
தொன்மையான மக்களாவர்‌. வலைவீசி மீன்பீடிக்கும்‌ 
இம்மக்கள்‌ பாண்டியர்களோடு தொடர்புபடுத்தப்‌ பட்டிருத்தல்‌ 
கவனத்திற்குரியதாகும்‌. 


பாண்டியரின்‌ இலச்சின ன மீன்‌.* செல்வம்‌ முத்து. முத்தே தமிழ்‌ 
நாட்டின்‌ அரசியல்‌, சமூக வரலாறுகளுக்கு வித்தாக இருக்திருக்‌ 
கின்றது.” முத்துக்‌ குளிக்கும்‌ உரிமைச்காகவே பாண்டியர்‌ 
களுடன்‌ சிங்களவர்களும்‌ போரிட்டிருக்கன்றனர்‌. உள்நாட்டு 
அரசியல்‌ சிக்கலுக்கு மட்டும்‌ இது காரணமாய்‌ இல்லாமல்‌ வெளி 
காட்டார்‌ பொருளாதாரச்‌ ஏரழிவுக்கும்‌” இதுவே காரணமாய்‌ 
இருந்தமையை வரலாற்றாசிரியர்கள்‌ ஒப்புகின்‌ றனர்‌. பரதவரின்‌ 
உழைப்பால்‌ கடைக்கும்‌ மீனும்‌ முத்தும்‌ பாண்டியர்‌ வாழ்வுடன்‌ 
இணைந்தவை. இதுவே இவ்விருவர்‌ தொடர்புமாகும்‌. இது 
. காரணம்‌ பற்றியே மாங்குடி. மருதனார்‌ தமது மதுரைக்காஞ்சி 
யில்‌ தலையாலங்கானத்துச்‌ செருவென்ற பாண்டியன்‌ நெடுஞ்‌ 
செழியனைக்‌ *கொரற்கைக்‌ காவலன்‌”, பரதவர்‌ தலைவன்‌ எனக்‌ 
குறிப்பிடுகிறார்‌.” பெருவாரியான மக்களைக்‌ கொண்ட பரதவ 
சமூகத்திற்கும்‌ அரசுக்கும்‌ நல்லுறவு நிலவியதையும்‌ பரதவ 
சமூகத்தால்‌ அரசுக்கு வருவாய்‌ பெருகயெதையும்‌ மேற்கண்ட 
சொற்கொடர்கள்‌ எடுத்‌ துக்காட்டுகின்‌ றன்‌, 


ஓரிரு சமயங்களில்‌ பரதவர்‌' சமூகத்தினர்‌ பாண்டியருடன்‌ 
பகைமை கொண்டு மோதியிருப்பதாகத்‌ தெரிகிறது. இ, பி. 
ஏழாம்‌ நூற்றாண்டைச்‌,சேர்ந்த: அரிகேசரி மாறவர்மன்‌ பரதிவ 
ருடன்‌ உண்டான போரில்‌ வெற்றி: பெற்று அவர்களை அடீ 
னான்‌ என்று டாக்டர்‌ கே.வி. இராமன்‌ . கூறுடறார்‌;12 
பாண்டியர்‌ செப்பேடு ஐன்றில்‌ “பரவரைப்‌ பாழ்படுத்தும்‌” எத்‌ 
சொற்மொடர்‌ காணக்கிடக்கிறது.! இத்தொடருக்குப்‌ கத்‌ 
படுத்துகிற்‌, :பாழ்படுத்தியும்‌' எனும்‌ பொருள்கள்‌ கொள்ள. 
லாம்‌. இதனால்‌ பரதவர்க்குப்‌ பலகவர்களான குறுசாட்டவச்‌ 
களைட்‌ பாழ்படுத்தியது பாண்டியரின்‌ அருஞ்செயல்‌ என ஓரு 
செய்தியும்‌ பரதவரைப்‌ பாழ்படுத்தியது பாண்டியரின்‌ அருஞ்‌ 
செயல்‌ என இன்னொரு செய்தியும்‌ கடைக்கன்‌ றன, முதல்‌ 
செய்தி பரதவர்‌-பாண்டிய௰ர்‌ "' நல்‌. லுறவைச்‌.' . சுட்டுகிறது; 
இதற்கு மாங்குடி. மருதனார்‌ கருத்து வலீவு தருவதாக 
அமைந்துள்ளது. இரண்டாம்‌ -செய்தி பரதவர்‌ஃபாண்டியர்‌ 


கலைச்சொல்‌ அகராதி 8 


பகைமையைச்‌ சொல்கிறது, இதற்கு கே.வி. இராமன்‌ 
கருத்து வலிவூட்டுகறது. இது எங்கனமாயினும்‌ பரதவர்‌ 
பாண்டியருடன்‌ பகைமையோ ௩ல்லுறவோ கொள்ளுமளவுக்குத்‌ 
தொன்மையும்‌ வன்மையும்‌ பெற்றிருந்தனர்‌ எனும்‌ முடிவுக்கு 
வரலாம்‌. 


இங்ஙனம்‌ இருந்த உறவுகிலை பின்னர்ச்‌ சீர்குலைகிறது. “நிலம்‌- 
உழைப்பு-உற்பத்தி-உபரிலாபம்‌-சேமிப்பு-நிலம்‌' எனும்‌ சுழற்‌ 
சீ.ச்கு மனித சிந்தனை தாவிப்‌ பெருவளர்ச்ச பெழ்‌.ற காலகட்டத்‌ 
தில்‌ தவிர்க்கவியலாத சமூக நிகழ்ச்சியாக உழைக்கும்‌ மக்கள்‌ 
பின்னுக்குத்‌ தள்ளப்படுதலும்‌ அறிவு வர்க்கத்தினர்‌ முன்னுக்கு 
வருதலும்‌ நிகழ்கின்றன. இவ்வரலா.ற்று ரீதிகளான சமூககிகழ்ச்‌ 
தியின்‌ விளைவாக வேட்டுவர்‌ முதலான உழைக்கும்‌. இனக்‌ குடி 
மக்களைப்‌ போலவே சமூக மதிப்பில்‌ பரதவர்களும்‌ &ழ்‌ இறங்கு 
கின்றனர்‌. மேல்தட்டு. மக்களான உடைமை வர்க்கத்தினரின்‌ 
சமூக மதிப்போடு இவர்களை ஒஓப்பிடும்டத்து இவர்தம்‌ 
நிலைமை மிகவும்‌ கீழிறங்கியதாகலாம்‌ எனக்‌ கருத இடமுள்‌ 
ளது.13 இருவாங்கூர்‌ மகாராஜா தமது கட்டளையொன்‌.றில்‌!£ 
பரதவரைக்‌ கள்ளிறக்கும்‌ தொழில்‌ செய்வாருடன்‌ ஒருங்‌ 
இணைத்து ஒப்பிட்டுக்‌ காட்டுவதானது பரதவரின்‌ சமூக ம்திப்பு 
பற்றிய கருத்தை வலிமைப்படுத்துவதாகும்‌. சமூகவிடுசலை 
இல்லாமல்‌ முடங்கிக்கிடக்கும்‌ மக்களுக்கு வீடுதலை வேண்டும்‌ 
என மகாகவி பாரதி விடுதலைக்கதம்‌ இசைக்குமிடத்து பரச 
வரை அ௮வரன்ன மக்களோடு ஓரணிப்படுத்தியமையும்‌!1* ஈண்டு 
கவனத்திற்குரியதாகி மேற்கண்ட கருத்தினை மேலும்‌ உறுதிப்‌ 
படுத்தல்‌ காணலாம்‌, 


இடைக்காலத்தில்‌ ._ தண்டனை அடைந்த குற்றவாளிகளை 
மூத்துக்குளிக்கும்‌ மெதொழிவில்‌ ' அரசு . எடுபடுத்தியமையும்‌ 
பரதவரின்‌ சமூக மதுப்புடன்‌ ஐருங்கெண்ணத்தக்கதாகும்‌,1£ 
இந்தச்‌ சமூக அமைப்பில்‌ வலலையமீர கடைசித்தட்டு மக்களாக 
இருக்திருக்கன்‌ றனர்‌ என்று நீலகண்ட. சாஸ்திரி தெரிவிக்‌ 
இன்‌ தார்‌.” 


மேல்காட்டாரின்‌ வருகைக்குப்‌ பின்னர்‌ , இப்படிப்பட்டச்‌ சமூக 
மதிப்பிலிருக்‌ து விடுபட்டு மேனிலை எய்த வேண்டும்‌ எனும்‌ 
எண்ணம்‌ இச்சமூகத்தார்க்கு உண்டானதன்‌ விளைவாக 
இவ ரன்ன பி,ம மக்களைப்‌ போலவே இவர்களும்‌ பெருவாரி 


ஆ ச்‌. முருகானந்தம்‌ 
யாகக்‌ கிருத்துவச்‌ சமயத்தைத்‌ தழுவினர்‌. சுமார்‌ 450 ஆண்டு 
களுக்கு முன்பாகத்‌ திருநெல்வேலி மாவட்டத்தில்‌ ஒரே காணில்‌ 
20,000 பட£தவர்கள்‌ ரோமன்‌ கத்தோலிக்கராக மாறிய கிகழ்ச்ச 
ஒரு பெரிய சமய வரலாற்று நிகழ்ச்சியாக மட்டுமல்லாமல்‌ சமூக 
நிகழ்ச்சியாகவும்‌ கருதப்படுகிறது.” இராமநாதபுரம்‌ மாவட்டக்‌ 
கடற்கரைப்‌ பரதவர்‌ சமூகக்‌ குளியர்களில்‌ . பெரும்பாலோர்‌ 
முகமதிய மதத்தைத்‌ தழுவினர்‌. இங்கனமாக முகமதியர்‌, 
போர்த்து£ியர்‌, டச்சுக்காரர்‌, ஆங்கிலேயர்‌ வருகை 
கன்‌ பயனாகவும்‌ தொடர்பின்‌ விளைவாகவும்‌ இம்மக்களிள்‌ 
சமய, சமூக, பண்பாட்டு நிலைகளில்‌ குறிப்பிடத்தகுந்த 
மாற்றங்கள்‌ உண்டாகியிருக்கின்றன. இம்மாற்றங்கள்‌ இவர்தம்‌ 
தொழிற்கலைச்‌ சொற்களில்‌! கூடப்‌ பிரதிபலிப்பதைக்‌ காண 
லாம்‌, 


சான்றாதாரம்‌ 


3. இராமன்‌, டாக்டர்‌ கே,வி., பாண்டியர்‌ வரலாறு, 
தமிழ்நாட்டுப்‌ பாட நூல்‌ நிறுவனம்‌, முதல்‌ பதிப்பு, 
டிசம்பர்‌, 1977, பக்‌, 19.20, 22 


ிரப்சே 1௦0) 8, நேர்கற ம௨-ட19(மாம௦ ஹரி ிர01௦ 
1)1840710 கறர்பர்‌(165, 71௦16 ௦ (நவர 4,268 நேம்‌ இிற்(ர1- 


001100. நரர்றறகரகாாரு, 7-4. 11021655 1) நர2-1181019, 
௬௦1604 101௧, ந, 9 


2. வி[ஷகறகர்படு, &., 1 வா1] [16701௦ 0617, 0ம்‌, 1964 
ஃ007க1020181, 14.) கஜா 1௦1113, நிறக 1011௦௧1100, 
நீகமேோ8ர்‌, 1980, ற. 259...297 


9. பிரறறர்1288 நு தகா) நரி. நி வாப்‌1 800 0165, 1962 


வானமாமலை, தா., தமிழர்‌ வரலாறும்‌ பண்பாடும்‌, 
நியூசெஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌, சென்னை, 1966, பக்‌, 18] 


8. சீகோம68 11௦1ற611, 106 ெர்ர்ஜ2சாத கோர 58 1110022818 
148088 1118167165 011611011௦. 72, நகீயரொக, 1926 


6, அருட்தந்தை ஹீராஸ்‌ மொகஞ்சதாரோ, ர்ப்பா 
அகழ்வாராய்ச்சியில்‌ சண்டெடுக்கப்பட்ட மீன்‌ சின்ன. 


கலைச்சொல்‌ ௮கராதி ச 


18. 


17. 


74. 


சளைப்‌ பாண்டியருடன்‌ தொடர்புபடுத்திக்‌ காட்டு 
கிறார்‌. 
நிக) 7௦யாநகி ௦ 0ர்சார்க 15₹680கா௦1, 8௧028, 
70, 2) 1926, ற, 287 
இராமன்‌, டாக்டர கே, வி., மு. நூ., பக்‌. 187, 181 


மேல்நாட்டு வரலாற்றாசிரியர்‌ தமது நாட்டுத்‌ தங்க 
நாணயத்‌ தட்டுப்பாட்டுக்கும்‌ மிதமிஞ்சியப்‌ பொருளா 
தாரச்‌ சீரழிவுக்கும்‌ பாண்டியருடன்‌ தம்நாடு செய்து 
வரும்‌ முத்து வணிகமே காரணம்‌ என்று கூறி முத்தின்‌ 
மல்‌ மக்கள்‌ கொண்டிருக்கும்‌ கண்மூடித்தனமான 
ஆசையைக்‌ கண்டிக்கிறார்‌. 


இராமன்‌, டாக்டர்‌ கே.வி., மு.நூ., பச்‌. 46 
இராமன்‌, டாக்டர்‌ கே.வி., மு.நா., பக்‌, 790-191 


“விரவி வந்தடையாத பரவரைப்‌ பாழ்படுத்தும்‌ 
அறுகாலிளம்‌ புடைதிளைக்கும்‌ குறுநாட்டவரீ 


குலங்கெடுத்தும்‌'” 
நெடுஞ்சடையன்‌ பராந்தகனின்‌ வேள்விக்குடிச்‌ 
செப்பேடுகள்‌, 
இவளே, 


கானல்‌ நண்ணிய காமர்‌ ஏறுகுடி 
நீல்நிறப்‌ பெருங்கடல்‌ கலங்க உள்புக்கு 
மீனெறி பரதவர்‌ மகளே, நீயே, 
நெடுங்கொடி நுடங்கும்‌ நியம மூதூர்க்‌ 
கடுந்தோர்ச்‌ செல்வன்‌ காதல்‌ மகனே/ 
திணச்சுறா அறுத்த உணச்கல்‌ வேண்டி 
இனப்புள்‌ ஓப்பும்‌ எமக்குநலன்‌ ளவனோர்‌ 
புலவு நாறுதும்‌, செலநின்‌ றீமோ; 
பெருநீர்‌ விளையுள்‌எம்‌ சிறுநல்‌ வாழ்க்கை 
நும்மொடு புரைவதோ அன்றே; 

எம்ம ளோரில்‌ செம்மலும்‌ உடைத்தே: நற்‌, 42 


இத்நற்றிணைப்‌ பாடலின்‌ கருத்துக்கு இயைய, அக்‌ 
கால கட்டத்தையொட்டி இந்தியாவுக்கு வந்த சீனப்‌ 
பயணி பாஹியான்‌ இந்திய நாட்டில்‌ மீனவரைக்‌ 
சண்டாளர்‌ எனவும்‌ மீன்பிடி தொழிலைச்‌ 
சண்டாளத்‌ தொழில்‌ எனவும்‌ கருதியதாகக்‌ குறிப்‌ 
பிட்டுள்ளார்‌. கதிர்வேல்‌, கால்டுவெல்‌ முதலான 
வரலாம்‌.றாசிரியர்களும்‌ சிங்காரவேலு முதலியார்‌ 


24, 


ர்க்‌, 


25, 


16, 


ச. முருகானந்தம்‌. 


முதலான கலைக்‌ களஞ்சிய நாலாசிறரீயர்களும்‌ 
ஜேம்ஸ்‌ ஆரீனெல்‌ முதலான அங்கிலேய அரசாட்சி 
யின்‌ உயர்‌ அதிகாரிகளும்‌ பரதவரைத்‌ தாழ்ந்த சாதி 
யினராகக்‌ கொள்கின்‌ றனரீ, எஸ்‌. கதிரீவேல்‌ 
“மறவர்‌ வரலாறு எனும்‌ தமது பிஎச்‌.டி, பட்ட 
ஆய்வில்‌ இர்ஙனமே குறித்துள்ளார்‌ ($. 200716], 
& 00 076 நரகாகரக5 1700-7802, 320மோஃர்‌ 
சிஸ்‌1ம்ள்ர்த 71009௦, நரீகம்போகர்‌, 1190 ௨110, 1977, ற. 89), 
ஆனால்‌ தூத்துக்குடிப்‌ பரதவர்‌ வெளியிட்ட அநேக 
வெளியீட்டு மலர்களில்‌ தம்மை அரச வம்சத்தைச்‌ 
சேர்ந்த மக்களாகக்‌ குறிப்பிட்டுள்ளனர்‌. துஷ்யந்த 
னின்‌ மகனான பரதனின்‌ வம்சத்தவர்‌ என்றும்‌ 
கெளரவர்‌, பாண்டவர்‌ தோன்றிய குடியில்‌ தோன்றி 
யவர்‌ என்றும்‌ மதுரை பாண்டிய மன்னனது வழியில்‌ 
வந்தவர்‌ என்றும்‌ கூறி இவற்றுக்கு ஆதாரமாகக்‌ 
குடை, சின்னம்‌, கொடி, விருது ஆகியனவற்றைக்‌ 
காட்டுகின்றனர்‌. பரதவர்‌ பாடும்‌ “அம்பா” எலும்‌ 
பெயரிய நாட்டுப்புறத்‌ தொழிற்‌ பாடல்களும்‌ இவா்‌ 
களை அரச வம்சத்தினராகவே காட்டுகின்றன . 
ஆக), பரதவர்‌ சமூக திலை மேலும்‌ ஆய்வுக்குரியதா, 
கிறது, 


சிங்காரவேலு முதலியார்‌, ஏ., அபிதான சித்தாமணி; 
ஏஷியன்‌ எஜுசகேஷனல்‌ சரீவீஸஸ்‌, புதுடெல்லி, 1983, 
பச்‌. 614 


விடுதலை விடுதலை வீடுதலை!... 

பறையருக்கும்‌ இங்கு தீயார்‌ புலையருக்கும்‌ விடுதலை 

பரவரோடு குறவருக்கும்‌ மறவருக்கும்‌ விடுதலை” 
பாரதியார்‌ கவிதைகள்‌, பூம்புகார்‌ “பிரசுரம்‌, 
1976, பக்‌, 56 


இராமன்‌, டாக்டர்‌ கே.வி., மு,நா., பக்‌, 56....57 


்‌ “1106 10654 01288 1 (6 6001] 1௨/96 ௭67௨ 116 7௨௨8 
200 நிய/ஹ$ுவா$ ௦1௦212 1௦ 116 60288 ௦84 [ர்க வாரி 
5081762618, 167 80048] ஜோஜரரோ 170௦01௪019 ஐா௦ு 68 
1106 18௦4 11981 41௦ கறார்‌] நக (121 ஊர, 01886 097199௦00௨. 
116 07௪88 00 16 ற60ற16 4௨7163 &௦௦௦101ஐ 1௦ *%௪ 804௨] 
318119, 1611 806 ௨௩௦ 1௦௦0” 

மயி காக ௧51, 6. க. க ரரபர்0ரர ௦12 80 ற 018, 

4௦70 பெர ரவிடு மரக 7976, ற. சீ4: 


கலைச்சொல்‌ அகராதி 


7. 


18, 


7 


இ]900ற 8, கெர்‌!) க்‌ நிர்0ரூ ௦ரீ ரிரரபற வெலி], இரக்க 
700081100௨] $€171065, 14௭ 0), 7. 9௪ 
முருகானத்தம்‌, ௪,, இராமநாதபுரம்‌, திருநெல்வேலி 
மாவட்டக்‌ கடற்கரைப்‌ பரதவர்‌ தொழிற்கலைச்‌ 
சொற்கள்‌ ஓர்‌ ஆய்வு, தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, 
தஞ்சாவூர்‌, 1983 


ஃ 
இராமநாதபுரம்‌, திருநெல்வேலி 
மாவட்டங்கள்‌ பற்றிய 


பொதுச்‌ செய்திகள்‌ 





தமிழ்நாட்டில்‌ கடற்கரையைத்‌ தொட்டு நிற்கும்‌ மாவட்டங்கள்‌ 
எட்டு, செங்கற்பட்டு, சென்னை, தென்னார்க்காடு, தஞ்சாவூர்‌, 
புதுக்கோட்டை, இராமகாதபுரம்‌, திருநெல்வேலி, கன்னியா 
குமர்‌ என்பன அவை. மொழி, சமயம்‌, “தொழில்‌ ஆகிய 
அம்சங்களின்‌ அடிப்படையில்‌ இராமநாதபுரம்‌ மாவட்டமும்‌? 
இருநெல்வேலி மாவட்டமும்‌ தமிழ்நாட்டின்‌ பிற கடற்கரை 
மாவட்டங்களிலிருந்து வேறுபட்டு நீற்கின்றன. மொழி 
உச்சரிப்பும்‌ ௮க்றியச்‌ சமயங்களான கிருத்துவம்‌, முகமதியம்‌ 
ஆகியனவற்றின்‌ ஆளுமையும்‌ சங்கு, முத்துக்குளித்தல்‌ ஆகிய 
தொழிலும்‌ இவ்விரு மாவட்டங்களையும்‌ இணைக்கின்‌ மன. 
தமிழகத்தின்‌ பரப்பில்‌ பன்னிரண்டில்‌ ஒருபகுதிக்கு மேல்‌ 
சற்றுக்‌ கூடுதலான பரப்பினைக்‌ கொண்டது இராமகாதபுரம்‌ 
மாவட்டமாகும்‌. இதன்‌ பரப்பு 19,000 ச.கி.மீ. வடக்கிலிருந்து 
தெற்குமுகமாகத்‌ தமிழகத்தின்‌ ஆறாவது கடற்கரை மாவட்டம்‌ 
இது. வடக்கில்‌ திருச்சி மாவட்டமும்‌ வடகிழக்கில்‌ திருச்சி, 
தஞ்சாவூர்‌ மாவட்டங்களும்‌ கிழக்கு, தென்கிழக்கில கடலும்‌ 
தெற்கில்‌ நெல்லை மாவட்டமும்‌ மேற்கில்‌ மேற்குத்‌ தொடர்ச்சி 
மலையும்‌ மாவட்ட எல்லைகளாக அமைந்துள்ளன. இம்மாவட்‌ 
டம்‌ குறுக்கே9 5' க்கும்‌ 10” 26'க்கும்‌ நெடுக்கே 77? 80' க்கும்‌ 
29: 26'க்கும்‌ இடைப்பட்டது. 

இருகநெல்வேலி மாவட்டம்‌, ராமகா தபுரம்‌ மாவட்டத்தை விடப்‌ 
பரப்பளவில்‌ றிது குறைந்தது. இதன்பரப்பு 11,884 ௪.௫.மீ. 


இம்மாவட்டம்‌ வடகீகிலிருந்து தெற்குமுகமாகத்‌ தமிழ்‌ 
நாட்டின்‌ ஏழாவது கடற்கரை மாவட்டமாகத்‌ திகழ்கிறது, 


கலைச்சொல்‌ அகராதி 9 


இதன்‌ வடக்கில்‌ இராமநாதபுரம்‌ மாவட்டமும்‌ கிழக்கில்‌ 
மன்னார்க்குடாச்கடலும்‌ தெற்கில்‌ கன்னியாகுமரி மாவட்டமும்‌ 
மேற்கில்‌ மேற்குத்‌ தொடர்ச்சி மலையும்‌ எல்லைகளாக அமைந்‌ 
துள்ளன. இம்மாவட்டம்‌ குறுக்கே 8£க்கும்‌ 9? 80'க்கும்‌ 
'நெடுக்கே 77?” 10'க்கும்‌ 79” 85'க்கும்‌ இடைப்பட்டது.” 
மேற்கண்ட இருமாவட்டங்களும்‌ தமிழகத்தின்‌ தென்பகுதியில்‌ 
அமைந்தவையாகும்‌. - தென்தமிழ்நாடு- பாண்டி௰ராடு எனப்‌ 
பொதுவாக அழைக்கப்பட்ட போதிலும்‌ இதனைப்‌ பாண்டியர்‌ 
அன்றிப்‌ பல்லவரும்‌ சோழரும்‌" சிங்களரும்‌ முகமதியரும்‌ 
ந்ரயக்கரும்‌ சேதுபதியரும்‌ ஆங்கிலேயரும்‌ ஆண்டிருக்கின்‌ றனர்‌, 
தணி.த்தன்மைகள்‌ மிகுந்த இத்துணை ?ஆட்‌சயாளர்கள்‌ நடத்திய 
ஆட்டியின்‌ முத்திரைகளை இம்மாவட்டங்களில்‌ இன்றும்‌ 
காணலாம்‌. 

அந்நியச்‌ சமயங்களான இஸ்லாமியமும்‌ கிருத்துவமும்‌ தமிழ்‌ 
நாட்டிலேயே இம்மாவட்டங்களில்தகான்‌ முதன்முதலில்‌ ஆழ 
வேரூன்றின. இஸ்லாமிய, கிருத்துவச்‌ சமய வரலாறு இம்‌ 
மாவட்டங்களின்‌ வரலாற்றுடன்‌ பின்னிப்பிணைந்துள்ள து. இம்‌ 
மாவட்டங்களில்‌ வசிக்கும்‌ பரதவர்‌ மூதலான அடித்தட்டு 
மக்களின்‌ சமூக, சமய, பண்பாட்டு வரலாற்றுக்கும்‌ இருத்துவ 
மிஷனரிகளின்‌ வரலாற்றுக்கும்‌ முகமதிய படையெடுப்புக்கும்‌ 
இஸ்லாமியச்‌ சமயப்‌ பரவலுக்கும்‌ நேரடித்‌ தொடர்பிரும்‌ 
தமைக்கு வரலாற்று நூல்கள்வழித்‌ தகுந்த சான்றாதாரங்கள்‌ 
உண்டு.* 


சான்றாதாரம்‌ 
ம, சோமலெ,, இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌, பாரி 
நிலையம்‌, சென்னை, 1974, பகீ, 17 
2, சோமலெ.., திருநெல்வேலி மாவட்டம்‌, பாரி திலையம்‌ 
சென்னை, 1963, பக்‌. 15 . 


9. மிழந௦ற &, வேர்க்‌ 1184௦9 ௦ நிங்வறு ரக) கக்க 
18021100௨1 இராக, 11 எம்‌, 1982. 


ச, நகயிச்சா6, க ௦ம்‌ 5கறம்‌, 3க்கமேோரகம்‌, 1947. 


௦ 


இரு மாவட்டங்களில்‌ வாழும்‌ 
கடற்கரைப்‌ பரதவர்‌ 





இராமநாதபுரம்‌ மாவட்டத்தின்‌ கடற்கரை 60.71 உ.மீ. 
நீளமுடையது. வடக்கே சுந்தரபாண்டியன்‌ பட்டினம்‌ முதல்‌ 
தெற்கே ரோச்மாநகர்‌ வரை இம்மாவட்டத்தின்‌ கடற்கரை 
அமைந்துள்ளது. இதில்‌ 67 பரதவர்க்‌ குடியிருப்புகள்‌ உள்ளன 
என்று ஓர்‌ அறிக்கை குறிப்பிடுகிறது. ஆனால்‌ மீன்வளத்துறை 
இயக்ககம்‌ குடியிருப்பின்‌ எண்ணிக்கையை 87 எனக்‌ குறிக்கு. 
அவையாவன 8 


அக்காள்மடம்‌ 


காரங்காடு 
௮ந்தோணியார்புரம்‌ குண்டுக்கல்‌ 
அழகாத்தாவலசை கீழக்கரை 
ஆத்தங்கரை கீழமுண்டல்‌ 
ஆரியங்குண்டு சங்குமால்‌ 
ஆலங்குளம்‌ சவேரியார்ஈகர்‌ 
இரண்யன்வலசை சின்னபாலம்‌ 
இராமகிருஷ்ண புரம்‌ சின்னீர்வாடி 
இராமேஸ்வரம்‌ சினியப்பன்தர்க்கா 
இராமேஸ்வரம்ரோடு சுடுகாட்டான்பட்டி 
இருமேனி சும்தரபாண்டியன்பட்டினம்‌ 
ஓடப்பு கசுசையப்பர்பட்டினம்‌ 
ஓப்பிலான்‌ சேதுகரை 
ஓலைக்குடா சொக்கலிங்கபுரம்‌ 
கசையூர்‌ தங்கச்சிமடம்‌ 
களிமாங்குண்டு தீர்க்காவலசை 
காங்கோலன்பட்டினம்‌ கீனுஷ்கோடி 
காதர்ஷாபாடு 


தாமோதரப்பட்டினம்‌ 


கலைச்சொல அகராதி 


34 


தாழைத்தோப்பு பு ஐப்பட்டினம்‌ 
திருப்பழை தெற்கு புதுமடம்‌ 
திருப்பமை வடக்கு பு துவலசை 
இட்டை . பெரியபட்டினம்‌ 
தீர்த்தாண்டதானம்‌ மண்டபம்‌ 
தெற்குவாடி. மரக்காயர்பட்டினம்‌ 
தேவிபட்டினம்‌ மரியூர்‌ 

தொண்டி மாங்காடு 
தோணித்துைற மாயகுளம்‌ 
தோப்புக்காடு முடிவீரன்‌ பட்டினம்‌ 
தோப்புவலசை மு.துவடுககாதப்பட்டினம்‌ 
நடராஜஐபுரம்‌ முத்துப்பேட்டை 
ஈம்புதாழை முள்ளிமுனை 

நரிகு ழி முனைக்காடு 
ஈரிப்டையூர்‌ மூக்கையூா 
ஈழரேந்தல்‌ மோர்பண்ணை 
காலுபனை சோச்மாநகர்‌ 
பழனிவலசை லைட்‌ அவுஸ்‌ 
பனைக்குளம்‌ வடகாடு 
பாசிப்பட்டினம்‌ வலசப்பட்டினம்‌ 
பாம்பன்‌ வள்ள த்தடி. 
பிள்ளைகுளம்‌ வாலிநோக்கம்‌ 
'பிள்ளைமடம்‌ விமுக்தி 

பிள்ளைமடு வெடலை 
பிள்ளைமர த்தடி. வேர்க்கோடு 
புதுக்குடி 


இக்குடியிருப்புகளில்‌ ஐடப்பு, காதர்ஷாபாடு, தனுஷ்கோடி? 
தீட்டை, பிள்ளைமடு, பிள்ளைமரத்தடி, பூங்குடி, விழுந்த 


எனும்‌ இடங்களில்‌ மக்கள்‌ வரிப்பதில்லை. மற்ற குடியிருப்பு 
களுக்காக 02 துஹைகள்‌ உள்ளன. இம்மாவட்ட பரதவர்களின்‌ 
மொத்த எண்ணிக்கை 88,049. இதில்‌ கடற்கரைப்‌ பரதவர்‌ 
எண்ணிக்கை 40,152. கடற்கரைப்பரதவருள்‌ இந்து சமயத்தினர்‌ 
19,த65.--கருத்துவ சமயத்தினர்‌ 8,825--இசுலாமிய சமயத்தி 
னர்‌ 12,262, இவர்களில்‌ கடல்‌ தொழில்‌ புரிவோர்‌ 19,100 
பேர்‌ என்பர்‌. இம்மாவட்ட மக்கள்‌ பயன்படுத்தும்‌ மரபு வழிப்‌ 
பட்ட மரக்கலங்கள்‌ 9,485. இவற்றுள்‌ வள்ளங்கள்‌ 8,287, 


12 ச. முருகானந்தம்‌ 
கட்டுமரங்கள்‌ 848. நவீன இயந்திரப்படகு (லாஞ்சு)கள்‌ 560 
புழக்கத்தில்‌ உள்ளன. 


திருநெல்வேலி மாவட்டத்தின்‌ கடற்கரை 108,78 ௨. மீ. சம்‌ 
உடையது. இம்மாவட்டச்‌' கடற்கரைக்கு வேம்பா ௮ வட 
வெல்லையாகவும்‌ கூட்டப்புளி தென்னெல்லையாகவும்‌ அமைக்‌ 
துள்ளன. இக்கட ற்கரையில்‌ அமைந்திருக்கும்‌ பரதவர்‌ குடியிருப்‌ 
புகள்‌ 25. அவையாவன ; 


அமலிககர்‌ தருவைகுளம்‌ 
அலங்காரத்தட்டு அத்துக்குடி தெற்கு 
ஆல தலை தூத்துக்குடி வடக்கு 
இடிந்தகரை தோமையார்புரம்‌ 
இரட்சண்யபுரம்‌ பட்டினமருதார்‌ 
உவரி பழையகாயல்‌ 
காயல்பட்டினம்‌ புன்னைக்காயல்‌ 
கீழவைப்பார்‌ பெரியதாழை 
கூடுதாழை பெருமணல்‌ 
கூட்டப்பனை மணப்பாடு 
கூட்டப்புளி வீரபாண்டியன்பட்டினம்‌ 
௯ ததங்குமி வேம்பார்‌ 

சிப்பிகுளம்‌ 


இந்த 95 குடியிருப்புகளுக்காக 88 கடல் துறைகள்‌ உள்ளன. 
இம்மாவட்டக்‌ கடற்கரைப்‌ பரதவர்‌ எண்ணிக்கை 897,870, 
இதில்‌ இந்து சமயத்தினர்‌ 978, கிருத்துவ சமயத்தினர்‌ 88,099. 
இசுலாமிய சமயத்தினர்‌ 856, இத்துணைப்பேரில்‌ கடல்தொழில்‌ 
புரிவோர்‌ 10,500 “மீனவர்களாவர்‌. இக்சகடற்கரை மீனவர்‌ 
பயன்படுத்தும்‌ மீன்பிடி கலங்களுள்‌ மரபு வழிப்பட்ட வள்ளங்‌ 
கள்‌ 781, கட்டுமரங்கள்‌ 4240. ஈவீன இயந்திரப்படகு (லாஞ்ச) 
கள்‌ 189,3 


மேற்கண்ட தகவல்களிலிருக் து ல மெய்ம்மைகள்‌ வெளிப்படு 
கின்றன. இராமசாதபுரம்‌ மாவட்ட தீதுப்‌ பரதவர்கள்‌ வள்ளல்‌ 
களைப்‌ பெருவாரியாகத்‌ தொழிலுக்குப்‌ பயன்படுத்‌ துன்‌ றனர்‌, 
ஆனால்‌ திருநெல்வேலி மாவட்டப்‌ பரதவர்கள்‌ கட்டுமரக்‌ 
களையே தொழிலுக்கு மிகுதியும்‌ பயன்படுத்துன்‌ றனர்‌. 


இசீாமகாதபுரம்‌ மாவட்டத்துக்‌ கடற்சுரைப்‌ ப ரதவருள்‌ 


கலைச்சொல்‌ அகராதி 18 


இருத்துவ சமயத்தினர்‌ குறைவாகவும்‌ இந்து சமயத்தவர்‌, 
இசுலாமிய சமயத்தவர்‌ மிகுதியாகவும்‌ உள்ளனர்‌. திருநெல்‌ 
வேலி மாவட்டக்‌ கடற்கரைப்‌ பரதவருள்‌ இந்து சமயத்தவரும்‌ 
இசுலாமிய சமயத்தவரும்‌ ௮௬௫ இருக்கச்‌ கிருத்துவ சமயத்தினர்‌ 
பெரு, இருக்கின்றனர்‌. இம்மாவட்டங்களின்‌ மொத்த பரதவர்‌ 
தொகை 77,525, இதில்‌ இந்துக்கள்‌ 80,544. இருத்துவர்கள்‌ 
44,804, இசுலாமியர்கள்‌ 12,618. எனவே இம்மூன்று சமயங்‌ 
சஷில்‌ முதலிடம்‌ வகிப்பது இருத்துவம்‌. இரண்டாமிடம்‌ 
பெறுவது இந்து சமயம்‌. மூன்றாமிடம்‌ பெறுவது முூகமதியம்‌: 
தென்தமிழ்ச்கட ற்கரைக்கு வரலாற்று ரீதியில்‌ இசுலாமியம்‌ 
முத்லாவதாக ௮றிமுகம்‌ ஆனபோதிலும்‌” இரு த்‌. துவமே மக்கள்‌ 
விருப்பத்தைப்‌ பெரிதும்‌ கவர்ந்தது எனலாம்‌. இன்று கடற்‌ 
கரைப்‌  பரதவர்களில்‌ பெரும்பான்மையினோர்‌ . ரோமன்‌ 
கத்தோலிக்கராக இருக்கின்றனர்‌. மொத்த மக்கள்‌ தொகையில்‌ 
இவர்களே செம்பாதியினர்‌ என்பது வெளிப்படை. இந்நிலை 
தொழிற்கலைச்‌ சொற்களிலும்‌ தன்‌ இலச்சினையைப்‌ பதித்துள்ள 
ஷ்தக்‌ காணலாம்‌. 


சான்றாதாரம்‌ 


7, 8, 1%ஜமார்‌ ௦4 (05 ெொரா!((66 8௦7 01தவா[260 னலவ்பறாற 611 
04 சிவா ன்னை வர்ட ஊக] மூகர்றர்தகம்‌ 1189ம்ஐ 
௦815 10 யி] 11ம்‌, 281 நஸ்‌. 1978, ற, 193. 


3, நரஜ்ற 1). செர்ரி, இ சிகர ம்‌ 612119, க்க 
181021002பி 82291085, 146 0௮ம்‌, ந, 65. க 


4 


கடற்கரைப்‌ பரகுவர்‌ 


தொழில்கள்‌ 





புராதன மக்களின்‌ பூர்வீகத்‌ தொழில்‌ வேட்டையாடுதலும்‌ 
மீன்‌ பிடித்தலுமாகும்‌. வேட்டையாடுதல்‌ தொழிலுக்கு கேர்‌ 
இணையான தொன்மையினை உடையது மீன்பிடித்தல்தொழில்‌* 
என்பர்‌. மீன்வேட்டம்‌, திமில்வேட்டுவர்‌ எனும்‌ சங்கச்‌ சொல்‌ 
லாட்சிகள்‌* ஈண்டு ஒத்துகோக்கி கினையத்தக்கனவாகும்‌. மீன்‌ 
ஓர்‌ இயற்கையான உணவுப்பொருள்‌. சான்றோர்‌ இலக்கியங்‌ 
களில்‌ மீன்‌ எனும்‌ சொல்லாட்சி ௮ளவிறக்திருத்தல்‌ காணலாம்‌.8 
கடற்கரை மக்களின்‌ வாழ்க்கையோடு மீன்பிடி தொழில்‌ 
இரண்டறக்‌ கலந்ததாகும்‌, 


இராமகாதபுரம்‌ மாவட்டம்‌ மீன்தொழிலுக்கு மிகவும்‌ பிரசித்தி 
பெற்றது. போட்மெயில்‌ வழியாக இம்மாவட்டத்து மீன்‌ வெளி 
யிடங்களுக்கெலலாம்‌ செல்கறது.* இம்மாவட்டத்தில்‌ தயாரிக்கப்‌ 


படும்‌ உலர்மீன்‌ வணிகத்தில்‌ முகமதியர்கள்‌ பெரும்பங்கு வகிக்‌ 
இன்றனர்‌. 


திருகெல்வேலி. மாவட்டத்தின்‌ கடலோரம்‌ எங்கும்‌ பரதவர்கள்‌ 
பெருமளவில்‌ மீன்‌ பிடித்‌ துத்தென்னிக்தியாவி லும்‌ இலங்கைய தம்‌ 
பண்டு விற்று வந்தனர்‌. தற்போது இலங்கையுடன்‌ இருந்த மீன்‌ 
வணிகம்‌ நின்‌ றுவிட்டது. மீனைக்‌ குளிர்ப்பதன சாதனம்‌ மூலம்‌ 
பாதுகாத்து விற்பனை செய்கின்றனர்‌. தூத்துக்குடியில்‌ இத்‌ 
தொழிலுக்கு ஒரு பயிற்சி நிலையம்‌ உள்ளது.” இம்மாவட்டத்தில்‌ 
தயாராகும்‌ அடைசரக்குக்‌ கேரளமாகில அசைவ உணவருக்து 
வோர்‌ இல்லத்திருமணத்தில்‌ முக்கியமான பதார்த்தமாகும்‌. 


தமிழ்காடு முத்துக்குப்‌ பெயர்‌ பெற்றது. மேல்நாட்டார்‌ 
குறிப்புகள்‌ பண்டைத்தமிழரின்‌ முத்து வணிகத்தைப்‌ பலபடப்‌ 
புகழ்ந்து பாராட்டுகின்‌ றன." பாண்டியர்‌ ஆட்சியில்‌ முத்துக்‌ 


கலைச்சொல்‌ அகராதி த்‌ 


குவிக்கும்‌ தொழிலைச்‌ செய்தவர்கள்‌ தண்டனை அடைந்த 
குற்‌ றவாளிகள்‌ என்பர்‌ வரலாற்றாசிரீயர்‌.$ தற்காலத்தில்‌ 
பரதவ சமூகத்தினர்‌ இத்தொழிலில்‌ ஈடுபட்டு வருகின்றனர்‌. 
அபாயகரமான தொழில்‌ இதுவாதலின்‌ முற்காலத்தில்‌ குற்ற 
வாளிகள்‌ ஈடிபடுத்தப்பட்டிருக்கலாம்‌. ஆண்டுதோறும்‌ 
இத்தொழிலில்‌ ஈடுபடுவே.ர்‌ ஓரிருவராவது விபத்தில்‌ எக்கி 
உயிரிழப்பதாக முத்துக்குளியர்கள்‌ கூறுகின்‌ றனர்‌.” 


இராம்காதபுரம்‌ மாவட்டக்‌ கடற்கரைப்பகுதி முத்‌ துக்குளிப்பில்‌ 
ிரசித்கு பெற்றது. சேதுபதிகள்‌ காலத்தில்‌ முகமதியர்கள்‌ 
முத்துக்குளிப்புத்‌ தொழிலில்‌ ஏகபோக உரிமை பெற்றிருந்‌ 
தனர்‌. பின்னர்‌ ஆங்கிலேயர்‌ ஆட்சிக்காலத்தில்‌ தனி அதிகாரி 
யின்‌ மேற்பார்வையின்‌ 8ம்‌ இத்தொழில்‌ சிறப்புற வளர்ந்தது. 
தற்போது மீன்வளத்தறையில்‌ ஓர்‌ உதவி இயக்குகர்‌ முத்துக்‌ 
குளிப்புக்குப்‌ பொறுப்பேற்று முத்து உற்பத்தியில்‌ இம்‌ 
மாவட்டத்தின்‌ பங்கைப்‌ பண்டுபோல்‌ உயர்த்தி வருகிறார்‌. 
இம்மாவட்டக்‌ கடற்கரைப்‌ பர தவர்‌ 8000பேர்‌ முத்‌ துக்குளிக்கும்‌ 
தொழிலில்‌ ஈடுபட்டு வருகின்‌ றனர்‌, 


திருநெல்வேலி மாவட்டத்தில 8000 பரதவர்கள்‌ முத்துக்குளிப்‌ 
டில்‌ ஈடுபட்டிருக்கின்றனர்‌.. 196க்குப்பிறகு தூத்துக்குடியில்‌ 
மூன்னர்‌ நிறுத்தப்பட்ட முத்துக்‌ குளிப்புக்‌ தொடாந்து நடத்தப்‌ 
படுகிறது. இத்தொழில்‌ மூலம்‌ அரசுக்குப்‌ பல லட்சம்‌ ரூபாய்‌ 
வருமானம்‌ உண்டாகிறது. செப்டம்பர்‌ முதல்‌ மே மாதம்‌ வரை 
இம்மாவட்டத்தில்‌ முத்துக்குளிப்புக்குரிய பருவ காலமாகும்‌. 
பிறமாதங்களில்‌ முத்துக்‌ குளித்தால்‌ குளியர்‌ உடலில்‌ சொரி 
உண்டாகிறது என்கின்‌ றனர்‌.!! 


மூத்துக்குளித்தல்‌ தொழில்‌ செய்வோரே சங்கு குளிக்கும்‌ 
தொழிலும்‌ செய்கின்‌ றனர்‌. சங்கு வளையல்‌ பழந்தமிழர்‌ பயன்‌ 
படுத்திய கையணியாகும்‌. சங்கு பற்றிய சொல்லாட்சி 
கள்‌ சங்கவிலக்கியத்தில்‌ சிழைய உள்ளன. 
பாண்டியர்‌ வெள்வளை தரித்ததாகச்‌ ரின்னம.லூர்ச்‌ செப்பேடு 
கள்‌ கூறுகின்‌ பன.”” இராமநாதபுரம்‌ மாவட்டத்தில்‌ 
மண்டபம்‌ பகுதியும்‌ இந்தியப்பெருகிலத்தில்‌ வங்கமாநிலப்பகுதி 
யும்‌ சங்கு தொழிலுக்குச்‌ சிறப்பிடம்‌ பெற்றவையாகும்‌. கொதி 
ஷ்கயின்‌ .அகழ்வாராய்ச்சியில்‌ அறுக்கப்பட்ட சங்குகள்‌ பல 


16 ச்‌. முருகானந்தம்‌ 
கிடைத்துள்ளன. சங்கிலிருந்து உயர்ரகச்‌ சுண்ணாம்பும்‌, 
எனாமல்‌, பெயிண்ட்‌ முதலான பொருட்களும்‌ செய்கன்‌ றனர்‌: 


இராமநாதபுரம்‌ மாவட்டத்தில்‌ இத்தொழிலில்‌ ஈடுபட்டோர்‌ முத்‌ 
தக்‌ குளியர்களான மூவாயிரவரே, உழக்கரை, பெரியபட்டினம்‌, 
திருப்பாலக்குடி, மண்டபம்‌, வெடலை ஆகிய பகுதிகளில்‌ சங்கு 
குளிப்பு கடைபெறுகிறது. இம்மாவட்டச்‌ சங்குகுளியர்களில்‌ 
பெரும்பாலோர்‌ முஸ்ளீம்கள்‌, ஐனவரி முதல மார்ச்‌ வரை 
இராமேஸ்வரத்தில்‌ சங்குகுளிப்பு நடைபெறுகிறது. முத்துக்‌ 
குளிக்கும்‌ உரிமை சே துப இகளிடமே இருநதது. ஆங்கிலேயரிடம்‌ 
சென்ற பிறகும்கூட சங்குகுளிக்கும்‌ உரிமை சேதுபதிகளிட்மே 
இருந்தது. ஐமீன்‌ ஒழிப்பிற்குப்‌ பின்னரே இவவுரிமை அரசுக்குச்‌ 
சொந்தமானது. பட்டி, இருபிறவி, இராமேஸ்வரம்‌ எனும்‌ சங்கு 
வகைகள்‌ இம்மாவட்டத்திற்கே உரிய சி.றப்பினச்‌ சங்கு வகை 
களாகும்‌.1* 

இருகெல்வேலி மாவட்டத்தில்‌ முத்துக்குளிப்பு நடைபெறாத 
மாதங்களில சங்கு குளிப்பு நடைபெறுகிறது. கடலுள்‌ ?0 அடி 
ஆழம்‌ வரை சென்று சங்கெடுக்கும்‌ தொழிலைப்‌ பரதவர்‌ செய்து 
வருகின்‌ றனர்‌. இடிந்தகரை, உவரி, புன்னக்காயல்‌ ஆய இடங்‌ 
கனில்‌ சங்குகுளியல்‌ சிறப்புற நடைபெறுவதை சோமலெ” 
கூறுகிறார்‌.!* 


இராமநாதபுரம்‌ மாவட்டத்தில்‌ நெய்தல்‌ நில மக்களுக்குரிய 
தொழிலாக முத்துக்‌ குளித்தல்‌, சங்கெடுத்தல்‌, மீன்‌ பிடித்தல்‌, 
உப்புக்‌ காய்ச்சுகல்‌ என்பன செய்யப்படுகின்றன என்று 
சோமலே கு.றிக்கறார்‌.17 இவவாயே திருநெல்வேலி மாவட்ட 
நெய்தல்‌ நில மக்களின்‌ தொழில்களில்‌ உப்புக்காய்ச்சலும்‌ 
இனறாக அவரால்‌ குறிக்கப்பட்டுள்ள து.” வானமாமலையும்‌ 
உப்புக்‌ காய்ச்சல்‌ தொழில்‌ கடற்கரை மக்களின்‌ தெர தில 
என்றே குறித்துள்ளார்‌.1? உப்புக்காய்ச்சும்‌ தொழில்‌ சங்க 
காலத்தில்‌ பரதவர்‌ வசமாகவே இருர்தது என்பதற்குத்‌ தகுந்த 
சரன்‌. மாதாரங்கள்‌ உண்டு,10 அறிவியல்‌ வளர்ச்சியின்‌ காரண 
மாகப்‌ பல இசசாயனப்பொருள்‌ உற்பத்திக்கு மூலப்பொருளாக 
உப்புத்ேவை உண்டானபிறகு இது பெருந்தொழிலுக வளர்க்‌ 
அள்ளது. முசலாளர்‌ பலர்‌ தமது பெருந்தெொல்கயினை இதல்‌ 
ஓ்‌தலீடு செய்து தொழில்‌ செய்த வருகின்றனர்‌. முதலாம்‌ 


கலைச்சொல்‌ அகராதி 17 


யாசாயிருப்பினும்‌ தொழிலாளர்களில்‌ ஒரு குறிப்பிட்ட சதவிகி 
தத்தினர்‌ பரதவராய்‌ இருத்தல்‌ கவனிப்புக்குரியது. மீன்பாடு 
வருடத்தின்‌ சில மாதங்களில்‌ குறையும்‌ காலகட்டத்திலும்‌ 
சங்கு, முத்துக்குளிப்பு இல்லாத சமயங்களிலும்‌ சில பரதவர்‌ 
உப்பளங்களில்‌ தொழில்‌ பார்ப்பதாகத்‌ தெரியவருகிறது.?! 
இங்ஙனமே கடல்தொழில்‌ செய்யவியலாத வயதுமுதிர்ந் த 
பரதவர்‌ சிலரும்‌ இத்தொழிலில்‌ ஈடுபடுகின்‌ றனர்‌. 


இராமகாதபு ரம்‌ மாவட்டத்தில்‌ திருவாடானை, தீர்த்தாண்ட 
தானம்‌, தொண்டி, பாூப்பட்டினம்‌, வட்டாணம்‌ எனும்‌ இட 
களில்‌ உப்பு காய்ச்சப்படுகறது. மேற்கண்ட இடங்களில்‌ 
உப்பளம்‌ மிகவும்‌ முக்கியமான தொழிலாகும்‌.” 


திருநெல்வேலி மாவட்டத்தில்‌ தூத்துக்குடி, ஆறுமுகனேரி 
பகுதிகளில்‌ ஏறக்குறைய 1500 ஏக்கர்‌ பரப்பில்‌ உ௨ப்பளக்‌ 
தொழில்‌ ஈடப்பதாகச்‌ சோமலெ குறித்துள்ளார்‌.”” தற்காலத்‌ 
தில்‌ உப்பளப்‌ பரப்பு பன்மடங்கு மிகுதியாகி விட்டது. 
வேப்பலோடை உப்பு வடஇந்தியா முழுமையும்‌ புகழ்பெற்றது. 
பெருந்தொழில்‌ உப்பு, தன்பாடு ௨ப்பு இரண்டுமாகச்‌ சேர்ந்து 
இம்மாவட்ட உப்பு உற்பத்தி இந்தியாவின்‌ மொத்த உற்பத்தி 
யில்‌ எட்டில்‌ ஒரு பங்காகும்‌, 


இராமநாதபுரம்‌ மாவட்டத்தைப்‌ பொறுத்தவரை 888 பேர்‌ 
களும்‌ திருநெல்வேலி மாவட்டத்தைப்‌ பொறுத்தமட்டில்‌ 
564 பேர்களும்‌ இத்தொழிலில்‌ ஈடுபட்டுள்ளதாகத்‌ தெரிய 
வருகிறது.”* 
மீன்பிடித்தல்‌, உலர்மீன்‌ தயாரித்தல்‌, மீன்‌, உலர்மீன்‌ விற்றல்‌, 
சங்கு, முத்துக்குளித்தல்‌, உப்புக்காய்ச்சல்‌ தொழிலுக்குப்‌ 
பின்னர்‌ இடம்பெறுவது கடல்‌ தொழிலுக்குத்‌ தேவையான 
உபகரணங்கள்‌ செய்யும்‌ துணைத்தொழிலாகும்‌. பழுதுபட்ட 
துணைக்கருவிகளைச்‌ சீர்செய்தல்‌ பகுதிகேர வேலை எனலாம்‌, 
வள்ளம்‌, மரம்‌ போன்றவற்றில்‌ உண்டாகும்‌ சிறுசிறு பழுது 
களைச்‌ செப்பனிட்டுக்‌ கொள்ளுதல்‌, மீன்பாடு முடிந்த 
பின்னர்‌ கழிபட்ட வலைகளைத்‌ தைத்தல்‌ இன்னபிற 
இவர்தம்‌ துணைத்‌ தொழிலாகக்‌ கருதத்தக்கன, தினசரி 
பிற்பகல்‌ நேரங்களில்‌ மீனவர்கள்‌ நிழல் தரும்‌ மரங்களின்‌ 
௧.௧8 


ர ௪. முருகான்ந்தம்‌ 


கீழும்‌ பிறவிடங்களிலும்‌ கிழிந்த வலைகளைச்‌ சர்‌ செய்தலும்‌ 
வலைமால்‌ இணைத்தலும்‌ அன்றாடம்‌ காண்டுற காட்சியாகும்‌, 


இராமநாதபுரம்‌ மாவட்டத்தில வலை முடிப்பது பரதவரின்‌ 
முக்கியத்தொழிலாக விளங்குகிறது. தொண்டி, பாப்‌ 
பட்டினம்‌, வட்டா.ணம்‌ ஆகிய இடங்கள்‌ வலை உற்பத்தியில்‌ 
சிறப்பிடம்‌ வகிக்கின்றன. தொண்டி. படகுக்கட்டுமானத்தில்‌ 
சிறப்பிடம்‌ பெற்றிருத்தல்‌ அனைவரும்‌ அறிந்ததே. 


திருநெல்வேலி மாவட்டத்தில்‌ திருச்செந்தூர்‌ முதல்‌ மணப்பாடு 
வரை கட்டுமரங்கள்‌ செய்யப்படுகின்றன. தூத்துக்குடித்‌ துறை 
யில்‌ பெருந்தோணிகளும்‌ வள்ளங்களும்‌ செய்யப்பட்டு 
வருகின்றன. திருநெல்வேலி மாவட்டக்‌ தென்கோடிக்‌ 
கட ம்கரைப்பகுதி வள்ளங்கள்‌ செப்பனிடலுக்காகத்‌ தூத்துக்‌ 
குடித்‌ துழைக்கு வந்து போகின்றன. பரதவர்‌ இத்தொழிலில்‌ 
உதவியாளராகவும்‌ ஏற்றுமதி, இறக்குமதிகளில்‌ தினக்கூலி 
பெறும்‌ தொழிலாளராகவும்‌, ஐரு குறிப்பிட்ட சதவிகிதத்தினர்‌ 
ஈடுபட்டுள்ளனர்‌ என்பதும்‌ கருதத்தக்கது. 


இவண்‌ குறிப்பிடப்பட்ட தொழில்களில்‌ இவர்கள்‌ பயன்‌ 
படுத்தும்‌ சொற்களும்‌, சொற்றொடர்களுமே *தொ ழிற்கலைச்‌ 
சொற்கள்‌' எனும்‌ தலைப்பின்‌ £ழ்‌ அகராதியாக நிரல்படுத்தப்‌ 
பட்டு அடுத்த இயலில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 


சான்றாதாரம்‌ 


1. இடர்கி3யோர்‌. 11 1110217416 8/201ப] ௦14 ரீப்1௦, 80௭ 5/௦, 
ரகர, 1983. 


2. குறுந்‌. 188 


3. அகம்‌. - 86, 80, 60, 80, 106, 120, 142, 159, 210, 
216, 220, 903, 816, 340, 860, ஐங்‌.....1, 10. சலி. 
105,121, 122, 197, குறுந்‌...-129, 177, 820. நற்‌. 
319, 387, பதிற்‌,--89, 22, புறம்‌, 7, 14, £7, 24, சீ5, 
29, 52, 109, 182, 189, 139, 180, 239, 270, 877, 
943, 348, 391, 302, 395, 896, 299. 


க்ல்லச்சொல்‌ அகராதி 10 


ல்‌, 


ச்‌, 


10. 
23, 


72. 


12. 


க்‌, 
14. 
26, 
7, 


சோமலெ., இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌, பாரிநிலையம்‌, 
சென்னை, 1972, பச்‌, 64-66, 


சோமலெ., திருநெல்வேலி மாவட்டம்‌, பாரி நிலையம்‌. 
சென்னை, 1963, பக்‌, 64. 

அகம்‌. 79, 27, 72, 108, 126, 180, 172, 201, 280, 
282, 289, 335, ஐங்‌. ....- 105, கலி, - 4, 9, 88, 40, 52, 
54, 59, 6, 79, 80, 85, 92, 97, 105, 122, 125, 436. 
குறுந்‌,--104, 981, சிறுபாண்‌...-2, 57, 149, நற்‌,--22, 
94, நெடுநல்‌.--87, 185, 196, பட்டினப்‌,--167-169, 
பதிற்‌.--48, 67, 74, பரி- 11, 12, 16, 80. புறம்‌... 
59, 161, 170, 277, 380. பெரும்‌.--829, 935, 995, 
பொருநர்‌,--28, 405, 162. மதுரைக்‌...-195, 286, 275, 
982, 439, 505, 681, 776, மலை, - 518. 


ஒர101445௨ 1322௨0, 11184013] ௦1 11௦ 18௦11], ற. 308 
111]வ8ர்& கருத க, க்‌, 10ரந்தற 7800௦0. ௦ம்‌ $0லர்டி 
1ஐ012, ற. 59. 

இவ்‌ ஆய்வேட்டாளருடன்‌ நிகழ்ந்த நேரீமுகப்‌) பேட்டி 
யில்‌ இரு, வெலிங்க்டன்‌ கூறிய செ,ப்தி, 

சோமலெ., இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌, பக்‌, 107, 
சோமலெ., திருநெல்வேலி மாவட்டம்‌, பச்‌, 64 
அகம்‌.--201, 850, ஐங்‌..-726, 197, 192, 199, 19௪, 
195, 196, 197, 198, 199, 800. குறிஞ்ூப்‌.-- 167. 
குறுந்‌.--15, சிறுபாண்‌,--176, நற்‌, 178. நெடு...-86, 
ரக்‌8, பதிற்‌. 67. பரி. 19, 15, பெரும்‌. -- 25, 
பொருநர்‌.--வெ. 5. மதுரைக்‌,--195, 1286, 185, 204, 
407, 511, இரு.--22, 120, 187. 

(மறுகலொளிர்‌ மணிமுடியொடு சஙிகவேள்வளை 


தரித்தும்‌” 
இரண்டாம்‌ இராசசம்ம பாண்டியனின்‌ சன்ன 


மஜூர்ச்‌ செப்பேடுகள்‌, எஸ்‌. அய்‌, ௮ய்‌, 9, தகடு, ச்‌. 
இவ்‌ஆய்வேட்டின்‌ பின்னிணைப்பு--தொழிம்‌ படங்கள்‌ 
சோமலெ., இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌, பக்‌, 66. 
சோமலெ., திருநெல்வேலி மாவட்டம்‌, பச்‌, 04. 
சோமலெ,, இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌, பச்‌, 19 


20 


18. 
29, 


20. 


24, 


22, 
கிய, 


4, 


அ 


ச்‌. முருகானக்தம்‌ 


சோமலெ., திருநெல்வேலி மாவட்டம்‌, பக்‌. 18 
வானமாமலை, ந., தமிழர்‌ வரலாதும்‌ பண்பாடும்‌, 
இயூசெஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌, சென்னை, 1966, பக்‌. 5 
பாரீக்க : இவ்‌ஆய்வேட்டின்‌ பின்னிணைப்பு, பண்டைத்‌ 
தமிழர்‌ கடல்துறைத்‌ தொடர்பான சொல்லாட்டகள்‌. 
இவ்‌ஆய்வாளருடன்‌ நிகழ்த்த தோர்முகப்‌ பேட்டியில்‌ . 
காத்துக்குடி புதுக்‌ கடற்கரை சம்மாட்டியாரீ இரு. 
ஆரகேஸ்‌ கூறிய தகவல்‌. 

சோமலெ.,, இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌, பக்‌, 874 
சோமலெ., திருநெல்வேலி மாவட்டம்‌, பக்‌.67 
121க8பரகாற, 0.) க88(. 10120107, நிஸார்‌ ௦8 81௭ 


7168 (12மீ0ரா 211௦0 & 8411817106) , 5 (வர்ர 6ோ* 11௦. க (௩.ற. 
& 1.0.) கறவை மீ ஸ்ம கர்கரர்கம0ற. 


சோமலெ., இராமதாதபுரம்‌ மாவட்டம்‌, பச்‌, 854, 


9 


அகராதிக்கலை 
கிளக்கம்‌, வாறஸா லூ, ஸசைகைல 





அகரத்தை ஆதியாகக்‌ கொண்டு சொற்களை வரிசையாகத்‌ 
தொகுத்துப்‌ பொருள்‌ விளக்கம்‌ கூறும்‌ நாலை அகராதி என்பர்‌, 
அகராதி எனும்‌ பொருள்படும்‌ *டிக்ஷனரி' என்னும்‌ ஆங்கலெச்‌ 
சொல்‌ *டிக்ஷனேரியஸ்‌” எனும்‌ இலத்தின்‌ சொல்லில்‌ இருந்து 
பிறந்ததாகும்‌. *ழ.க்ஷனேரியஸ்‌” எனும்‌ சொல்லுக்குச்‌ 
சொல்தொகுப்பு என்பது பொருள்‌. :டி.க்ஷனரீ' எனும்‌ நூலுக்கு 
ஆங்கிலத்தில்‌ *லெக்சிகன்‌' எனும்‌ இன்னொரு பெயரும்‌' உண்டு, 
இதன்‌ தயாரிப்பாளரை *லெக்சிகோகிராபர்‌' என்றும்‌ இப்படித்‌ 
தொகுக்கும்‌ கலையை *லெக்சிகோ கிராபி' என்றும்‌ அழைப்பர்‌. 
இரேக்கர்‌, ரோமானியர்‌, அரரமபியர்‌, அசீரியர்‌, இந்தியர்‌ 
ஆகியோர்‌ சொற்களைத்‌ தொகுத்து வைக்கும்‌ வழக்கத்தை மேம்‌ 
கொண்டிருந்தனர்‌. 


கி, மு. 80இல்‌ மார்க்ஸ்‌ வெரியஸ்‌ பிளாகஸ்‌ என்பவர்‌ தொகுத்த 
அகராதிதான்‌ உலகில்‌ முதல்முதலில்‌ தோன்றிய அ௮கராதியாகும்‌. 
இதன்பின்‌ க. பி. 150 இல்‌ ஷொ வென்‌ என்னும்‌ தலைப்‌ 
பில்‌ சனநாட்டிலிருந்து ஒரு விரிவான அகராதி வெளியா 
யிற்று. இ.பி. 10ஆம்‌ நாற்றாண்டில மிகவும்‌ முன்னேறியிருக்த 
அராபியர்‌ *அகராதித்‌ தொகுப்புக்கலை' எனும்‌ நாலை வெளி 
யிட்டனர்‌. ஜான்‌ கார்லண்ட்‌ எனும்‌ ஆங்கிலேயர்‌ இலத்தீன்‌ 
சொற்களைத்‌ தொகுத்து அத்தொகுப்புக்கு “டிக்ஷனரி” 
என்று பெயர்‌ சூட்டினார்‌. ரிச்சர்ட்‌ ஹியுலெட்‌ என்பவர்‌ 1552ல்‌ 
ஓர்‌ அகராதி வெளியிட்டார்‌. இவ்வகராதியின்‌ தலைப்பு இலத்தீன்‌ 
மொழியில்‌ மிக ரீண்டதாக அமைந்திருந்தது. ஆங்கிலச்‌ சொஷ்‌ 
இதற்கு ஆங்கெ விளக்கம்‌) இதன்பின்‌ இதனுடைய லத்தீன்‌ 
மொழியாக்கம்‌ என இது அமைந்து இருந்தது. இதுவே பன்மொழி 


22 ௪, முருகானந்தம்‌ 
அஃராதிக்கு இடப்பட்ட முதல்‌ வித்தாக அமைந்தது; இது மட்டு 
மல்ல, ஆங்கிலத்தில்‌ வெளியான முதல்‌ அகராதியும்‌ இதுவாக 
அமைந்தது; 26,000 சொற்களைக்‌ கொண்ட இவ்வகராதி 
மிகவும்‌ புகம்‌ பெற்றதாக விளங்கிற்று, ஜான்‌ ப்ளோரியோ 
என்பவர்‌ சொற்களின்‌ உலகம்‌' எனும்‌ அகராதியை 7598இல்‌ 
வெளியிட்டார்‌. இது இத்தாலிய ஆங்கிலேய மொழியகராதி 
யாகும்‌. 1604 இல்‌ ராபர்ட்‌ கவ்ட்ரி என்பார்‌ “எழுத்துக்களின்‌ 
அட்டவணை” எனும்‌ ஆங்கலெ அகராதியை உருவாக்னொர்‌. இது 
9000 கடின வார்த்தைகளுக்கு மட்டும்‌ பொருள்‌ தரக்கூடிய 
அகராதியாக அமைந்தது, 1694 இல்‌ பிரஞ்சுக்‌' கலைக்குழு 
(பிரெஞ்சு அகடெ.மி) பிரஞ்சு மொழி அகராதி ஓன்றை அகர்‌ 
வரிசையில்‌ அமைத்துக்‌ கொடுத்தது. பின்னர்‌ வந்த அகரரதி 
களுக்கு இதுவே வழிகாட்டியாக ஏற்கப்பட்டது. &.பி, 1704 
இல்‌ நாதன்‌ பெய்லி என்பவர்‌ 60,000 சொற்கள்‌ அடங்க 
ஒர்‌ அகராதியை உருவாக்னொர்‌, 18 ஆம்‌ நூற்றாண்டின்‌ 
தொடக்கத்தில்‌ ஜோனாதன்‌ ஸ்விப்ட்‌, அலெக்சாண்டர்‌ போப்‌, 
லோசப்‌ பாதிரியார்‌. சாமுவேல்‌ ஜான்சன்‌ ஆகியோர்‌ ஆங்கிலத்‌ 
தின்‌ தரத்தை உயர்த்தும்‌ வகையில்‌ ஓர்‌ நல்ல அகராதியைத்‌ 
தயாரிக்கும்‌ ஆர்வம்‌ கொண்டிருந்தனர்‌. இந்தப்‌ பொறுப்பை 
சாமுவேல்‌ ஜான்சனிடம்‌ ஒப்படைத்தனர்‌. இவரது அயரா 
உழைப்பாலும்‌ தளரர ஊக்கத்தாலும்‌ 1275 இல்‌ ஆங்கெ மொழி 
அகராதி உருவாயிற்று, (இது 1755இல்‌ உருவாகிற்று எனக்‌ 
கலைக்‌ களஞ்சியம்‌ கூறுகிறது.) இவர்‌ சொற்பொருளை. 
வீளக்குமிடத்து அறிஞர்களின்‌ மேற்கோள்களை இணைத்‌ 
திருந்தமையால்‌ இவ்வகராதி பெரும்‌ புகழ்பெற்று விளங்கியது. 
கோவா வெப்ஸ்டர்‌ எனும்‌ ஆங்கிலேயர்‌ 1928இல்‌ அமெரிக்கரின்‌ 
ஆங்கில உச்சரிப்பை மையமாகக்‌ கொண்டு £0,000 சொற்‌ 
களைக்‌ கொண்ட ஓர்‌ அகராதியை இரு தொகுதிகளாகத்‌ 
தயாரித்தார்‌. இது ஆங்கிலேயரின்‌ உச்சரிப்பின்‌ உயர்வை 
வலியுறுத்தியது. 1928இல்‌ பத்துத்தொகுதிகளாக வெளிவந்த 
“வரலாற்று ரீதியிலான புதிய ஆங்கில அகராதி” பின்னர்‌ 
தோன்றிய தேசிய அகராதிகளுக்கு வழிகாட்டிற்று, 75,4897 
பக்கங்களில்‌ 5,00,000 சொற்களுக்கு இது விளக்கம்‌ கூறிற்று, 
இதை 3மேலும்‌ திருத்தி 1995இல்‌ பதின்மூன்று தொகுதிகளாக 
டஉளியிட்டனர்‌. இதையே நாம்‌ “ஆக்ஸ்போர்டு ஆங்கெ 
அகராதி' என அழைக்கிறோம்‌, 


கலைச்சொல்‌ அகராதி 23 


இந்தியா, தமிழ்‌ ஈழம்‌ தவிர்த்து பிற உலக நாடுகளில்‌ வளாரந்து 
வந்த ௮கராதிக்கலையின்‌ வரலாறு இவ்வாறிருக்க, இனி இந்தியா, 
தமிழ்‌ ஈழம்‌ ஆகிய நாடுகளில்‌ வளர்ந்து வந்த அகராதிக்‌ 
கலையைக்‌ காண்போம்‌ 2? 


சமஸ்கிருத மொழியில்‌ நிகண்டு என்பது வேதத்தின்‌ அங்கமாக 
விளங்கி வைதிகச்‌ சொற்களுக்குப்‌ பொருள்‌ கூறும்‌ கருவி 
நூலாக விளங்கிற்று. நிகண்டு என்னும்‌ சொல்லுத்குக்‌ கூட்டம்‌, 
தொகுதி என்பது பொருளாகும்‌. இதற்கு நிருக்தம்‌, அபிகானம்‌, 
கோசம்‌, நாமமாலா எனும்‌ பெயர்களும்‌ உண்டு, இ.மு 700 இல்‌ 
யாஸ்க முனிவர்‌ முதன்‌ முதலாக ஒரு நிருக்தம்‌ உருவாக்கினார்‌ 
என்பர்‌. இவ்வடமொழியில்‌ இதுவரை அச்சான, அ௮ச்சாகாத 
மொத்த நிகண்டுகளின்‌ எண்ணிக்கை £00 என்பர்‌ வே.ராகவன்‌. 


தமிழ்‌ மொழியில்‌ இதுவரை ஏறத்தாழ 200 அகராதிகள்‌ வெளி 
வந்துள்ளன. தமிழ்‌ அகராதியின்‌ த$தையாக இ. ம. 8 ஆம்‌ 
நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலத்தைச்‌ சேர்ந்த தொல்‌ 
காப்பியரைக்‌ குறிப்பிடலாம்‌. இவர்‌ தமது இலக்கண நூலாகிய 
தொல்காப்பியத்தில்‌ உரியியல்‌, மரபியல்‌ ஆகிய இரு இயல்களில்‌ 
சொற்பொருள்‌ தரும்‌ பணியைச்‌ செய்திருக்கிறார்‌. இவர்‌ அகர 
வரிசைப்படி, சொற்களை அமைக்கவில்லையாயினும்‌ சொல்லுக்‌ 
குப்‌ பொருள்‌ கூறும்‌ மரபைத்‌ தொடங்கிவைத்தார்‌ எனலாம்‌. 
இவருக்குப்பின்‌ சொற்பொருள்‌ விளக்கும்‌ செய்யுள்‌ நூல்களாக 
கிகண்டுகள்‌ தோன்றின. திவாகரம்‌ எனும்‌ பெயருடைய நிகண்டு 
ஐ, பி. 8 ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்ததாகும்‌. இக்கி.கண்டும்‌ 
பீங்கலம்‌ எனும்‌ நிகண்டும்‌ 8. பி. 1] ஆம்‌ நூற்றாண்டைச்‌ 
சேர்ந்தன எனும்‌ கருத்தும்‌ உண்டு. 


கலைக்கோட்டுத்‌ தண்டனார்‌ இயற்றிய ஒரு நிகண்டு சங்ககாலத்‌ 
திலிருந்தது என ஒரு குறிப்பு காணப்படுகிறது. பவணந்தி 
முனிவர்‌ தமது நன்னூலில்‌ (460) பிங்கலம்‌ எனும்‌ நிகண்டைகீ 
குறிப்பிட்டு இதனை உரிச்சொல்‌” எனக்‌ குறித்துள்ளார்‌. இ£ 
நூலுக்கு உரை எழுதிய மயிலை நாதர்‌ இந்றிகண்டை *உரிச்‌ 
சொல்‌ பனுவல்‌” எனச்‌ சுட்டிக்காட்டியுள்ளார்‌. கயாதரர்‌ தாம்‌ 
இயற்றிய *கயாதரம்‌' எனும்‌ நிகண்டு நூலில்‌ உரிச்சொல்‌ 
பனுவல்‌” எனும்‌ சொற்றொடரை இரு இடங்களில்‌ (6,506) 


பயன்படுத்தியுள்ளார்‌. காங்கேயர்‌ “உரிச்சொல்‌ நிகண்டு' எனும்‌ 


24 ௪. முருகானந்தம்‌ 
நூலை இயற்றியிருப்பதாகத்‌ தெறீகிறது. ஆக, பவணந்தி, 
மயிலைகாதர்‌, கயாதரர்‌, காங்கேயர்‌ ஆகியோர்‌ தொல்காப்பியர்‌ 
தமது தொல்காப்பிய நூலில்‌ உரியியலில்‌ சொற்பொருள்‌ விளக்கி 
அகராதிக்‌ கலைக்கு வித்திட்ட காரணத்தால்‌ தத்தம்‌ படைப்பு 
களில்‌ சொற்மிபாருள்‌ கூறும்‌ கலை நூலுக்கு *உரிச்சொல்‌”, 
உறரீச்சொல்‌ பனுவல்‌”, “உரிச்சொல்‌ நிகண்டு எனும்‌ 
சொற்றொடர்களை அண்டிருப்பதாகக்‌ கருதலாம்‌. இதனால்‌ 
தமிழில்‌ அகராதிக்குரிய முன்னைநாள்‌ பெயராக உரிச்சொல்‌, 
உரிச்சொல்‌ பனுவல்‌ எனும்‌ தொடர்கள்‌ வழங்கி வந்தமையை 
அறிகிறோம்‌. அரும்பொருள்‌ விளக்க நிகண்டு, தொகை 
நிகண்டு, பொதிகை நிகண்டு, நாநார்த்த தீபிகை (1950) ஆகிய 
பல அகராதி நூல்களின்‌ பெயரையும்‌ அறிய முடிகிறது. 


சிதம்பர ரேவண சித்தரின்‌ அகராதி நிகண்டு (1594) “அகராதி 
மோனைச்கு ௮கராஇி எதுகை' (12ஆம்‌ நூற்‌...) வீரை மண்டல 
புருஷரின்‌ சூடாமணி நிகண்டு, கல்லிடைக்‌ குறிச்சி செவ 
சுப்பிரமணியக்‌ கவிராயரின்‌ நாமதீப நிகண்டு, யாழ்ப்பாணத்து 
வைத்தியலிங்கம்‌ பிள்ளை.பின்‌ சிந்தாமணி நிகண்டு (1874), 
வீரவநல்லூர்‌ நா. ௮ருணாசல நாவலரின்‌ விரிவு நிகண்டு (20ஆம்‌ 
நூற்‌.) ஆகியன பீற நிகண்டு நூல்களாகும்‌. ஏல நிசண்டுகளை 
ஆதாரமாகக்‌ கொண்டு எஸ்‌. வையாபுரிப்பிள்ளை தமிழ்‌ 
அகராதியின்‌ ஆதார நூற்றொகுதி' எனும்‌ நூலை (192௪) 


வெளியிட்டிருப்பதாகத்‌ தகவல்‌ தருகிறார்‌ மு, சண்முகம்‌ 
பிள்ளை." 


செய்யுள்‌ வடி.வில்‌ அமைந்த அகராதிகள்‌ (நிகண்டுகள்‌) இங்ஙனம்‌ 


இருக்க, உரை ௩டை வடிவில்‌ அமைந்த அகராதிகள்‌ பற்றிய 
தகவல்களைக்‌ காண்போம்‌ : 


பிராஇன்சா 1679இல்‌ தமிழ்‌-போர்த்து€ஸ்‌ மொழி 
அகராதியை உருவாக்கினார்‌. 1782இல்‌ வீரமாமுனிவர்‌ 
'சதுரகராதி' எனும்‌ பெயரில்‌ அமைந்த அகராதியின்‌ முதல்‌ 
தொகுதியை உருவாக்கி அளித்தார்‌. மிகவும்‌ புகழ்பெற்ற 
ஜான்சனின்‌ ஆங்கில அ௮தரரதி உருவாவதற்கு இருபத்தைந்து 
ஆண்டுகளுக்கு முன்பாகவே சதுரகராதியின்‌ முதல்‌ தொகுதி 
உருவாகி விட்டது. இவரே 1744இல்‌ தமிழ்‌--பிரஞ்சு, 
போர்ச்சுகீஸ்‌--இலத்தீன்‌--தமிழ்‌ அகராதிகளை உருவாக்கினார்‌. 
பெப்ரீஷியஸ்‌, பிரெப்ட்ஹெப்ட்‌ ஆகிய இருவரும்‌ இணைந்து 


கலைச்சொல்‌ அகராதி 20 


1779 இல்‌ தமிழ்‌--ஆங்கல அகராதியை உருவாகனெர்‌. இவ 
வகராதியின்‌ பெயர்‌ “தமிழும்‌ இங்கலேசுமாயிருக்கிற அகராதி” 
என்பதாகும்‌. சதுர்‌ அகராதியின்‌ இரண்டாவது தொகுதியை 
பெஸ்உ 1819 இல்‌ வெளியிட்டார்‌. பின்னர்‌ ரிச்சர்ட்‌ ளொர்க்‌ 
எனும்‌ ஆங்கிலேய அதிகாரியின்‌ உத்திரவின்‌ பேரில்‌ தாண்ட 
வராய முதலியாரும்‌ இராமச்சந்திரக்‌ கவிராயரும்‌ சேர்ந்து 
பெஸ்கி தயாரித்த சதுரகராதியின்‌ இரு தொகுதிகளையும்‌ 
சோதித்து ஓரே தொகுதியாக்கி 1884 இல்‌ புதிய பதிப்பாக 
வெளியிட்டனர்‌, 1980இல்‌ டாக்டர்‌ ரொட்லர்‌ என்பார்‌ தமிழ்‌-- 
ஆங்கில அகராதி ஐன்றைத்‌ தயாரித்தார்‌. 18898 இல்‌ 
யாழ்ப்பாணத்து ௮ெரிக்கன்‌ மிஷன்‌ அதிகாரிகள்‌ தமிழ்‌ அகராதி, 
தமிழ்‌--அங்கில அகராதி, ஆங்கிலம்‌-தமிழ்‌ அகராதி என மூன்று 
அகராதிகளை உருவாக்குவதற்கு ஆவன செய்தனர்‌. திஸ்ஸெரா, 
பெர்சவல்‌ ஆகிய பாதிரிமார்கள்‌ திரட்டிக்‌ கொடுத்த சொற்களை 
வைத்துக்‌ கொண்டு யாழ்ப்பாணம்‌ சந்திரசேகர பண்டிதர்‌ ஓர்‌ 
அகராதியை உருவாக்கினார்‌. இதற்கு ஓர்‌ அ௮னுபந்தத்தை 
(பிற்சேர்க்கையை)ச்‌ சென்னப்‌ பட்டினம்‌ களத்தூர்‌ வேதகிரி 
முதலியார்‌ சேர்த்துக்‌ கொடுத்தார்‌. இவ்வகராதி 58,500 சொற்‌ 
களைக்‌ கொண்டதாக அமைந்தது. இதனை ஸ்பால்டிங்‌ 
பாதிரியார்‌ 1842 இல்‌ வெளியிட்டார்‌. மச்கள்‌ இதனை 
யாழ்ப்பாண அகராதி என்றும்‌ மானிப்பாய்‌ அகராதி என்றும்‌ 
அழைத்தனர்‌. இதே ஆண்டில்‌ (1842) வின்ஸ்லோ அடிகளார்‌ 
பதிப்‌.பில்‌ ஹச்சிங்க்ஸ்‌ பாதிரியார்‌ உருவாக்கத்தில்‌ ஆங்கல-தமிழ்‌ 
அகராதி ஓன்றும்‌ வெளியிடப்பட்ட து. இராமா நுஜக்கவிராயர்‌, 
விசாகப்‌ பெசூமாளையர்‌, வீராசாமிச்‌ செட்டியார்‌ ஆகியோரது 
உழைப்பில்‌ 67,452 சொற்களை உடைய ஓர்‌ அகராதியை 
வின்ஸ்லோ 1808இல பதிப்பித்தார்‌. 1887இல்‌ நாகப்பட்டினத்தி 
லிருந்து ஆர்‌.பி, குரி என்பார்‌ தமிழ்‌--இலத்தீன்‌ மொழி அகராதி 
ஓன்றை ஆக்கியளித்தார்‌.” யாழ்ப்பாணம்‌ ௩, கதிரைவேற்பிள்ளை 
தமிழ்‌ மொழி அகராதி' எனும்‌ பெயரில்‌ ஓர்‌ அகராதியை ௨௬ 
வாக்கி உள்ளார்‌. தி, ரீலாம்பிகை அம்மையார்‌ 1920களின்‌ பக்கத்‌ 
இல்‌ வெளிவந்து கொண்டிருந்த *திராவிடன்‌' எனும்‌ இதழில்‌ 
(வடசொற்றமிழ்‌ அகரவரிசை” எனும்‌ தலைப்பின்‌ €ழ்‌ வட சொற்‌ 
களுக்குத்‌ தமிழ்ப்‌ பொருள்தரும்‌ முயற்சியை மேற்கொண்டார்‌. 
இவ்வரிசைத்‌ தொகுப்பே நூல்வடிவில்‌ “வட சொற்றமிழ்‌ 
அகரவரிசை” எனும்‌ பெயரில்‌ 1987 இல்‌ வெளியாயிற்.று,* 


26 ச. முருகானந்தம்‌ 


௩.௪. கந்தையாபிள்ளை, பன்மொழிப்புலவர்‌ கா. அப்பா துரையார்‌ 
ஆ௫யோரும்‌ மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கத்தாரும்‌ திருநெல்வேலி சைவ 
சித்தாந்த நூற்‌ பதிப்புக்‌ கழகத்தாரும்‌ ௮அகராதிகளைப்‌ புதிதாக 
ஆக்கியளித்துள்ளனர்‌. ஆ. சிங்காரவேலு முதலியாரின்‌ அபிதான 
சிந்தாமணி, சென்னை மாகாண அரசாங்கத்தின்‌ தமிழ்‌ வளர்ச்சிக்‌. 
கழக வெளியீடான கலைக்‌ களஞ்சயம்‌, தஞ்சாவூர்‌ தமிழ்ப்‌; 
பல்கலைக்‌ கழகத்தின்‌ வாழ்வியற்‌ களஞ்சியம்‌, சங்க இலக்கியப்‌. 
பொருட்‌ களஞ்சியம்‌, பெருஞ்சொலலகராதி ஆகியன கலைக்‌ 

களஞ்சிய வகையின்பாற்பட்டு, முழுமையாகப்‌ பல்வேறு விவரங்‌ 
களையும்‌ ஒருங்கே தொகுத்துத்தரும்‌ அகராதிவடிவின எனலாம்‌. 

ஆக, இதுவரை பார்த்த அனைத்து அகராதிகளும்‌ பொது அகராதி 

களாகும்‌. அகராதிகளைப்‌ பொது அகராதிகள்‌ சிறப்பு அகராதிகள்‌ 

என இருபிரிவுகளாகப்‌ பிரிக்கலாம்‌. சிறப்பு அகரா திகள்‌ என்பன 

மருத்‌ துவவியல்‌, பொறியியல்‌, சட்டவியல்‌, கட்டடவியல்‌, 

இயற்பியல்‌, வேதியியல்‌, பயிரியல்‌, விலங்கியல்‌ எனப்‌ பல 

தொழில்‌ துறை சார்ந்த தனித்தனி அகராதிகளாகும்‌. 


இவ்வகைப்பட்ட பாகுபாடு மட்டுமின்றி வேறொரு வகை 
யான பாகுபாடும்‌ செய்ய இடமுண்டு. பொதுவாகப்‌ பொதுமக்கள்‌ 
அனைவரும்‌ அறியும்‌ பொதுவான சொல்லகராதி, வட்டார 
மக்கள்‌ மட்டுமே அறியும்‌ வட்டாரச்‌ சொல்லகராதி என 
அகராதியை இருவகைப்படுத்தலாம்‌. வட்டார வழக்குச்‌ சொல்‌ 
குறித்துக்‌ கூறுவதிலும்‌ ஈம்‌ பழந்தமிழ்‌ இலக்கணி தொல்காப்பி 
யரே மூலவராக உள்ளார்‌. திசைச்சொல்‌ குறித்து, 


செந்தமிழ்‌ சேர்ந்த பன்னிரு நிலத்தும்‌ 
தங்குறிப்‌ பிரவ திசைச்‌ சொற்கிளவி* 


என்று கூறும்‌ தொல்காப்பிய நூற்பாவுக்குச்‌ சேனாவரையர்‌ 
'அவ்வந்‌ நிலத்துத்‌ தாம்‌ குறித்த பொருள்‌ விளங்குவதல்லது 
அவ்வியற்சொல்போல எங்கிலத்தும்‌ தம்‌ பொருள்‌ விளங்கா” 
எனப்பொருள்‌ எழுதியுள்ளார்‌. சான்றாகத்‌ தென்பாண்டி 
நாட்டார்‌ ஆ, எருமை என்பவற்றைப்‌ “பெற்றம்‌” என்பர்‌. 
ஆண்டாள்‌ தம்‌ திருப்பாவையில்‌ “பெற்றம்‌ மேய்த்‌ 
துண்ணும்‌ குலம்‌” எனக்‌ கண்ணனின்‌ குலத்சைக்‌ குறித்தல்‌ 
காணலாம்‌. இச்சொல்‌ தொண்டை மண்டலத்தாருக்கு விளங்‌ 


காத சொல்லாகும்‌, இங்ஙனம்‌ வழங்கும்‌ வட்டார வழக்குச்‌ 


கலைச்சொல்‌ அகராதி 27 


சொற்களைப்‌ பற்றிப்‌ பவணந்தி முனிவரும்‌ குறிப்பிட்டுப்‌ பேரி 
யுள்ளார்‌. : சு 


செந்தமிழ்‌ நிலஞ்சேர்‌ பன்னிரு நிலத்தினும்‌ 


'ஒன்பதிற்‌ றிரண்டினில்‌ தமிழ்‌ ஒழி நிலத்தினும்‌ 
தங்குறிப்‌ பினவே திசைச்சொல்‌ என்ப” 


எனும்‌ நன்னூல்‌ நாற்பாவுக்கு எழுதப்பட்டுள்ள உரையால்‌ 
தென்பாண்டி நாட்டார்‌ ஆவினைப்‌ பெற்றம்‌ என்றும்‌, குட்ட 
நாடடார்‌ தாயைத்‌ தள்ளை என்றும்‌,"குடகாட்டார்‌ தந்தையை 
௮ச்சன்‌ என்றும்‌ இங்ஙனம்‌ பற்பல காட்டார்‌ பற்பல வட்டார 
வழக்குச்‌ சொற்களைப்‌ பயன்படுத்துகன்றனர்‌ என்றும்‌ அறிய 
வருகிறோம்‌. 


வட்டார வழக்கென்பது குறிப்பிட்ட நிலப்பகுதியைச்‌ 
சேர்ந்த மக்கள்‌ வழிவழியாக வழங்கி வரும்‌ சொல்‌ எனப்பொருள்‌ 
படும்‌. வீரமாமுனிவரே *வட்டார வழக்குத்‌ தமிழ்‌ அகராதி” 
ஒன்றைத்‌ தயாரித்ததாக அறிகிறோம்‌.” தூத்துக்குடி முதல்‌ 
மணப்பாடு வரை கடற்கரைப்‌ பகுதிப்‌ பரதவரிடையே சமயப்‌ 
பணி செய்ய வந்தயேசு சபைத்‌ துறவியர்‌ ((1582-) தமது 
சொந்த உபயோகத்திற்காகவும்‌ தமது சபையைச்‌ சேரந்த 
துறவியர்‌ உபயோகத்திற்காகவும்‌ பேச்சுவழக்குத்‌ தமிழ்ச்‌ 
சொற்களுக்கு போர்த்துக்கீசிய -- இலத்தீன்‌ மொழியிலான 
பொருளைக்‌ குறித்து அகராதிகள்‌ தயாரித்து வைத்தனர்‌ எனும்‌ 
செய்தியை அறிய முடிகிறது. வட்டார வழக்குச்‌ சொற்கள்‌ 
நிறைந்த பேச்சுத்‌'தமிழால்‌ உருவாக்கும்‌ ஈவீனப்படைப்பிலக்கியங்‌ 
கள்‌ (சிறுகதை, காவல்‌) நாட்டுப்பு ற இலக்கியங்கள்‌ மூலமாகப்‌ 
பல வட்டார வழக்குச்‌ *' சொற்களை அறிகிறோம்‌. ஆயினும்‌ 
அவற்றை அகராதி வடிவில்‌ காண இயலாது. 


தமிழ்‌ நாட்டு மாவட்டங்கள்‌ பற்றி மாவட்டத்திற்கு ஒரு 
நூல்‌ வீதம்‌ எழுதிய 'சோமலெ' அந்தந்த மாவட்டத்தில்‌ வழங்கும்‌ 
வட்டார வழக்குகளை அகரவரிசையில்‌ அமைத்துப்‌ பெபொருள்‌ 
எழுதி அந்தந்த நூல்களில்‌ சேர்த்துத்‌: தந்‌ துள்ளார்‌. கி, ராஜ 
நாராயணன்‌ இருமிஈல்வேலி மாவட்டத்தைச்‌ சோந்த 
கரிசல்‌ காட்டுப்‌ பகுதிகளில்‌ வழங்கெரும்‌ சொற்களைத்‌ 
தொகுத்து “வட்டார வழக்குச்‌ சொல்லகராதி” (1982) எலும்‌ 
நூலை வெளியிட்டுள்ளார்‌. சிறப்பு அகராதிகளுள்‌ தொழில்‌ 


98 ௪. முருசானர்தம்‌ 


துறை சார்ந்த அகராதிகளும்‌ அடங்கும்‌ என மேலே குறிக்கப்‌ 
பட்டது. ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தில்‌ ஒரு குறிப்பிட்ட 
தொழிலைச்‌ செய்யும்‌ மக்களிடமிருந்து திரட்டப்பட்ட சொற்‌ 
களின்‌ அகராதி நிலம்‌, புலம்‌ சார்ந்த தனிச்‌ சிறப்புடைய அகராதி 
யாகும்‌, சான்றாகக்‌ கொங்கு நாட்டு மட்பாண்டத்தொழிற்‌ 
கலைச்‌ சொற்கள்‌, கன்னியாகுமரி மாவட்டப்‌ பனைத்‌ தொழிற்‌ 
கலைச்‌ சொற்கள்‌, கடற்கரைத்‌ தமிழ்ப்‌ பரதவர்‌ தொழிற்கலைச்‌ 
சொற்கள்‌ எனும்‌ தலைப்புகளில்‌ அமைந்த அகராதிகள்‌ வட்டார 
வழக்கு, தொழில்வழக்கு எனும்‌ இரு கூறுகளும்‌ நிறைந்தனவாக 
அமையும்‌. ஓராய்வாளர்‌, மட்பாண்டத்‌ தொழில்‌ கலைச்‌ சொல்‌ 
குறித்து ஓர்‌ அகராதியை 1988 இல்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ 
திற்கு ஆக்கியளித்தார்‌, நாகர்கோயில்‌ ஸ்காட்‌ இருத்துவக்‌ 
கல்லூரித்‌ தமிழ்த்‌ தேர்வுநிலை விரிவுரையாளர்‌ இரு. இராஜா 
மணி *கன்னியாகுமரி மாவட்டப்‌ பனைத்‌ தொழிற்‌ கலைச்‌ 
சொற்கள்‌' குறித்து அதே ஆண்டில்‌ அப்பல்கலைக்‌ கழகத்திற்குத்‌ 
தீயாரித்தளித்தார்‌.10 தமிழ்‌ நாட்டரசு மீன்வளத்‌ துறையினர்‌ 
சில தசாப்தங்களுக்கு முன்னர்‌ மீன்வளத்துறை சார்ந்த சொற்‌ 
களுக்கு ஓர்‌ அகராதியைத்‌ தயாரித்துள்ளனர்‌. இது புலம்பற்‌ றிய 
சிறப்பகராதியேயன்றி நிலம்‌ சார்ந்த சிறப்பகராதியன்று, இவ்‌ 
வாய்வாளர்‌ உருவாக்கிய இவ்வகராதி நிலம்‌ புலம்‌, இரண்டானும்‌ 
தனிச்‌ சிறப்புடைய அகரா தியாகும்‌. 


அடிக்குறிப்புகள்‌ : 


1, கலைக்களஞ்சியம்‌ (தொகுதி 1), சென்னை தமிழ்‌ 
வளர்ச்சிக்‌ கழகம்‌, முதல்‌ பதிப்பு, 1952, ப. 15 


8. ஸ்ரீஜெயன்‌ (மொ. பெ. ஆ), *அசராதியின்‌ கதை' 
மஞ்சரி, சென்னை, ஜூலை 1980, பக்‌. 41-44 


(1ரலாடி181100 2 உர்வா சாமு 20றகிக, 1710௦10, 8. 
1988.) 


3. கலைக்களஞ்சியம்‌ (தொகுதி 6), சென்னை, த்மிழ்‌ 
வளர்ச்சிக்கழகம்‌. முதற்பஇப்பு, 19059, ப, 441 ட 


4. மேலதுப,487.,440 


கலைச்சொல்‌ அகராதி 20 


2. 
6. 


10. 


கலைக்‌ களஞ்சியம்‌ (தொகுதி 1) மு. நூ., ப. 18.29 
நீலாம்பிகையம்மையார்‌, தி,, வடசொற்றமிழ்‌ அகர 
வரிசை, சென்னை திருநெல்வேலி சைவூத்தாத்த 
நூற்பதிப்புக்‌ கழகம்‌, மறுபதிப்பு 1965, முன்னுரை 
220 

தொல்‌. சொல்‌. எச்ச, க்‌ 

நன்‌. பெயர்‌ 16 

ராஜநாராயணன்‌, உ., வட்டாரவழக்குச்‌ சொல்ல 
கராதி, சிவகங்கை, அன்னம்‌ பிரைவேட்‌ லிமிடெட்‌, 
முதல்பதிப்பு 1982, ப, ஈரம்‌ 

குறுங்கால ஆய்வுத்‌ திட்டத்தின்‌ 8ழ்‌ 1988-83 கால 
கட்டங்களில்‌ இவ்வாய்வாளரோடு ஆய்வில்‌ ஈடுபட்ட 
ஒரு சாலை ஆய்வாளர்கள்‌ சயாரித்தளித்த அகராதி 
கள்‌ 


தொழிற்கலைச்‌ சொற்கள்‌ 


௮. சி, 
க. த. ௮, 
சோமலெ, 


தீடமொ. ௮. 

தர்ஸ்டன்‌ 

தொ. பெ. சொ. 

தொ. பெ,சொ. தொ, 
பெ. சொ. 

பெ. சொ. தொ. 

வி. ௮, பெ.சொ, தொ, 


ர்‌. 14, 


குறுக்கு விளக்கம்‌ 


அபிதான சிந்தாமணி 

கழகத்தமிழ்‌ அகராதி 

எஸ்‌. எம்‌. எல்‌. லெட்சுமணன்‌ 
செட்டியார்‌ 

தமிழ்‌ மொழி அகராதி 

எட்கர்‌ தர்ஸ்டன்‌ 
தொழிற்பெயர்ச்‌ சொல்‌ 
தொழிற்பெயர்ச்சொல்‌ தொடர்‌ 
பெயர்ச்சொல்‌ 

பெயர்ச்சொல்‌ தொடர்‌ 
வினையால்‌ அணையும்‌ பெயர்ச்‌ 
சொல்‌ தொடர்‌ 


7815 6₹ 1301161] 


தொழிற்கலைச்சொல்‌ அகரா 





அர 


பெ. சொ... மீன்‌ வகை, ௮அகரை மீன்‌ 


அணனசமண்‌ ஒடல்‌ 


தொ. பெ. சொ. தொ., வாடைக்‌ காலத்தில்‌, கடலின்‌ அடிப்‌ 
_ பகுதியில்‌, நீர்‌ மட்டத்திலிருந்து ஒரு சாண்‌ உயரத்திற்கு 
மண்‌ அசைந்து கொண்டிருக்கும்‌. பூயல்‌ வருமுன்னர்‌ 
இவ்வறிகுறி உண்டாகும்‌. வள்ளத்தை இயக்கக்‌ கோல்‌ 
ஊன்றும்போது இந்நுணுக்கமான ௮சைவைப்‌ பரதவர்‌ 
உணர்வர்‌, 


ஆஞ்காளா 


பெ. சொ. தொ,, மீன்வகை, ௮ம்‌ சாளை 


ஆன்மீ சூத்சுன௯ 


பெ.சொ,.தொ, ரோமன்‌ கத்தோலிக்கக்‌ கிருத்துவர்‌ 
களான பரதவர்கள்‌ தொழில்‌ முடிந்து கரையேறியதும்‌ தமது 
மீன்பாட்டிலிருந்து ஐந்து மீனை மாதா கோயிலுக்குச்‌ 
செலுத்தும்‌ வரியாகக்‌ கருதி அளிப்பர்‌, இதன்மூலம்‌ 
உண்டாகும்‌ வருவாயைக்‌ கொண்டு கோயில்‌ விழாச்‌ 
செலவைக்‌ கோயில்‌ பொறுப்பாளர்‌ கவனிப்பார்‌. உவரி, 
மணப்பாடு ஆகிய ஊர்களில்‌ இப்பழக்கம்‌ உண்டு. 


ஆஅடக்காவி 


பெ. சொ. தொ,, கட்டுமரத்தைக்‌ கரையேற்றப்‌ பயன்படும்‌ 
முட்டுக்கட்லடடஃ. இதைக்‌ கட்டுமரத்தின்‌ அடியில்‌ முட்டுக்‌ 
கொடுத்து இலகுவாக மரத்தைக்‌ கரை ஏற்றுவர்‌. 


ஆட சரக்சூ 


பெ. சொ. தொ., அடைசரக்கு) திருக்கை மீனை ஒருநாள்‌ 
உப்பில்‌ ஊறவிட்ட பின்னர்‌ மறுகாள்‌ வழக்கம்‌ போல 


கலைச்சொல்‌ அகராதி 898 


(கருவாடு தயாரிப்பில்‌ செய்வது போல)க்‌ காயப்போடாமல்‌ 
மேலும்‌ உப்பிட்டு 40 கிலோ எடையளவில்‌ ஓரே 
பொட்டணமாகப்‌ பனம்பாயினால்‌ கட்டி வைத்து வீடுவர்‌. 
இதுவே ௮()ைட சரக்கு) இது இழக்குக்‌ கடற்கரையில்‌ 
இருந்து கேரளாவிற்கு விற்பனைக்காக அனுப்பப்படுகிறது. 
இறைச்‌ மீன்‌ உண்ணும்‌ வழக்கம்‌ உள்ள கேரள வாசி 
களின்‌ திருமணத்தில்‌ அடசரக்கான திருக்கை மீன 
பதார்த்தம்‌ ஒரு ॥மப்பான உணவுவகையாகப்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. 
அட ஈறலுது 

தெ. பெ. சொ. அலசுதல்‌--அ௮டசு தல்‌; வழக்காற்றுத்‌ 
இரிபு. கடுவாடு தயாரிப்பிற்காகச்‌ சி2மண்ட்‌ தொட்டியில்‌ 
ஒரு நாள்‌ ஊறவிட்ட பின்னர்‌ மறுகாள்‌ காயப்போடும்‌ 
மூன்பாக இலேசாக ஒருமுறை நீரில்‌ அலசுதல்‌ 


ஆடங்பஙப்கொடு 
பெ. செ தொ, கடல்கரைக்‌ கழிகளில்‌ காணப்படும்‌ 
கெய்தல்‌ நிலத்‌ தாவரம்‌; கொடியினம்‌, *அடும்பு' எனச்‌ 
சங்க இலக்கியங்களிலும்‌ சிலப்பதிகாரத்திலும்‌ இது 
குறிக்கப்‌ படுகிறது. 

ஆடல்‌ 
பெ. சொ., மீன்வகை; சாம்பல்‌ வெண்ணிறம்‌ (த.மொ. ௮,) 
இந்கிறமுடைய மீன்‌ 


ஆடித்௲னீ௫ுவாரி ப 
'பெ.' சொ. தொ, வள்ளத்தின்‌ கடைப்‌ பகுதியில்‌ 
உட்கார்ந்து தண்டு வலிக்க வசதியாக அமைந்திருக்கும்‌ 
பட்டி, மரப்பலகை, குறுக்குவாட்டத்தில்‌ அமைக்கப்‌ 
பட்டிருப்பது. 

அயம்‌ நீரோட்டம்‌ 
பெ.ஃசொ.ஃதொ,, கடல்‌ தளத்திற்குக்‌ €ழ்‌ ஐடும்‌ ரீரோட்டம்‌. 
19௩௦௦2 மோனத்‌ 


ஆருக்சூப்யுஸ்கூறா 
பெ.சொ, தொ.,, மீன்வகை. பலலமைப்பால்‌ பெற்றபெயர்‌, 


கோருகரம்ப்றமு 5 ௦114014. ரோஜ 5௨% 
க. ௧-0 


94 


ச்‌. முருகானந்தம்‌ 

அமுக்கும்‌ தீ ட 
பெ.சொ. தொ,, (௮) உப்பளத்‌ தயாரிப்பில்‌ களியடித்த 
பின்‌ தளம்‌ இறுகுவதற்காகக்‌ கால்களால்‌ இடைவிடாது 
சேர மிடுத்தல்‌; (ஆ) மழைக்காலம்‌ முடிந்ததும்‌ இள௫யிருக்‌ 
கும்‌ பாத்தியைப்‌ புதுரீர்விட்டு இறுகும்படி. சேர மிதித்தல்‌, 

அஆட்டிக்கூட்டை 
பெ. சொ, தொ., தோணியின்‌ இறுதிப்‌ பகுதியில்‌ உள்ள 
கட்டை 

ஆஅட்௫ப்‌ பிடிக்குல்‌ 
தொ. பெ. சொ. தொ.,, தெப்பங்களிலும்‌ தொட்டான்களி 
லம்‌ ஜிப்ஸம்‌ படிதல்‌: 

அணியபதக்துவாரி . 
பெ.சொ, தொ., வள்ளத்தில்‌ துடுப்பு வலிப்பதற்கு வசதி 
யாக அமர்வதற்குரிய பலகை, முகப்பிற்குப்‌ பக்கத்தில்‌ 
( அண்மை, அணிமை) இருக்கும்‌ பலகை. அ௮த்து--தைத்தல்‌, 
இசைத்தல்‌. சாரியை என்றும்‌ கொள்ளலாம்‌. வள்ளத்தின்‌ 
முன்பக்கமுள்ள வாறி. 

ஆணரியாம்‌ 
பெ. சொ.,, வள்ளத்தின்‌ உட்பகுதி உறுப்பு. கடல்‌ கலத்தின்‌ 
முன்பக்கம்‌ (த.மொ.௮.) 

அண்டளிக்௯ முழு யபாகசு சுாழஞ்றூ 


பெ. சொ. தொ., எதிர்கொள்ள முடியாத கடுமையான 


காற்று 
அண்ணனை 


பெஃசொ., கட்டுமரத்தின்‌: முன்பகுதியில்‌ உள்ள ஓர்‌ 
உறுப்பு 

அம க்கம்‌ 
பெ. சொ., படஇன்‌ மேல்‌ பகுதியில கட்டப்படும்‌ உறுப்பு. 
இதன்‌ மறுபெயர்‌ ஓட்டம்‌ என்‌ பதாகும்‌. 

அபறஸ்‌ 
பெ.சொ., தோணியின்‌ பின்புறம்‌ (த. மொ. ௮.7]. 

அதாவது நீரில்‌ முன்னேறிச்செஷ்லும்‌ “முகப்புக்கு எதிர்ப்‌ 

புறம்‌. கலத்தின்‌ பின்‌ பகுதி. 81011. 

, அயர குசுட்௫ப்‌ பாவன க 


பெ. சொ. தொ., படின்‌ கடைப்‌ பகுதியில்‌ 


ஆட்கள்‌ 
உட்காரும்‌ பலகை 


கலைச்சொல்‌ அகராதி 95 


அமாரக்துக்‌ கூட்டை 
பே. சொ. தொ., படகின்‌ அடிப்பகுதியில்‌ அமைந்த நுனிக்‌ 


கட்டை 

அரியாரய 
பெ.சொ., அடுக்கு, குவியல்‌ (த.மொ. ௮.) உப்பு 
அம்பாரம்‌ 

ஆம்யா 
பெ. சொ., பரதவர்‌ பாடும்‌ தொழிற்‌ பாடல்‌. கடற்கரை 
மக்களின்‌ நாட்டார்‌ இலக்கியம்‌. நாட்டுப்புறப்‌ பாடல்‌, 
அந்தாதித்‌ தொடையில்‌ அமைந்தது. 

ஆம்பாரம்‌ தேத்து து 
தொ. பெ.தொ. தொ,, வாரு பலகையால ப்பு ௮ம்பா 
ரத்தை அழகாகத்‌ தேய்த்து :பிரமிட்‌' அமைப்பில்‌ அமைத்‌ 
தல்‌ 

அம்மு 
பெ. சொ,, ஆழ்கடலுக்குச்‌ சென்று மீன்‌ பிடிக்கும்‌ பரதவர்‌ 
கரை திரும்ப ஒரு வாரமாகும்‌. அதுவரை மீன்‌ கெடாமல்‌ 
இருக்கப்‌ பதப்படுத்தல்‌ வேண்டும்‌. வலைப்பட்ட மீன்‌ 
களைக்‌ குடல்‌ நீக்கி உப்பு அடைத்துப்‌ பாடஞ்செய்வர்‌. 
அதற்குப்‌ பயன்படும்‌ கருவிகளாவன : அம்மு, அறிவாள்‌, 
கத்தி, கண்டர்கோடரீ, குத்தி ஆகியன, 


ஆபபிர 
பெ. சொ., மீன்வகை, சிறுமீன்‌ (த. மொ, ௮,) 


அமீாட்டா லா 
பெ.சொ.,, ஆங்கிலச்‌ சொல்‌. உப்புநீரின்‌ அடர்த்தியை 


அளக்து அறிவிக்கும்‌ கருவி. 1170101616 

அர்க்க ட்ட 
பெ, சொ. தொ., அரை கோட்டை. சிப்பி, சுண்ணாம்பு 
ஆயெனவற்றின்‌ முகத்தலளவு. கோட்டை---172 படி 
அரைக்கோட்டை--90 படி 

ஆர ச்சவால 
பெ,சொ.தொ.,, அரச்சவலை. அரை வலை, சங்கு, முத்துக்‌ 
குளிப்போர்‌ இதனைப்‌ யை மாதிரியான அமைப்பில்‌ 
இழுப்பில்‌ கட்டியிருப்பர்‌. கடலுள்‌ இ௰ங்கித்‌ தொழில்‌ 


34 ச. மூருகானந்தம்‌ 


செய்யும்போது சங்கு, முத்துக்களை அள்ளிச்‌ சேகரிப்ப 
தற்கு இது பை போலப்‌ பயன்படும்‌. 

ஆரணி ௬ 
பெ. சொ. தொ., மீன்வகை. 8037111010 காரமா கற்பா 


அரணரிவா( 
பெ.சொ.தொ., கரையிலிருஈ்து கடல்‌ நோக்கி (வங்கக்‌ 
கடலைப்‌ பொறுத்தமட்டில்‌ மேற்கிலிருந்து கிழக்காக) 
ஓடும்‌ நீரோட்டம்‌ 


அர வணட்டம்‌ 
பெ. சொ, தொ., அரை வட்டம்‌. வட்டக்காரர்‌ தாம்‌ மீன்‌ 
பிடிக்‌ தொழிலில்‌ சம்மாட்டியார்‌ மூலமாகப்‌ போட்ட 
முதலுக்குத்‌ தனமும்‌ பெறும்‌ வட்டத்தொகையில்‌ ௮ரைப்‌ 
பங்கு. வட்டம்‌. ரூ. 60-25) அரைவட்டம்‌--ரூ., 8-1 


அரிவாள்‌ ப 
பெ. சொ., மேற்குறிப்பு காண்க. மீன்‌ பதப்படுத்தப்‌ பயன்‌ 
படும்‌ கருவி. 

ஆருந்ததி 


பெ. சொ., கேர்‌ வடக்கில்‌ வானில்‌ காணலாகும்‌ விண்மீன்‌: 
பரதவர்‌ நடுக்கடலில்‌ திசையறிய இதன்‌ இருப்பிடத்தைக்‌ 
கவனித்தல்‌ நலம்‌. 

ஆரும்பு அரியாறுது 
தொ. பெ. சொ. தொ., அளங்களைத்‌ தயாரிக்கும்போது 
பாத்திகளில்‌ மிதக்கும்‌ கசடுகள்‌, சருகுகளைக்‌ கையினால்‌ 
அரித்தல்‌, அப்புறப்‌ படுத்தல்‌. 

அரைச்சன்‌ 
பெ. மசொ., சங்கு குளிக்கும்‌ பரதவர்‌ தமது இடுப்பில்‌ கட்டி 
யிருக்கும்‌ வலையாலாகிய மை. சுமார்‌ நூறு சங்குகள்‌ 
கொள்ளும்‌ அளவின து. 


ஆஸ 
பெ. சொ., அலை. 8$மா*, 78௫௫ 


அன்சுல்‌ 
பெ. சொ., அலைசல்‌, அலைவு, தொக்தரை (2. மொ. ௮.) 
கடல்‌ அலை மிகுதியாக இருத்தல்‌, வள்ளம்‌ முதலானவை 


நிலை நிற்க முடியாமல்‌ சவித்தல்‌, ஆடுதல்‌ 


கலைச்சொல்‌.அகராஇ 97 


அலச 
பெ. சொ., சுக்கான்‌ 
ஆஸரநீனாம்‌ 
பெ. சொ., அலை நீளம்‌. 1786-1611 ஐ11) 


அகம்வ௱ரி 
பெ, சொ., தானாகக்‌ கடலில்‌ வந்து ஓதுங்கும்‌ மரம்‌ 
அவவாக்‌ கர 
பெ. சொ. தொ., அலை வாய்‌ கரை. கடற்கரை, அலைக்‌ 
கரை. இச்சொற்றொடர்‌ எல்லாக்‌ கடற்கரையையும்‌ பொது 
வாகக்‌ குறிக்குமென்றாலும்‌ தொண்டி கடற்கரையைச* 
சிமப்பாகக்‌ குறிக்கும்‌. 
ஆல வைக்சுஸ்‌ 
தொ, பெ.சொ, தொ, அலை வைத்தல்‌. பரதவர்‌ பிள்ளை 
கள்‌ அலையோடு ஓடி வரும்‌ கடல்‌ விளையாட்டு 


அலவு 
பெ. சொ. அலைவு. நீர்‌ அலைவு. '110௦ 


ஆ பவுனியாா 
பெ, சொ., மீன்வகை 


ஆன க்கச்‌ ப 
்‌ பெ, சொ,, உப்பமைப்போர்‌ (௧. த. ௮.) 
ஆண ககர _ 
பெ.சொ,, கடல்‌, உப்பளம்‌ (௧. த, ௮.) 
ஆனாக்க ததிணை 
, பெ. சொ.,, கடலாற்‌ சூழப்பட்ட நீலம்‌ (௧. த. ௮.) 
அளத்தீ 


பெ. சொ,., இண்தத்‌ நிலப்‌ பெண்‌ ர்ல்‌ தீ..௮,) 

அனத்து நிலம்‌ 
பெ,சொ, தொ,, களர்‌ நிலம்‌ (ஈ.த.௮.) உப்பு தயாரிக்க 
உதவும்‌ நிலம்‌ 


அளாஸ்‌ 
பெ. சொ., உப்பளம்‌, நெய்தல்‌ நிலம்‌ (௧. த. ௮.) 


அனாவர்‌ 
.பெ. சொ., உப்பளங்களில்‌ தொழில்‌ செய்யும்‌ தொழிலாளர்‌ 


சள்‌ (௮. 9.) உப்புமைப்போர்‌, அளக்கிறவர்‌ (௧,த,௮.) 


90 ௪. முருகானந்தம்‌ 


இவர்களுக்குப்‌ பண்ணையன்‌, பண்ணையர்‌ என்ற பெயர்‌ 
களுமூண்டு, 

அளவுூப்பயவணுக 
பெ.சொ, தொ, அளப்பதற்குப்‌ பயன்படும்‌ 'பலகை, 
கோத ஐ %௦க௱0 


அனி 
பெ. சொ., குளிர்ச்சி (த, மொ. ௮,) 


அனளாரடுவாய௱ர்‌ 
பெ. சொ. தொ., அளுவா--பாசி முதலியன, அிமாக கா: 
அ்மாரக : 10116 (கம்‌, 56௧ ௭௨௦ %்றஜ மரும்சாகர௦௦0) 
௦1% 7770 81% (8.1ம்‌.) 


அறுக்து வாங்குதல்‌ 
தொ.பெ. சொ. தொ., உப்புப்‌ பாத்திகளை மண்வெட்டி 


யினால்‌ ஒரே மட்டமாகச்‌ செதுக்கி விடுதல்‌ 


அறை ஓடல்‌ 
தொ.பெ.சொ. தொ., பரதவர்‌ விண்மீன்களை வெள்ளி 
என்பர்‌. இவ்வெள்ளிகள்‌ வானிலிருந்து மறைந்து விழும்‌. 
மைதல--அமை ஓடல்‌. இவர்கள்‌ வெள்ளிக்குப்‌ பல 
பெயர்‌ கொடுத்து வழங்குவர்‌. அரும்‌ வெள்ளி, கப்ப 
வெள்ளி, கூட்டு வெள்ளி, சோ,ம்று வெள்ளி, விடி. வெள்ளி 
என்பன அப்பெயர்கள்‌. விழும்‌ விண்‌ மீனை இருப்பிட அடிப்‌ 
படையில்‌ கூட்டு வெள்ளி அறை ஓடுதல்‌, விடிவெள்ளி 
அமை ஓடுதல்‌ என்பர்‌. இங்ஙனம்‌ அறை ஓடினால்‌ புயல்‌, 
காற்று, கொந்தளிப்பு ஆகியன ஏற்படலாம்‌ என்று 
பரதவர்‌ அஞ்சுவர்‌. இது இவர்தம்‌ ஈம்பிக்கை, 

ஆனானாமா 
பெ.சொ.தொ., அன்னம்‌--ரீர்வாழ்‌ ' பறவையினம்‌, 
வாத்து போன்றது. காரக தா: கறறக) அறுகு 
51ஜ111௦8 இளக (4.17.) 


ஆஷ்டட ய 
ப. சொ,, அட்டமி நாளில்‌ கடல்‌ சீரோட்ட்ம்‌, தண்ணி 
அற ஓடுதல்‌ ஆகியன குறிப்பிடத்‌ தகுந்த மாற்றத்திற்குள்‌ 
ளாகும்‌. இவ்வாறே அமாவாசை, பெளர்ணமி ஆகியன 
குறிக்கத்‌ தக்கன, 


சலைச்சொல்‌ அகராதி 3.9 


ஆசாரி 
்‌ பெ.சொ.., கட்டுமரம்‌, தோணி, படகு, வள்ளம்‌ ஆகியன 
கட்டிச்‌ செதுக்கும்‌ தச்சு வேலை செய்பவர்‌ 


அஆஸ்சான்‌ 
பெ. சொ,, மரக்கலப்பாய கட்டுங்கயிறு (த.மொ. ௮.) 


ஆஞீிசாங்கயிறு 
பெ. சொ. தொ., பார்க்க--ஆஞ்சான்‌ 


ஆஸ சாஸ பறிரரி 
பெ. சொ. தொ., மரக்கலப்பாய்‌ கட்டும்‌ தூண்‌ 
(த.மொ.௮.) 

ஆ ஞீ சனா வாரி 
பெ. சொ, தொ., வள்ளம்‌ அல்லது தோணியில்‌ சிறியபாய்‌ 
.கட்டப்பட்டிருக்கும்‌ மரத்தைத்‌ தாங்கும்‌ பலகை. இதற்குப்‌ 
ப 9ச்9ல்லாரி” என்ற மறுபெயரும்‌ உண்டு. 

ஆடடாதிருக்கை 
பெ. சொ., மீன்‌ பெயர்‌, திருக்கை மீனின்‌ வகை. காண்க; 
இருக்கை. சு றாவேலா என்னும்‌ சுறாமீனை வீட அபாயகர 
மானது. சங்கு குளிக்கும்‌ பரதவர்க்கு ஊ.று விளைவிப்பது. 
குளியல்‌ சங்கு எடுக்கும்போது பாய்ந்து தொடையைக்‌ 
கடி.த்‌.துவீடும்‌ இயல்பின லு. பரதவர்‌ இம்மீனுக்கு மிகவும்‌ 


அஞ்சுவர்‌. 
ஆட்டுக்கத்திகோலா 
பெ. சொ, தொ., மீன்‌ வகை, 136106 5110081018 
ஆ்துவாய்‌ 
பெ, சொ,ஃதொ., ஆற்றுவாய்‌, ஆறு கடலுடன்‌ கலக்கு 
மிடம்‌ 


அத்திதுவி ஆருபாகம்பார 
பெ.சொ. தொ. ஆற்றுவாய்‌ ஆறுபாகம்‌ பார்‌. நீக 


கர ராமர்‌ ௦5 4ிஙக ர1என நு க்க ரீத்0ராம (413) 
ஆத்தெம்யது பா 
பெ, சொ. தொ., ஆற்று ஒன்பது பார்‌. 7110௦௨ நீகங்ஙமாம 
நஹ ௦88 ரந) 0ெஸ்கம்ட்‌ ௨ 0௦ரமறம்‌ 1011 ௦7 
(ஹுறகங்ம்‌ (411) 


ஆமை 
பெ, சொ,,நீர்‌ வாழ்‌ உயிரினம்‌. [00116 


40 ௪. மூருகானந்தம்‌ 


அஆமிணிலீமயரம்‌ 
பெ.சொ. தொ., வள்ளம்‌ முதலானவை செய்யப்‌ பயன்படும்‌ 
மரம்‌. கேரளாவில்‌ உற்பத்தியாவது, எண்ணெய்ப்‌ பசை 
யுடையதும்‌ நீர்‌ உறிஞ்சாத்‌ தன்மையுடையதும்‌ ஆகும்‌, 
அஆரஈல்‌ 
பெ. சொ., மீன்‌ வகை. 1413710006118 றற. 


ஆஆமர்சலைய்பத்தகுாார்‌ 
பெ, சொ. தொ., ஆலந்தலை பத்து பார்‌. ]ந6 10 18111௦10 
குப₹ ௦ரீ &]ிகறமமக கர்‌ (4, 17.) 


அஆஆஸா ௬௬௫௯ல்‌ 
தொ. பெ. சொ. தொ.,, கடற்கரையோரக்‌ காட்டுப்‌ பகுதி 
களில்‌ வாழும்‌ ஒரு பறவை ஆலா. இது கத்தினால்‌ மழை 
வரும்‌ எனப்‌ பரதவர்‌ ஈம்புகின்ற னர்‌. “ஆலா கத்த கத்த; 
அ.த்திமழை பெய்ய பெய்ய'--என்பது அவர்தம்‌ பழமொழி. 


அஆவேட்ட (சே வட்ட 
ஓர்‌ ஒலித்‌ தொடர்‌. இத்தொடரை, 'மிகுதியான களைப்பு 
எனும்‌ பொருளில்‌ பரதவர்‌ பயன்படுத்‌ தன்‌ றனர்‌. 


அ வுக்ரியாா 
பெ. சொ., மீன்‌ வகை. குட்டி போட்டுப்‌ பால்‌ கொடுக்‌ 
கும்‌ மம்மூலியா இனத்தைச்‌ சேர்ந்த மீன்‌. இசாமகாதபுரம்‌ 
மாவட்டம்‌ குருசடைத்தீவில்‌ நெடுங்காலமாகப்‌ பிடிக்கப்‌ 
படுவது 

அழும்‌ 
பெ. சொ., கடலாழம்‌. ரு 

அஆழிக்கூடஸல்‌ 
பெ.சொ.தொ, $*ஆமி' எனினும்‌ *தடல்‌” எனினும்‌ 
ஒன்றே. ஆழம்‌ மிகக்கொண்டது ஆழி. பரதவரிடையில்‌ 
“ஆழிக்‌ கடல்‌' எனும்‌ தொடர்‌ ஆழமான கடல்‌” எனும்‌ 
பொருளில்‌ வழங்கப்படுகிறது. 

அஆளர்‌! 
பெ. சொ., சிப்பி. கிளிஞ்சல்‌ போன்றது (௪. மொ. ௮.) 
ரெல்ரா 


ஆளரிதக்திடல்‌ 
பெ, சொ, தொ.,, ஆளிப்படுகை, ரெர்ள நகர 


கலைச்சொல்‌ அகராதி 41 


ஆராய்‌ வெள்ளி 
பெ. சொ. தொ., நடுக்கடலில்‌, பரதவர்‌ திசையறிய, வழி 
காட்டும்‌ ஆறு புள்ளிகள்‌ போலத்‌ தோற்றமளிக்கும்‌ 

விண்மீன்‌ தொகுதி, கூட்டம்‌. ஆறு வெள்ளி--ஆறாம்‌ 

வெள்ளி 

அருனாயாட்ட லர 
பெ. சொ. தொ., பரதவர்‌ கடல்‌ தொழிலில்‌ ஈடுபட்டிருக்‌ 
கும்போது காற்று பலமாக வீசினால்‌ கடல்‌ நீரைக்‌ கையால்‌ 
அள்ளி பாய்மீது தெளித்துக்‌ கும்பிட்டு வணங்குவர்‌, 
இப்படிச்‌ செய்யும்போது 'ஆறுனபாட்டன்‌, கேர்பாட்டன்‌, 
சீர்பாட்டன்‌” எனக்‌ கூவுவர்‌. இங்ஙனம்‌ செய்வதால்‌ 
காற்று (பாட்டன்‌ முமை) சினந்தணிந்து அடங்கும்‌ 
என ஈம்புவர்‌ 

ஆனி 

. பெ.சொ,, ஒருவகைக்‌ 'களிஞ்சல்‌ மீன்‌; கூர்மையான 
தோற்றம்‌ கொண்டது, 

ஆஆனனாயட்டி 
பெ. சொ, தொ.., ஒருவகைக்‌ கடல்‌ கிளிஞ்சல்‌ 


ஆமையிட க்கல்‌ ட, ள்‌ 
தொ. பெ. சொ, தொ., தெப்பம்‌, தொட்டான்‌ முதலிய 
உப்பளப்‌ பாத்திகளுக்கு வரப்பு போடுதல்‌ 

அஇடச்யாய்மரம்‌ 
பெ.சொ.தொ., அவசர, ஆபத்துக்‌ காலங்களில்‌ உதவி 
கரமாக இருக்கும்‌ பாய்மரம்‌, 171]1001%); 138871] 

ஆணா பணை 
பெ,.சொ,. தொ. வலையின்‌ உறுப்பு, வலைகளைத்‌ 
சீம்முள்‌ ஒன்‌.ழீச்கொன்று இணைக்கும்‌ பகுதி 


இப்பி 
பெ, சொ, சப்பி, சங்கு (௧, த. ௮.) 
இயற்கை முக்கு 


பெ. சொ. தொ., கடல்‌ சிப்பிகளில்‌ இயற்சையாகவே உண்‌ 
டாகும்‌ முத்து, கோோி்ற6 1௧] 

இராக்கேட்‌ சங்கு 
பெ. சொ, தொ, இராக்கெட்‌--விண்கலம்‌; இசாக்கெட்‌ 
திடீரென்று விண்ணில்‌ சீறிப்‌ பாய்வதுபோல . இவ்வகைச்‌ 


42 ௪. முருகானந்தம்‌ 


சங்கு 8 அடி, 10 அடி நீரில்‌ பாய்வதால்‌ பெற்ற 'பெயர்‌, 
அண்மைக்‌ காலங்களில்‌ லாஞ்சுகள்‌ புழக்கத்திற்கு வந்தான 
பின்னர்‌ இழுவை வலைகளில்‌ இது மிகுதியாகக்‌ கிடைக்கத்‌ 
தொடங்கிற்று, சங்கு வகைகளுக்குள்‌ இது அரியது. 
விரல்‌ அளவுடையது, ரூ. 1000/--வரையும்‌ பெறுமதி 
உடையது, ப 
தஇராயீயலீபவர ய்‌ 

பெ.சொ., சங்கு வகை, இராமேஸ்வரம்‌ பகுதியில்‌ 
மட்டும்‌ கடைக்கும்‌ ஒருவகைச்‌ சங்கு. இடவாகு பெயர்‌. 


இராவணன்‌ விழி . 
பெ. சொ., தொ,, சங்கு வகை, இராமநாதபுரம்‌ மாவட்டத்‌ 
தில கிடைப்பது 

இருட்டு அமாவாசை 


பெ. சொ. தொ., அமாவாசை நாளிரவு மிகவும்‌ இருட்டாக 
இருப்பதால்‌ அமாவாசையை *இருட்டமாவாசை” என்றே 
அழைப்பர்‌. இந்நாளில்‌ கடல்நீரோட்டம்‌, தண்ணி வாட்டம்‌ 
ஆ௫ூயென குறிப்பிடத்தகுந்த மாற்றம்‌ கொள்ளும்‌. 

ஆரு பிறுனி 
பெ. சொ., சங்கு வகை. இராமகாதபுரம்‌ மாவட்டத்தில்‌: 
கடைக்கும்‌ வகை பதவ 

இணரயமீனா 
பெ. சொ. தொ.,, பெருமீன்‌ பிடிப்பதற்காகத்‌ - தூண்டில்‌ 
மூள்‌ கொக்கியில்‌ மாட்டும்‌ சிறுமீன்‌ 


இஷயங்யா 

பெ. சொ., ஐருவகைச்‌ பனுவல்‌ 
கஇழுயடசூ 

பெ, சொ. தொ., இழுவைப்‌ படகு. 78 005 
இழுங்யபுக்கூமாறு 


பெ. சொ. தொ, வலையை இழுப்பதற்கு வசதியாக 
அமைந்த கயிறு. 00 100 

அஇழுவலைக்கவிரு 
பெ. சொ. தொ., வலையுடன்‌ இணைந்த கயிறு. '10ர 
ஊற 


௬ழுவ்லை 
பெ, சொ,, வலைவகை 1]18*]௦5 


கலைச்சொல்‌ அகராதி 43 


இழுவவைக்‌ ௯ பிநூ 
பெ. சொ. தொ, இழுக்குங்கயிறு, 3ெடுங்கயி நு 


(த.மொ. ௮.) 


கத த ர்‌ 

பெ.சொ. தொ., இழுக்கப்படும்‌ படகு 
இழுவை 

பெ. சொ. இழுவை வலையில்‌ பட்டமீன்‌. 134811 
இளர்கண்ணரி 


பெ. சொ. தொ., உப்புக்காட்டம்‌ அல்லது அடர்த்தி 
குறைந்த உப்பு நீர்‌ 

கஇறய்பயாக ட்டை 
பெ. சொ, தொ., வள்ளத்தில்‌ வீழும்‌ அல்லது புகும்‌ கடல்‌ 
நீரை இறைத்து வெளியேற்றப்‌ பயன்படுகிற கட்டை 


கறுல்‌ 
பெ. சொ,, கிளிஞ்சல்‌ (த.மொ.௮.) 
இருக வலை 


பெ. சொ. தொ., வலைவகை; தடித்த நைலான்‌ நாலினால்‌ 
ஆனது. 10 அல்லது 18 அடி. அகலமும்‌ 600 அடி நீளமும்‌ 
கொண்டது. இவ்வலை பல துண்டங்களின்‌ இணைப்‌ 
பாகும்‌; வலையின்கண்‌ 54 அங்குல நீளமுடையதாக 
இருக்கும்‌. வலையின்‌ மேற்புறம்‌ மிதவைக்‌ கட்டைகளும்‌ 
ஒழ்ப்புறம்‌ அளவான ஏறு கற்களும்‌ கட்டப்பட்டு கடலநீரீல்‌ 
வேலீ போல மிதக்கும்‌ இயல்பின.து. 


இரால்‌ 
பெ. சொ, மீன்வகை 


கஇஜட்டபி 
பெ. சொ, தொ., ஆழ்கடல்‌ மீன்பிடி படகு. இதன்‌ . நீளம்‌ 


49 அடி. ௦ 13௦௧ம்‌ 


ஈ௩சானதிசை 


பெ. சொ. தொ., வடஇஒழக்குத்‌ திசை (த.ஃமொ.௮.) 
ய ஆ ய% 
பெ.சொ, தொ., காற்று பெவம்மையாய்‌ இராமல்‌ குளிர்ச்சி 
யாய்‌ இருத்தல்‌ 
கரல 


பெ.சொ., இரால்‌ இறால்‌ எனும்‌ சொற்களின்‌ முதல்‌ 
நீட்சி 


க்கீ ச. முருகானந்தம்‌ 


உ க்க௯யிஞு 
பெ. சொ, தொ,, வீசுவலையில்‌ உள்ள உள்‌ கயிறு 
உ ௫வணலை 
பெ, சொ., வலைவகை 
உ_ங்பங்்கூழி 
பெ,சொ.தொ., கடற்கரையருகில்‌ நீண்ட கால்வாய்‌ 


களாக அமைந்திருப்பது. கடல்‌ நீர்‌ ஏறி இறங்கும்‌ கால்‌ 
வாய்‌, காயல்‌. உப்பளம்‌ (௧.த.௮.) 19601: ஈகங்கா 


டண ப! 11 17. 7. 1] 
பெ.சொ.ஃதொ.,, உப்பு அம்‌ காற்று கடற்காற்று (௧.த.௮.,) 
தென்கிழக்கிலிருந்து வீசும்‌ கடற்காற்று எனும்‌ பொருளும்‌ 
உண்டு. 


உப்பளாவர 
பெ. சொ,., உப்பு விளைவிப்போர்‌, பரதர்‌ (௧.த.௮.) 
வெள்ளுப்புப்‌ பகருநர்‌ மீன்வலைப்‌ பரதவர்‌ (சிலம்பு. 
இந்திரவிழவு, 85) 

உ_ஙப்பாணரி 
பெ. சொ,, உப்புச்‌ சுமப்பவன்‌, விளையாட்டில்‌ தோல்வி 
அடைந்தவன்‌ வென்றவனைச்‌ சுமக்கும்‌ விளையாட்டு 
(௧, த. ௮.) உப்புச்‌ சுமத்தல்‌ இழிவெனும்‌ கருத்து உப்பு 

. விளைவிப்போரின்‌ சமூக நிலையைச்‌ சுட்டும்‌. 

உஙவ்பு 
பெ. சொ. அராகம்‌, இலவணம்‌, இனிமை, உருசி, 
உவர்த்தல்‌, எல்லை, கடல்‌, மகளிர்‌, விளையாட்டு 
(த. மொ. ௮.) 

உய்புக்கூரிக்கூல்‌ | 
தொ. பெ. சொ. தொ., உவர்த்தல்‌ (த. மொ, ௮.) 


உஙப்புக்களனிஃ் களி 
பெ, சொ., மீன்வகை,. .&ார்ரு 76]18 


உய்புத௲ணாணீர்த்தவுபார 
பெ, சொ. தொ., பறட ாந்தஙாம்‌ ஏட நஹி, றட 
ஒஉ11) கற 181௨ம்‌ 01086 4௦ 14௧11 நகர்‌ ரிபு ஏங்க 
1 ௭௨]15 ௨7௦ மாகிய (6.77,) 


ஓஉ_யிபு நீரி மோதல்‌ 
தொ, பெ,சொ. தொ., அளவுக்கு அதிகமான வெப்பத்‌ 


கலைச்சொல்‌ அகராதி தத்‌. 


தாலும்‌ காற்றாலும்‌ உப்பளங்களில்‌ உப்பு மிகவும்‌ பொடிட்‌- 
பொடியாய்ப்‌ பொடிதல்‌ 
௮ ப்யுப்‌ பா௫கூல்‌ 
தொ.பெ, சொ. தொ., உப்பு விளைதல்‌ (த.மொ. ௮.) 
௭ ப்புஙப்பற்ரநாகுல்‌ 
தொ.பெ. சொ. தொ.,, உப்புப்‌ பிடித்தல்‌ (த. மொ. ௮) 
உங்யுப்‌ பாத்த 
பெ. சொ, தொ, உப்பு விளைதற்டடமான பாத்தி 
(௧.த5.௮.) 
எ _ப்புப்‌ யாண 
பெ. சொ. தொ. கடலடியில்‌ உப்புப்‌ படிவம்‌ படிந்த பாறை 
கள்‌, 1178001165 
ஓ _ய்புப்‌ புல்லு 
பெ.சொ. தொ., உப்புப்புல்‌. உவர்த்தரையில்‌ (உப்பளங்‌ 
களில்‌) முளைக்கும்‌ புல 
எ ஸ்புப்‌ (யா (இறகு 
தொ. பெ. சொ. தொ., கருவாடு தயாரிப்புக்காகக்‌ கட்டப்‌ 
. பட்டிருக்கும்‌ பெரிய மெண்ட்‌ தொட்டிகளில்‌ மீன்களை 
டன்‌ கணக்கில்‌ கொட்டி ௨உப்பிடுதல்‌ 
எ ப்பு ம மாறுூசுஸ்‌ 
தொ. பெ. சொ. தொ., உப்பு விற்றல்‌ 
உப்பு மூரலை 
பெ. சொ. தொ,, தென்கிழக்கு மூலை 
உப்பு வாடி 
பெ. சொ. தொ.,, உப்பு கொட்டும்‌ மேடை (௧. த. ௮.) 
உடஹாட்டியமரி 
பெ. சொ., உப்பு விற்கும்‌ மகளிர்‌ (5. த. ௮.) 
உமரி 
பெ. சொ., கடற்கரைப்‌ பூண்டு; செய்தல்‌ நிலத்‌ தாவரம்‌, 
பரதவ சமூகத்தினரால்‌ ரை உணவாக உட்கொள்ளப்‌ 
படுகிற.து 
௨உ்மணாக்கீ 
பெ. சொ., உமணப்‌ பெண்‌ (௧. த. ௮,) 


உட யரா 
பெ, சொ,, உப்பு விற்கும்‌ ஆடவர்‌ (௧. த. ௮.) 


கர்‌ ச. முருகானந்தம்‌ 

1) ர_ங்பு 
பெ.சொ.தொ., கருவாடு தயாரிப்பில்‌ பயனபடுகிற 
சிமெண்ட்‌ தொட்டியில்‌ ஒருவாரகாலமாகச்‌ சேர்ந்திருக்கும்‌ 
உப்பை அள்ளி வெளியே கொட்டிவிட்டுப்‌ புதுத்‌ தண்ணீர்‌ 
விடுவர்‌. இப்படி அள்ளப்படும்‌ உப்பானது மீனுடன்‌ ஊறிய 
உப்பாதலால்‌ நல்ல உரமெனக்‌ கருதப்பட்டு தாவரங்‌ 
களுக்கு அடி. உரமாக போடப்படுகிறது. இது உர௨உப்பு. 


உடருயால 
- பெ.சொ., வலையால்‌ கட்டிக்‌ கொள்ளப்படும்‌ தலைப்‌ 
பாகை 


உ_ல்வம்‌ 
பெ. சொ., மீன்வகை (௮.௪. த.மொ. ௮.) 


உல்லா வணல 
பெ.ஃசொ. தொ,. வலைவகை: உலலம்‌, வஞ்சிரம்‌, வவ்வால்‌ 
ஆகிய மீன்களைப்‌ பிடிக்கப்‌ பயன்படும்‌ வலை. வலைக்கண்‌ 
2 அங்குலம்‌ கொண்டது. பல துண்டங்களின்‌ இணைப்பு; 
ஒரு துண்டு வலை 15 அடி அகலமும்‌ 50 அடி நீளமும்‌ 
கொண்டதாகும்‌. இப்படி. பத்துக்குக்‌ குழஹையாத துண்டங்‌ 
களை இணைப்பதால்‌ உருவாவது 100 கட்டவலை, 60 
கட்ட வலை என்று பரதவர்‌ கூறுவர்‌. வலை மேல்புறம்‌. 
மிதக்கும்‌ மிதவைக்‌ கட்டைகளின்‌ எண்ணிக்கையால்‌ இதன்‌ 
அளவைச்‌ (நீளம்‌) சுட்டுவர்‌. காற்று, வெள்ளம்‌ ஆகிய 
வற்றிற்கு ஏற்பப்‌ பரதவர்‌ இவ்வலையைக்‌ கையாளுவர்‌, 
ஒருவகையான துவர்ச்சாயம்‌ தோய்க்கப்பட்ட இவ்வலைகள்‌ 
.மூன்னாளில்‌ ஆந்திரப்‌. பீரதேசத்திலிருந்து வந்தன. தவர்‌ 
நுணுக்கம்‌ ஆந்திரர்‌ மட்டுமே அறிந்ததாகும்‌. தற்போது 
இதற்குப்‌ பதில்‌ நைலான்‌ வலை பயனபடுத்தப்படுக௮ ஐ. 
௨ வரி ஆந்தோணியார்‌ கோயில்‌ புடிக்சயார்‌ ்‌ 
பெஃசொ.ஃதொ., ரெகாம்‌ கருநிற தா1௦1] 1814௭௧ மிகா; 
கம்‌--0௨ ௨0௦ 0ரீ உ ஈ31]8தஷ அறும்ந்றர்௨ர12011-94. 


அரா; 6 பே; நக 400 84, கறற ம 
கேய்‌ ௧௩ ரொகாம்‌ (4) 


க வ்ளி ஆந்த ணிய ்கர்யில்‌ வள்ளானிணனாபா ர்‌ 
பெ.சொ. தொ,, லா கற 11௦றர் ௨104] 7௨1] கம 1. 
வா (44.) 


கலைச்சொல்‌ அகரா இ 37 


உ வைரீதஜீர்‌ 
பெ. சொ, உப்புகீர்‌, 31க0%180) ஈரகந்ர 

உ: முங்யுமிதி 
பெ,சொ, தொ,, உப்பளத்‌ தயாரிப்புக்காகக்‌ களிமண்ணில்‌ 
உழவுபோட்ட பின்னர்‌ காலால்‌ குறுக்கவும்‌ கெடுக்கவும்‌ 
நடந்து மிதித்தல்‌ 

உழவ பீபோ௫றுது 
தொ. பெ. சொ. தொ. அளத்தை மாடுகட்டி உழுதல்‌. 


உண்ன வ 
பெ.சொ., மீன்வகை, மயர்16 00118, 0188020110 றற. 


உ ள்ணானீர 
பெ. சொ., மீன்வகை, இராமநாதபுரம்‌ மாவட்டக்‌ கடற்‌ 
கரையில்‌ பிடிக்கப்படும்‌ மீன்வகை, மிகுக்த சுவையுடையது, 
“உள்ளதை எலலாம்‌ விற்றாவது உள்ளான்‌ வாங்கெ 
சாப்பிடு” என்பது பழமொழி. அன 
மாகி 
பெ, சொ, வள்ளத்தின்‌ உறுப்பு 
ணகி? 
பெ,சொ.. வலை தயாரிக்க உதவும்‌ சிறுகருவி 


ஈளாசி(௯ரலஸா 
பெ.சொ,., மீன்வகை. 196106 8ந4௦றஸுப்காக 


ஊைசிய்‌ பலன 
பெஃசொ.தொ,, பரதவர்‌ மீன்பிடி. கருவிகளுள்‌ ஒன்று 
ச்சி 
பெ.சொ., பொடி சிப்பி 
ாஸஞ்சல்‌ மரபி 
பெ.சொ,தொ., கட தூர்தி தயாரிப்புக்கு உதவும்‌ . ம்ம்‌ 
4]/௪21& க&றாகாக 
லட ௫௬ 
பெ. சொ., வள்ளம்‌, தோணி இவற்கின்‌ அடித்தளத்தில்‌ 
அமைந்திருக்கும்‌ ௮ச்சு, &1016 
சாடம்‌ 
பெ.சொ., மீன்வகை, ஊடகம்‌” (த.மொ.௮.) 
யர ணை ய்பு 
. பெ.ஃசொ, தொ., வலைகட்டும்போது ஏறு அளவில்‌ இரு 
ழமூனைகளை இணைக்கப்‌ பயன்படும்‌ கயிறு 


28 ச்‌. மூருகானந்தம்‌ 


ஊரா (௫௬ வியர்‌ 
பெஃசொ.தொடி 0880] 2௨ ௦0௦௦ 10 ௨ கே௱ள- 
110115 00111௦ ௦7 43௦ 100%, ஜேக்‌ ரீ189 1௦ றக்க 1 
8௦ ௦1% ௦7 116 0801ம்06.. போய்யா நிளுநோாகர்ஜ 0 
ந௨8ஷ1த 11௦ ஜ% (ம்‌. . 


ஊ௬௬௯௱ 
பெ.சொ.,, வலைவகை. தாூரிபோன்ற அமைப்புடையது 
கொத்தி பார்‌ 
பெ.சொ. தொ., 9௨11 0௨%, ௦ 104, உணகதர11145 
11011956, நா௦ ௨17 ௨ 00ாரமறம்‌ 1௦1 ௦ 1071, 4௦ நவா 
0௦% & 811011 ஐறமாக] 8611-7184 (ஐகா0ற௦ய) *௭்கர்‌ 18-௨௩ 
௨௦117௦ ரர நீ 1௦ ௦௧] சொர மேயோர்ு ஐ 116 11ல்‌ 
101ம 001108 ௦ 1176 (8.4.) 
ஒளரக்‌ கருவா (6) 
பெ.சொ. தொ., 8றி (பிளந்து) உப்புவைத்துப்‌ பதப்‌ 
படுத்தப்பட்ட கருவாடு 
எனைரா 
பெஃசொ., மீன்வகை. &0கர்ம்பாம $றற. $மோாஜக0ந 119 
யாரி 
பெஃசொ,, மீன்வகை, கற] றக ஐ00௦௩ 
ஓளாளை க்காஈத து 
பெஃசொ., ஊதல்‌ காற்று, ஊதைக்காற்று 
பனானா 
பெ.சொ., மீன்வகை, நெடுவாய்‌ மீன்‌ (த.மொ.4.) 
றற ௨௭௫௨ ங்ஙககம்க 
சம்‌ சாரி 
பெஃசோ., மீன்வகை, கொக்கக்‌ கயிற்றால்‌ பீடிக்கப்படும்‌ 
மீன்‌, 519௨௭௧ 0௨1 
சனா 
பெ.சொ., சங்கனுள்‌ உள்ள தசை. சங்குக்‌ டெங்கினுள்‌ 
குவியலாகக்‌ கொட்டியிருக்கும்‌ சங்கிலிருந்து வடியும்‌ ஊன்‌, 
சா௫௪சிப்ய(டகல்‌ 
தொ.பெ. சொ,ஃதொ,, சங்கு, முத்து குளிப்பவரை சுறாக்‌ 
கள்‌ கடித்தால்‌, பரதவர்‌ “எச்சில்‌ பட்டுவிட்டது' எனும்‌ 
தொடரால்‌ இதனை உணர்த்துவர்‌, 


கலைச்சொல்‌ அகராதி து 


எட வலை 
பெ.சொ.ஃதொ., வலைவகை. *எடவலை' இழக்குவதற்கு 
முன்னரே தென்னை, பனை மட்டைகளைக்‌ கடலின்‌ குறிப்‌ 
பிட்ட பகுதியில்‌ போட்டு வைத்திருப்பர்‌; பின்னர்‌, *எட 
வலையை அப்பகுதியில்‌ பக்குவமாக இறக்க மட்டைகளை 
மொய்த்துக்‌ கொண்டிருக்கும்‌ மீன்களையெல்லாம்‌ வலைக்‌ 
குள்‌ விழுமாறு நீரில்‌ மூழ்கி நுழைப்பர்‌. இவ்வலைக்குக்‌ 
கம்பி வலை, மதவலை எனும்‌ ம.றுபெயர்களும்‌ உண்டு, 


எரசல்‌ 
பெ. சொ.,, கனம்‌ குறைந்த, இலேசான உப்பு 


எருமை நாக்கு 
பெ, சொ., மீன்வகை,. 1 8001மட (௦117106780111 


எழு௲்௲ாணிச்‌ சங்கு 
பெ, சொ. தொ., சங்கு வகை. நீளமாகவும்‌ கூர்மையாகவும்‌ 


ஏறக்குறைய எழுத்தாணி போன்ற அமைப்பில்‌ இருப்பது. 
உவமை வகையால்‌ வந்த காரணப்பெயர்‌ 


எனா நா (௫ 
பெ, சொ., கடல்‌ படுகையில்‌ இருக்கும்‌ சல்லி நிலத்தில்‌ 


(பார்க்க-கடல்படுகை, சல்லிரிலம்‌) கம்பங்கதிர்‌ அமைப்பில்‌ 
“சங்குப்பூ” இருக்கும்‌. இதற்கு 'எளநாடு' என்று பெயர்‌, 
ஒரே ஓர்‌ எள காட்டில்‌ பல்லாயிரக்கணக்கான சங்குகள்‌ 
உற்பத்தியாகின்‌ றன. லாஞ்சிக்காரர்கள்‌ வலை போட்டுச்‌ 
சங்கு பிடிக்கும்‌ முறையால்‌ இந்தச்‌ சங்குப்பூக்களை 
(எளநாடுகளை) நசுங்கி அழியும்படி செய்து விடுகின்‌ றனர்‌. 
இதனால்‌ சங்கு உற்பத்தியும்‌ சங்குத்‌ தொழிலும்‌ பாதிக்கப்‌ 
படுவதாக வள்ளத்தில்‌ சென்று சங்கு குளிக்கும்‌ குளியாகள்‌ 
கூறுகின்‌ றனர்‌. 
சளிப்‌. ஸூ. பி. 

பெ, சொ., டீசலால்‌ இயங்கும்‌ விசைப்படகு) இதன்‌ ரீளம்‌ 
92 அடி; இழுப்பு வலை, கில்கெட்‌ ஆகியன இப்படகில்‌ 
மீன்‌. பிடிக்கப்‌ பயன்படுகின்‌ றன. இதில்‌ தொழில்‌ செய்வ 
தால்‌ கிடைக்கும்‌ வருமானத்தில்‌ 80% விசைப்படகு 
உரிமையாளரும்‌ 40% தொழிலாளரும்‌ பிரித்துக்‌ கொள்‌ 
இன்றனர்‌. டீசலுக்கு ஆகும்‌ செலவு இருவருக்கும்‌ பொது 


ட்ப) ஆஃ 





50 ச்‌, முருகானந்தம்‌ 
வானது. இப்படகில்‌ பணி செய்ய ஆறு ஆட்களுச்குமேல்‌ 
தேவைப்படுவர்‌. 8180 1க௱]ல 13௦௧1 
ஏத்துமீன்‌ா 
பெ. சொ. தொ.,, கடல்‌ நீரோட்டத்தை எதிர்த்து ஏறும்‌ 
மீன்‌, நீரோட்டத்திசைக்கு எதிர்த்திசையில்‌ நீந்தும்‌ மீன்‌ 
ஏரா 
பெ. சொ., வள்ளம்‌ அல்ல.து படகின்‌ அடிக்கட்டை. 1666]. 
மரக்கலத்தின்‌ அடிமரம்‌ (த. மொ. ௮,) 


ஏர்‌ 


பெ. சொ,, வள்ளத்தின்‌ இரண்டாவது ஏரா 

ஏரா ௬சட்டை 
பெ. சொ. தொ., பெருவலைப்‌ படகின்‌ அடிப்பகுதி 

ஏலம்‌ 
பெ. சொ,, மீனவர்டழவலையில்பட்ட மீன்பாட்டினை உச்ச 
கட்ட விலைக்கு ஏலம்‌ போடுதல்‌, &1011௦0 

ஏறுல்‌ 
பெ. சொ., கிளிஞ்சல்‌ (த. மொ. ௮.) 

ஏற முதல்‌ யாவகை 
பெ.சொ. தொ. ஏழறா--நீர்‌ ஏற முடியாத மேடு 
(த. மொ. ௮.). மரக்கலம்‌ நீரில்‌ மிதக்கும்போது நீர்‌ பரப்‌ 
பிற்கு மேல்‌ உள்ள வள்ளத்தின்‌ சுற்றுப்புற முதல்‌ 
சட்டம்‌. 

ஏறா இரண்டாம்‌ பவனன௯ 
பெ. சொ,தொ., ஏறாவில்‌ இரண்டாம்‌ சுற்றுச்‌ சட்டம்‌. 
பார்க்க- ஏமா முதல பலகை 

ஏரின்‌ 
பெ. சொ., கடலின்‌ வெள்ளப்‌ பெருக்கு 

ஏற்ளுபமதி 
பெ. சொ., கிழக்குக்‌ கடற்கரையிலிருந்து வெளிநாடுகளுக்கு 
அனுப்பப்படும்‌ பொருட்கள்‌--இல்மனைட்‌ மணல்‌, உப்பு, 
உலர்‌ இலைகள்‌, கருவாடு, தேங்காய்‌ எண்ணெய்‌, 


பச்சிலை, பட்டைகள்‌, பனந்தும்பு, மிளகாய்‌, வெங்காயம்‌ 
ஆகியன. 180114 


கலைச்சொல்‌ அகராதி தரி 


ஐ. யி. 
பெ. சொ., மீசலால்‌ இயங்கும்‌ விசைப்படகு. இதன்‌ நீளம்‌ 


80 அடி; ஆழ்கடல்‌ மீன்பிடிப்புக்கு பயன்படுவது, நாள்‌ 
வருமான த்தில்‌ 65% படகு உரிமையாளரும்‌ 85% தொழி 
லாளரும்‌ பிரித்துக்‌ கொள்வர்‌; இப்படகில்‌ தொழில்‌ 
செய்ய 4 அல்லது 5 தொழிலாளர்‌ போதும்‌, ]1]118௨8௨௫ 
௦௧7௩ 


ஐரத்திவரூடாமுத்துபார்‌ 
பெ. சொ. தொ., ]கம்‌ 111 1மேர்க நிகி கா; ராகா 


_.11்னவி எ நீரஜா 1௦01ம்‌, 110) மர்க றகர; நிற்யர்றும 
நோ] (எ. 14) 


ஜுிரனி 
பெ, சொ., சங்கு வகை. மனிதருடைய விரிந்த கைவிரல்‌ 


களைப்‌ போன்ற அமைப்பில்‌ இருக்கும்‌ சங்கு, ஐவிரல 
சங்கு என்பதன்‌ சுருக்கம்‌. 


யனிரல்‌ சங்சூ 
பெ. சொ, தொ., பார்க்க -ஐவிரலி 


ஒட்டி 

ப, சொ., சிறு அளவிலான மீன்‌ வகை; திமிங்கலம்‌ 
போன்ற பெருமீன்களை அழிச்‌,து அவவினம்‌ கடலில்‌ 
பெருகாதவாறு இம்மீன்‌ பார்த்துக்‌ கொள்கிறது எனப்‌ 
பரதவர்‌ நம்புகின்‌ றனர்‌) மனிதர்‌ பாதம்‌ போன்ற வடி 
வுடைய இந்த “ஓட்டி மீனானது தமிங்கலம்‌ போன்ற 
பெருமீன்களின்‌ புறத்தே ஒட்டிக்‌ கொண்டு துளைபோட்டு 
இரத்தம்‌ முழுவதையும்‌ உ றிஞ்சிக்‌ குடித்துவிடும்‌ இயலபி 
னது; இதனால்‌ திமிங்கலம்‌ முதலானவை ஓர்‌ எண்ணிக்கைக்‌ 
குள்‌ மட்டுப்படுகின்‌ றன என்பர்‌ பரதவர்‌. 

ஹஒூட்ருமுத்து 
பெ.சொ, தொ., உள்ளே திடமாகவும்‌ கெட்டியாகவும்‌ 
இராமல்‌ திரவத்துளிகள்‌ ௮மையப்‌ பெற்ற முத்து. 118161 
1௦௧71. 


ஒட்டம்‌ 
பெ, சொ,, பார்க்க--௮மக்கரம்‌) படகின்‌ மேல்‌ பகுதியில 


கட்டப்பட்டிருக்கும்‌ ஓர்‌ உறுப்பு 


52 ச்‌, முருகானந்தம்‌ 


ஒட்டு மூனனா ்‌ ர 
பே.சொ. தொ., வலிக்கின்ற தண்டுகளைப்‌ பிணைத்து 
வைக்கின்ற முளை போன்ற உறுப்பு 

ஒக௲்மைரத்துவாரி ர ண்ட 
பெ.சொ. தொ., கடல்‌ தொழிலாளிகள்‌ : உட்கார்ந்து 
கொண்டு *தண்டு' (துடுப்பு) வலிக்க வசதியான பலகை. 
அணியத்துவாரியின்‌ பயனைப்‌ போல பயன்படுவது. அத்து 
தைத்தல்‌ இசைத்தல்‌ 

- ஓழல்‌ 
பெ, சொ., உமல்‌. மீன்‌ பிடிக்கிெறவர்களின்‌ ஓலைப்‌ பை 
(த.மொ. ௮.) பெரும்பாலும்‌ தென்னோலையால்‌ ஆன 
பெட்டி. 

ஒரு (ஆணி வாண 
பெ.சொ.தொ., கடல்‌ தொழிலில்‌ ஒரு தோண்ிக்கு 
வேண்டிய வலை; வலையின்‌ அளவுப்‌ பெயர்‌ 

ஒரு மரத்து வாலை 
பெ. சொ. தொ.,, கடல்‌ தொழிலில்‌ ஒரு கட்டு மரத்திற்கு 
வேண்டிய வலை 


ஒரு 0௦ இது மைரி 
பெ. சொ.தொ., ஓரே தடியால்‌ உருவாக்கப்பட்ட கட்டு 
மரம்‌ 
ஒழினிவேள்ளாம்‌ 
பெ. சொ. தொ., வெள்ளம்‌-ஃரீரோட்டம்‌. கிழக்கிலிருந்து 
மேற்காக ஒடும்‌ நீரோட்டம்‌ (இசைகள்‌ மன்னார்‌ வளை 
குடாவைப்‌ பொறுத்த மட்டில்‌ குறிக்கப்படுகி றத) 
ஓங்கல்‌” 
பெ.சொ., மீன்‌ வகை 


ஓங்கல்‌? 
பெ. சொ., மரக்கலம்‌ (த. மொ, ௮.) 
ஒடக்கரை துூண்டுபார்‌ 
பெ.சொ.தொ., ஓடை தரை துண்டு பார்‌. ]88ார0ர 
௨00 50௩௧11 கப ந0ரகர்க (1௦ 811275 (ம, 
ஒடக்கூரை யார்‌ 
பெ.சொ.தொ., ஓடை கரை பார்‌, 


11௨710 6872 
008105 1௦ 81076 (4.17.) 


கலைச்சொல்‌ அகராதி 589 


ஒடத்துறை 
பெ.சொ. தொ., ஓடம்‌ நிற்கும்‌ இடம்‌, பெகு 
ஓடம்‌ 
பெ. சொ., கடலூர்தி. 01௨7] 
ஒ௫ கவிறு ப 
பெ. சொ, தொ, 770111 1106 
ஒர 
பெ. சொ.,, மீன்வகை (த.மொ,. ௮,) 
ஒிபெய்யா௱ மீ 
பெ. சொ. தொ., ஓலைப்பாய்‌. கருவாடு கட்ட பயன்படும்‌ 
பாய்‌ 
ஒலவக்கிறுதூ 


தொ. பெ, சொ. தொ., உப்பள வரப்புகளின்‌ இருபுறமும்‌ 
வரப்பு பாதுகாப்பிற்காக பனை அல்லது தென்னை ஓலை 
மைப்‌ பதித்தல்‌--ஓலை வைத்தல்‌ 

ஒவவால்திருக்கை 
பெ. சொ. தொ., மீன்வகை. 1983778115 81% 


ஒவ்வா ளா 
பெ, சொ. தொ., மீன்வகை, ஓலை வாளை. ராரர்ரந்ர்மாபத 


[க1ம11161௨ 


௯ங்காணரி 
பெ. சொ., தோணியில்‌ “மேஸ்திரி போல தொழில்‌ பார்ப்ப 
வர்‌. பார்க்க--சவருக்குப்‌ போதல்‌ 

௯ச்சாங்கா இது ்‌ 
பெ. சொ. தொ., &ழ்க்காற்று அல்லது கொண்டல்‌ காற்று 
எனும்‌ பொருளில்‌ இராமகாதபுரம்‌ மாவட்டத்திலும்‌ 
தெற்கிலிருந்து வீசும்‌ காற்று எனும்‌ பொருளில்‌ இருகெல்‌ 
வேலி மாவட்டத்திலும்‌ பயன்படும்‌ சொல்‌ 


௯௬ச்சாஸ்‌ 
பெ-சொ., வூன்பிடிக்கும்‌ கூடு (த.மொ.௮.) 


௯ச்சான்‌ டட 
பெ.சொ., தென்மேற்குக்‌ காற்று. மழை வரும்‌ முன்னர்‌ 
வீசும்‌ கரற்று. *கச்சான்‌ மழைக்கு மச்சான்‌' என்பது 


பழமொழி 


54 ௪, முருகானந்தம்‌ 


௯௪௪௩௯ கழ்‌ 
பெ. சொ. தொட, கச்சாவலையில்‌.௨ள்ள கைப்பிடிக்கழி 
க்ச்சாஙா கடை. 


பெ,சொ. தொ., தென்மேற்குத்‌ திசையிலிருந்து வட 
இழக்குத்‌ திசைநோக்கி வீசும்‌ காற்று 

௯ச்சாவாஸை 
பெ.சொ.ஃதொ,, வலைவகை, இது இருவகைப்படும்‌. (1 
வட்டமான கழியைச்‌ சுற்றிக்‌ கூம்புபோல ஒருவலை 
அமைந்திருக்கும்‌; இது கைக்கு அடக்கமாகவும்‌ சிறு 
அளவிலும்‌ காணப்படும்‌. இதனைப்‌ பயன்படுத்தி இறால்‌, 
நண்டு ஆகயனவற்றைப்‌ பிடிப்பர்‌, (2) நீளமான இரண்டு 
கழிகளில்‌ பை போன்ற அமைப்பில்‌ பிணைக்கப்‌ பட்டிருக்‌ 
கும்‌; இதனை இருவர்‌ பயன்படுத்தி கோலாமீன்‌ பிடிப்பர்‌. 

௯னஞுசி கொ௱௫ுத்தல்‌ 
மிதா.பெ.சொ.தொ., வலை உறுதியாக விளங்குவதற்‌ 
காக அரிமொவிவால்‌ கஞ்சி செய்து வலைக்குக்‌ கஞ்சியிட்டு 
உறுதிப்‌ படுத்தல்‌ 

களுசீ வைத்தல்‌ 
தொ. பெ. சொ.தொ., மேற்படி. விளக்கம்‌ காண்க. பருத்தி 
௭லையை உறுதியாக்கவும்‌ குற்றம்‌ கழிவதற்காகவும்‌ அரிசி 
அல்லது கேழ்வரகுக்‌ கஞ்சியில்‌ நனைத்தல்‌ 

௯ட கம்‌ 
பெ, சொ., பனைநாரால்‌ பின்னப்பட்ட பெட்டி. மீன்‌ 
விற்கும்‌ பெண்டிர்‌ பயன்படுத்தும்‌ கருவி 

௯டப்பாஸ்ண ௯ 
பெ,சொ. தொ, கட்டு மரத்தின்‌ கடைசியில்‌ உள்ள 
சுக்கான பலகை 

கூடம்யானாம்‌ 
பெ.சோ., மிதவை போன்ற அடையாளக்கருவியை நிலை 
நிறுத்தும்‌ கயிறு, 130௦3 ௨01௦7 106 

௯டலவஷை 
பெ. சொ., கடலின்‌ அடிப்படுகை. 13110: 86& ௦14௦1 

௯டலஞக்கசூன்‌ மூ 


பெ,.சொ.தொ., பார்‌. கடலின்‌ €முள்ளபாறை. 80ம்‌ ௨1106 
7710 ஐ6 


கலைச்சொல்‌ அகராதி தத 


க௯ூடலக்மை 
பெ,சொ.தொ., கடல்‌ தாய்‌, கடல்‌, உருவகம்‌, 


குடலவாமை 
பெ. சொ. தொ., ஆமை வகை. சிலர்‌ இதனை உணவுப்‌ 
பொருளாக உட்கொள்வர்‌. இதில்‌ சில வகைகள்‌ ஈச்சுத 
தன்மை உடையவை 


௯டனீற ௯௯ம்‌ 
பெ. சொ. தொ., தாழ்கடல்‌. 1,௦09 1406 


௯௨ ஓூணாுவை 
பெ, சொ. தொ,, மீன்வகை 


௯ட(ீலத்தகும்‌ 
பெ. சொ. தொ., உயர்கடல்‌. கடல்‌ ஏற்றம்‌. 11121 1106 


கூடேேவோடி* 
வி. ௮, பெ., கடலில்‌ தொழில்‌ செய்பவர்‌. 56க1௩௧1 


கூடவோடி? 
பெ, சொ. தொ,, மரக்கலமோடுவோன்‌ 


கடல ௯ழி 
பெ. சொ. தொ., கடலையொட்டிய கால்வாய்‌, 171110 


கடல ஆனரஒுடல்‌ 
பெ. சொ. தொ., காண்க--௮அறை ஓடல்‌ 


கடல்‌ உ ௫ம்பு 
பெ. சொ. தொ.,, ஒருவகைக்‌ கடல்‌ மீன்‌ 


௯டல்‌ எ௫த்தல்‌ ்‌ 
பெ. சொ. தொ,, சமுத்திரம்‌ பெருகுதல்‌ 


௯டல்‌ ஓட்டு ம்‌ . 
தொ. பெ. சொ. தொ., கப்பலோட்டு 


௯டல்‌ கழுசூ 
பெ. சொ. தொ., மீன்வகை, 101271: 
௯டல கன்னி ர 
பெ. சொ. தொ. கட்ல தேவதை. கடலோடிகளான பரத 


வர்களின்‌ வணக்கத்திற்குரிய பெண்‌ தெய்வம்‌. மீன்வகை, 
பாம்பன்‌ கடலில்‌ 7அடி ரீளமும்‌ 2அடி. அகலமும்‌ உள்ளவை 
யாக இவை அகப்படுகின்‌ றன. இவை 60 ஆண்டுகள்‌ வரை 
வாழும்‌. முட்டையிட்டுக்‌ குஞ்சு பொரிக்காமல குட்டி 


56 ௪. முருகானந்தம்‌ 
போட்டு பால்‌ கொடுக்கும்‌. பரதவர்‌ கடல்கன்னியைக்‌ 
கடவுளாகக்‌ கருதுவதால்‌ இவற்றை உணவாக உட்கொள்வ 
திலலை. கடல்‌ கன்னியின்‌ தோல்‌ பணப்பை செய்ய பயன்‌ 
படுகிறது. ]ராாவ10 
௯ட ஸ்‌ ௬ட்டி 
பெ. சொ. தொ., செம்படவன்‌, மச்சங்களின்‌ வாய கட்டு 
பவன்‌ 
௯ட௨ல்காத்து 
பெ. சொ., கடல்‌ வழி வீசும்‌ காற்று, 869 116626 
கடலஸ் கால்‌ 
பெ. சொ. தொ., இரு பெருங்கடல்களை இணைக்கும்‌ நீர்‌ 
இணைப்பு (ஓலசந்தி), 31௧11 
௯டஸ்‌ சூதினை 
பெ. சொ. தொ.,, மீன்வகை, 1 உ கறறக ர உர்பு9 
௯டல்‌ கூடஸ்டூ 
பெ. சொ. தொ.,, சிறுகுடா. 00176 
கடலஸ்கேரரை 
பெ, சொ. தொ., கடல்நீர்த்‌ தாவரம்‌, &ஜஜா 
கடல்‌ சுரப்படு 
பெ. சொ. தொ., கடல்‌ கொந்தளிப்பு 
௯ட ல்‌ பாறி 
பெ. சொ. தொ,, கடல்‌ வாம்‌ உயிரினம்‌ 
௯ல்‌ பனி 
பெ. சொ. தொ., கடல்வாழ்‌ உயிரினம்‌ 
௯ூடல்‌ புழணனா 
பெ. சொ. தொ,, கடல்‌ அந்தம்‌ 
௯டலஸ்‌ தீட்டு 


பெ.சொ. தொ., கடல்‌ நடுவில்‌ உள்ள சிறுநிலம்‌, 17650 
180 


௯டஸ்‌ நமீ 
பெ. சொ, தொ., கடல்வாழ்‌ பிராணி, 86௨1 
கடல்‌ நீடீரா ட்டம்‌ 
பெ, சொ. தொ,, கடலில்‌ ஓடும்‌ ரீரோட்டம்‌. 56 மோகா 


கலைச்சொல்‌ அகராதி 57 


௯டஸ்‌ ப 
பெ. சொ. தொ., இது ஒரு சிறிய திமிங்கலம்‌ போன்றது. 
8 மூதல்‌ 19 அடி ரீளம்‌ உடையது. கடற்பூண்டுகளைத்‌ தின்று 
உயிர்‌ வாழ்வது. 192012 

௯டல்‌ பளு 
பெ. சொ, தொ., கடல்வாழ்‌ உயிரினம்‌. பவழ இனம்‌, 
7110௪௦) 


௯டல்‌ ப௫கை 
பெ. சொ. தொ., கடலடிப்‌ படுகை. 568 06ம்‌ 


௯டஸ்‌ பணாணசி 
பெ. சொ. தொ., கடல்‌ பன்றி. 190111 


கடல்‌ பன்னம்‌ 
பெ. சொ. தொ.,, கடலடியில்‌ உள்ள பள்ளம்‌. '111:00211 


காடல்யாறை 
பெ. சொ. தொ., இராமகாதபுரம்‌ மாவட்டக்‌ கடல பகுதி 


யில்‌ உள்ள நல்ல தண்ணீர்த்தீவு, உ௨ப்புத்தீவு, தலையாரித்‌ 
தீவு, வெள்ளித்திவு, முள்ளித்தீவு, முயல்‌ தீவு, மண்ணளித்‌ 
தீவு, குருசடைத்‌ தீவு, பூ முறிச்சான்‌ தீவு, சிங்களத்‌ தீவு, 
புல்லித்‌ இவு, கச்சத்தீவு ஆகிய பல சின்னஞ்சிறிய தீவு 
களைச்‌ சுற்றியும்‌ கஉடலோரத்திலும்‌ இப்பாஹைகள்‌ உண்டா 
கின்றன. தெளிந்த நீராறுகள்‌ வந்து சேரா இடமாகவும்‌ 
படிவங்கள்‌ சேரா இடமாகவும்‌ இருப்பின்‌ இப்படிப்பட்ட 
கடல்‌ பாறைகள்‌ உருவாகும்‌. மோக] 1%6618 


௯டலஸ்‌ பூவி 
பெ. சொ. தொ.,, சுறாமீனின்‌ மறுபெயர்‌ 


கடல்‌ போப்‌ 
பெ. சொ. தொ., மீன்வகை. உருவமும்‌ பற்களும்‌ பயங்கர 
மான வடிவமைப்பில்‌ உடையவை. மிகப்‌ பருத்தும்‌ குறுகி 
யும்‌ மனிதர்களும்‌ பிராணிகளும்‌ அஞ்சத்தக்க வகையில்‌ 
செயல்படுபவை. (௮.௫.) 


௯டல்‌ யால்‌ 
பெ. சொ. தொ,, ஓடில்லா நத்தை. .&ற137818 


௯டல்‌ வண்டல்‌ 
பெ. சொ. தொ., கடல்வடிப்‌ படியும்‌ படிவங்கள்‌. ]487116 


56011%017 


08 ௪. முருகானந்தம்‌ 


கடல்‌ வயாலா(௯) இருத்தல்‌ 
தொ. பெ, சொ. தொ. கடல்‌ மிகவும்‌ அமைதியாக இருத்‌ 
தல்‌ 

௯டல்‌ ஸவாங்கலா(க) இருத்தல்‌ 
தொ, பெ.சொ, தொ, கடல்‌ சிறிதளவு கொந்தளிப்பாக 
இருத்தல்‌ 

௬டல் வாத்து 
பெ, சொ. தொ., மீன்வகை, 14106 


கடல னிறால்‌ 
பெ. சொ. தொ.,, மீன்வகை, 11௧௦86 11]ஐ1& 


கடல்‌ வெண்ணாரி 
பெ. சொ. தொ, கடல்‌ அட்டை. 56& மேமயாள 


௬௯டாய௯க்‌ கோல்‌ 
பெ. சொ. தொ., கட்டுமரம்‌, தோணி ஆகியவற்றின்‌ பின்‌ 
பகுதியிலிருந்து குத்திக்‌ கலத்தை முன்னோக்கிச்‌ செலுத்தும்‌ 
கோல 


௯௫ந்‌ நண்ணி 
பெ. சொ. தொ. காட்டம்‌ அலலது அடர்த்தி மிகுந்த 
உப்புரீர்‌ 

௯௫ங்புக கழி 
பெ. சொ. தொ,, பார்க்க--குழிவலை 


௯௫மதீ 
பெ. சொ, தொ, அடுக்குமிதிக்குப்‌ பின்பு அளம்‌ இறுகு 
வதற்காக உப்பு நீர்‌ விட்டு இறுகும்படி. மிதித்தல்‌ 


௯௫மை க 
பெ. சொ., கடலகாற்றின்‌ (வேகத்தை இச்சொல்‌ புலப்‌ 
படுத்துது 


குடையளன யார்‌ 
பெ. சொ. தொ., ]கம்ுக மிகா; 111௦ கேர்ஞ்ரகா கேகே 
15 ர்‌ 0ரீ 1106 1105-0மாற னாத; 11% நரா ரிமாரம்ண்ட 
௨ 00ம்‌ 01 0 ௩௦ ௭0% 86 011ள79 ஐ௩்‌ 116 


(௨௩18 ௨௩ம்‌ ௦௧71 718]67169) 4௦ 1106-0௩58 ௨௩ 
(4. 31.) 


கலைச்சொல்‌ ௮கராதி 59 


குடையன்‌ 
பெ. சொ.,, சுண்ணாம்புச்‌ சுடுதலும்‌ முத்தக்‌ குளித்தலும்‌ 
செய்யும்‌ பரதவப்‌ பிரிவினர்‌ (௮. ௪,, ம. த. பே.) 


க௯ட்ட. ௬ 
பெ.சொ.தொ., மீன்வகை, கோ௦க71/ 008 11610௦ற1௦ 18 

௯ட்டா 
பெ. சொ., மீன்வகை, போரா நற, 1 காற்கா 
4௨0197 

க௯ட்டியிருத்தல்‌ 
தொ. பெ.சொ. தொ., வலையைகீ கரைக்கு இழுத்தல்‌, 
வள்ளத்தைக்‌ கரைக்கு இழுத்தல்‌. 107108 

கட்ட கட்டுக்‌ 

"தொ. பெ. சொ. தொ.,உலர்மீனை (கருவாட்டை க்‌ கட்டு 

கட்டாகக்‌ கட்டுதல்‌ 

௯ட்டுத்தறி 
பெ. சொ. தொ., கடல்‌ கலத்சின்‌ மேல்‌ தளத்தில்‌ உள்ள 
கம்பம்‌. 13௦113 

௯ட்டுமரம்‌ 
பெ. சொ. தொ., சில மரத்தடிகளை வலுவான கயிற்றால்‌ 
பிணைத்து ஆக்கப்பட்ட மிதவை. பாறை, பார்‌ என 
வழங்கப்படும்‌ கற்குவியல்‌. கல்மலை நிழைந்த கடற்பகுதி 
களில்‌ இது தொழிற்‌ செய்ய பயன்படுகிறது. வள்ளம்‌, 
தோணி ஆகியன பாறைகள்‌ சிறைநீத கடலில்‌ மோதி 
உடைந்துவிடும்‌ அபாயமுண்டு. ஆனால்‌ கட்டுமரங்கள்‌ இப்‌ 
பாறைகளால்‌ உடைவதிலலை. எற்றித்தள்ளப்படுகின்றன. 
திருச்செந்தூர்‌ முதல்‌ கூட்டப்புளி வரை கட்டுமரங்கள்‌ 
புழக்கத்தில்‌ உள்ளன. இராமநாதபுரம்‌ மாவட்டத்தில்‌ 
கட்டுமரங்கள்‌ குழைவு, காரணம்‌ பார்கள்‌ இல்லை. 
இருகெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில்‌ பாறைகள்‌ 
அதிகமாதலால்‌ கட்டுமரங்களும்‌ மிகுதி, கேர௨௦31௧. 

கூட்டுவலை 
பெ. சொ. தொ., வலைவகை, 84௨6 ந. 


க௯ட்டையடிக்கல்‌ 
தொ. பெ. சொ, தொ., கால்மிதியால்‌ கெட்டிப்படுத்தப்‌ 
பட்ட உப்பள தளத்தைக்‌ கனமான மரக்கட்டைக்‌ கொண்டு 
அடித்து இறுகும்படிச்‌ செய்தல்‌ 


80 ச. முருகானந்தம்‌ 


௬ட்டை பற்றல்‌ 
தொ, பெ. சொ, தொ. வலையைக்‌ கழுவிக்‌ காய வைக்கும்‌ 
போது வலை விரைவில்‌ காய்ந்து விடும்‌, மிதப்புக்‌ கட்டை 
காயாது. ஆகவே புரட்டிப்‌ போடுவர்‌. இதற்குக்‌ கட்டை 
பற்றல்‌ என்று பெயர்‌, 

௬௯ணாஸா 
பெ. சொ, மீன்வகை 


கணவா 
பெ, சொ., மீன்வகை, “கணவாய்‌” (த.மொ.௮.). இம்மீன்‌ 
நிறைய கடைக்கும்‌ பார்‌ *கணவாபார்‌'. 8௧1௦ 


௯ண வாயார 
பெ.சொ. தொ., 18௨௧7௨ தா; 188உ௱௧--லேற்6 11% 
கற]: கா 01 ஐ 1௩ மேர்16 ரீர்க (2.11.) 


௯ 
பெ. சொ,, வலைக்கண்‌ 


௯ண்டயமரம்‌ 
பெ. சொ. தொ., கடற்கரைப்‌ பகுதியில்‌ காணலாம்‌. ஒரு 
வகைத்‌ தாவரம்‌, மரம்‌ 


கண்டர்‌ ம்கடாரி 
பொ. சொ. தொ.,, பார்க்க--௮ம்மு, தங்கு வலை; ஆம்‌ 
கடலில்‌ மீன்‌ பிடிக்கும்‌ பரதவர்‌ கரையேறுவதற்குள்‌ மீன்‌ 
கள்‌ கெட்டுப்‌ போகாமல்‌ இருக்கக்‌ குடலை அப்புறப்படுத்தி 
உப்பிட்டுப்‌ பதப்படுத்‌ துவர்‌; இதற்கு உதவும்‌ இரும்பாலான 
கோடாரியாகும்‌'' 

௭னில உல்‌ டன 
பெ. சொ., மீன்வகை 


கண்ணாடி 

பெ. சொ., சங்கு, முத்துக்குளிப்போர்‌ கடலின்‌ அடியில்‌ 
தொழிற்படும்போது உப்பு நீரால்‌ கண்கள்‌ எரியாமல்‌. 
இருக்கவும்‌ கண்களை அகலத்திறந்து சங்கு, முத்துச்‌ சப்பி 
களைத்‌ தேடிச்‌ சேகரிக்கவும்‌ வச.திப்படும்படியாக அணியப்‌ 
படும்‌ கண்ணாடி. இரும்புத்‌ தொழிற்பட்டறையில்‌ சண்‌ 
பாதுகாப்பிற்காக அணியப்படும்‌ கண்ணாடி போன்றது. 
7 லங ஐ1௨௮. 


சலைச்சொல்‌ அகராதி 8.1 


கண்ணார பீலீர ர 

பெ.சொ.தொ., மீன்வகை. ,&7009915, 01௧ 118 
கண்ணி 

பெ. சொ., வலைச்‌ சந்து, 06 ௦7 (6 8௦68 1 ஐ ஈகம்‌, 


குண்ணரிய்‌ யாவன க 
பெ. சொ., மீன்பிடி கருவி. ]468]) 19௦௨10 


௯ ஆஸ்யாறாா ல்‌ ்‌ 
பெ.சொ.தொ., இறால்‌ வகை 

கூதிர்‌ 
பெ. சொ,, வலைக்குப்‌ பயன்படும்‌ நூலை முறுக்கேற்றும்‌ 
கருவி 

௬தி 
பெ.சொ., மீனைப்‌ பதப்படுத்த உதவும்‌ கருவி, பார்க்க: 
அம்மு, கண்டர்கோடரி 

௯ய்யாவாட்டி 
பெ. சொ. தொ,, கப்பல்‌ ஓட்டுகர்‌. 8௨110 


.-௭ங்யா வொளி னரி 
பெ.சொ. தொ., கப்பல்‌ போன்று தகோறறமனளிக்கும்‌ விண்‌ 
மீன்‌. இவ்விண்மீன்‌ வடஇிழக்குத்‌ திசையில்‌ காணப்படும்‌ 
கப்பி 
பெ. சொ,,  ான்வாழ்கில்‌ பாய்‌ ஏற்றவும்‌ இறக்கவும்‌ பயன்‌ 
படும்‌ உருளை 
11) 
பெ. சொ. மீன்பிடி தொழிலில்‌ பயன்படுவது, தூண்டிலின்‌ 
கொக்கிப்‌ பகுதிக்கு முன்‌ உள்ளது, மீன்களால்‌ கயிறுகள்‌ 
கடிக்கப்படுமாதலால்‌ இதனைக்‌ தடுக்கக்‌ கம்பியைப்‌ பவன்‌ 
படுத்துவர்‌ 


௯ய்யரி வலை . 
பெ. சொ, தொ, காண்க : எடவலை 


௯ய்யாக்காரர்‌ 
பெ. சொ., இச்சொல்‌ எனிய மீனவரைச்‌ குறிச்சறது 


௯ பபிரூ 
பெ, சொ, பாய்‌ கட்டவும்‌. பிறதேவைகளுக்கும்‌ உதவும்‌ 
நூல்‌, கைலான்‌ சயிறு 


62 ௪. முருகானந்தம்‌ 


கூபிலறூக௯்ட்டி ஆரிதகுல்‌ 


தொ.பெ.சொ. தொ. உப்பள வரப்புகள்‌ நேராக 
அமையும்‌ பொருட்டு கயிற்றைக்‌ கட்டி மண்வெட்டியால்‌ 
அறிதல்‌ 


௯பயபிறா கட்டிய ச்சா 
தொ. பெ.சொ. தொ,, கடலில்‌ வலை இறங்கும்போது 
பெருவலை வைக்கத்‌ தொடங்கியாக விட்டது என்பதை 
இத்தொடருக்குரிய பொருளாகப்‌ பரதவர்‌ கொள்கின்ற 
னர்‌. 


௯பயபிறூ சாஸம்யபுசுல்‌ 
தொ. பெ. சொ, தொ., வலைக்‌ கயிற்றை வள்ளம்‌ அல்லது 
லாஞ்சில்‌ இழுத்துக்கட்டுதல்‌ 

௯ரல்‌ 
பெ. சொ,, மீன்வகை 

௯ஏ வல 
பெ. சொ, தொ., வலைவகை. கரைவலை. 8 கிலோ மீட்டர்‌ 
நீளமும்‌ 200 மீட்டர்‌ அகலமும்‌ 5மீட்டர்‌ உயரமும்‌ உடை 
யது. கரையிலிருந்து சளெம்பிய படகுக்காரர்கள்‌ கடலில்‌ 
வெவ்வேறு திக்குகளில்‌ நின்‌. றுகொண்டு அவற்றின்‌ ஊடே 
கரைவலையை விரித்துப்‌ பலவாறு குரல்‌ கொடுத்து மீன்‌ 
களை விரட்டி 6 மணி நேரத்தில்‌ பல இலட்சம்‌ மீன்கள்‌ 
பிடித்து விடுவர்‌. இது மீன்களைப்‌ பிடிக்க ஒரு பொறிபோல்‌ 
பயன்படுகிறது. இதில்‌ மீன்களை ஏமாற்றுவதற்காக 
தேங்காய்த்‌ துண்டுகள்‌ பொருத்தப்பட்டிருக்கும்‌. கரையி 
லிரும்‌ து கரைவலையை இழுத்து மீன்களைக்‌ கரை சேர்ப்பர்‌, 

சரி எண்ணா 
பெ. சொ. தொ,, இல்‌, தார்‌, கரி எண்ணெய 

க்ரிழமுயட் ணட ச்‌ ௭றா 
பெ, சொ, தொ., மீன்வகை. சுமா இனம்‌, கோ018ரநம்ற 08 
]மயக0151) 12௦ஐ பகா 


௯ரிமூனாகிய்‌ யாண 
பெ. சொ. தொ,, மீன்வகை, கோக 116 


கூரிய கருவல்பரர்‌ 
பெ.சொ.தொ, டநுக [கோமாக] தா; 1 வாயார 
1௦%; மாவ] 701 10௦ 0௦] ௦7 16 $ம$த௦௫ ௦1 
086 700%); 1%-$10026 10% 58% (414.) 


கலைச்சொல்‌ அகராதி 69 


க௯ரிவ்வங்்காலா 
பெ. சொ. தொ,, மீன்வகை, 16106 01௦010 


௬௯௬௬௯௮ 
பெ. சொ., விடியல்‌ பொழுது 


கரப்பு உட்டலவா 
பெ, சொ., மீன்‌ வகை, &0க௱௬0றக௭மகஈ 0௧ 


௯ருப்பு(2 ௬ ரி 
பெ. சொ, தொ., மீன்வகை, (8111017005 றற. 

௯௬ ணய 
பெ. சொ. தொ., கறிய கீற மை. சணவாய்‌ மீன்‌ இந்நிறமை 
யைப்‌ பயன்படுத்தித்‌ தற்காத்துக்‌ கொள்கிறது. காண்க: 
கணவாய்‌ 


௯௬ வா (1 
பெ. சொ,, உலர்ந்த மீன்‌, 1ஞ்ர0ோத160 115௩ 


கருவாட்டுக்‌ தொட்டு 
பெ.சொ. தொ,, டன்‌ கணக்கில்‌ மீன்களைக்‌ கொட்டி 
உப்பிட்டு ஊற வைப்பதற்கு ஏற்றவகையில்‌ அமைந்த 
சிமிண்ட்‌ தொட்டி. ம அடி நீளம்‌, 4 ௮டி அகலம்‌ 
கொண்டது 


௯ர௬ு(வோலவனீா 
பெ. சொ. மரவகை, கடல்‌ கலங்கள்‌ செய்ய ஏற்றது 


௯ரவை 
பெ. சொ,, மீன்வகை. &6௦௧௩06 171கஜக]1 யா: 3ற௦1கம 
6௨ஐ16 /௩கர 


கரை 
பெ. சொ,, பரதவர்‌ இடையில்‌ இச்சொல்‌ கடற்கரையைக்‌ 
குறிக்கும்‌ 

கூரைகாரரீ 
பெ. சொ., கடற்கரையில்‌ முதல்‌ மரியாதைக்கு உரியவர்‌, 
ஜாதித்‌ தலைவன்‌ 

௬ஸரப௱ரீ்‌ 
பெ. சொ, தொ,, 16காக1 1கா; கற 110௭ $காய்க நந 
811016 (8. 17,) 


64 ச்‌. மூருகானந்தம்‌ 


௯(ண)ர மரம்‌ 
பெ. சொ, தொ., கரைப்‌ பகுதியில்‌ தொழில்‌ செய்யப்‌ பயன்‌ 
படும்‌ சிறிய மரங்கள்‌ (கட்டு மரங்கள்‌) *கரைமரம்‌' எனப்‌ 
படும்‌. கவலை வலை, ஈண்டு வலை போன்றன கரை மரத்‌ 
தொழிலுக்கு ஏற்றவை. 

௯ரையார்‌ 
பெ, சொ., கடற்கரையில்‌ வூப்பவர்‌. பரதவர்‌. மீன்‌ 
வலைஞர்‌. (௧. த. ௮.) [7180 


௯௯௯ ௯டல்‌ 
பெ.சொ.தொ., கச்சத்தீவுக்கு அண்மையில்‌ உள்ள 
கடல்‌ பரப்பு; மன்னார்‌ வளைகுடாப்‌ பரதவர்‌ கலக்கடல 
எனும்‌ தொடரை மேற்குறித்த பொருளில்‌ வழங்குகின்ற 


னா. 


௯௯௯௬ 
பெ. சொ., கரையிலிருந்து கடல்‌ கோக்கி ஒடும்‌ நீரோட்டம்‌ 
(அரணிவாடு) காரணமாகக்‌ கடற்கரையிலிருந்து சுமார்‌ 
19 மைல்‌ தொலைவு வரை கடலநீர்‌ தெளிவில்லாமல்‌ 
கலங்கியிருத்தல்‌. இக்கலக்கை கடந்த பின்னரே சங்கு 
குளியர்கள்‌ சங்கு குளிப்பர்‌, 

௯ஸ௬கசூமட்டிகச்‌ ௬ 
பெ.ஃசொ.தொ.,, மீன்‌ வகை, கோ௦தா்றமட ]கீ410101னர மட 


௯ுவஙீகர வீளாக்சூ 
பெ.சொ. தொ. கலம்‌ கரை விளக்கு. கலம்‌--வள்ளம்‌, 
தோணி, லாஞ்சி, கப்பல்‌ ஆகியன. .கரை--கடற்கரை. கரை 
காணாத கடலுள்‌ இறங்கிய கடல்‌ தொழிலாளர்கள்‌ இரவு 
நேரத்தில்‌ கரையறிந்து திரும்பவும்‌ தமது கரைக்குத்‌ திரும்ப 
வழிகாட்டும்‌ விளக்கு, 11ம்‌ 10086 


குவஙப்ப தூ வேண 
தொ. பெ. சொ, தொ.,, படகில்‌ கயிற்றுப்‌ புரியை அடிக்கும்‌ 
வேலை. இது ஆசாரியின்‌ வேலையாகும்‌. 


ப 
பெ. சொ., மீன்‌ வகை 


௯௮௦ உ னடிணவ 
பெ. சொ, தொ.., மீன்‌ வகை, 1416014715 11908 


கலைச்சொல்‌ அகராதி 64 


௯்ல்லாந்௲னணல 
பெ.சொ.தொ,, மீன்‌ வகை 


௯ல்லாய்‌ பாளறு 
பெ. சொ. தொ., மீன்வகை, கோகு கருக 


கல்வெட்டு 
பெ. மசொ., மீன்‌ வகை 


குவிடை 
பெ, சொ., சங்கு வகை 


௯வல வாலை 
பெ. சொ. தொ., வலைவகை,. *கவலை' எனும்‌ பெயர்‌ 
கொண்ட மீனைப்‌ பிடிக்க உதவும்‌ வலை; நூலால்‌ ஆனது; 
வலைக்சண்‌ அரை அங்குலம்‌ கொண்டது; துவர்‌ தோய்ந்‌ 
தீது; பல குண்டு வலைகளின்‌ இணைப்பு: இதன்‌ நீளம்‌ 200 
அடி. கரைமரத்‌ தொழிலுக்கு இவவலை மிகுதியும்‌ பயன்‌ 
படுகிறது. 

௬௯வபுணாடனா 
பிப, சொ., இந்து சமயத்தைச்‌ சார்ந்த பரதவர்‌ (ம. த, பே,) 


௯வனிய்‌ பாது குரம்‌ 
பெ. சொ., சங்கு வலை 


்‌்‌ 
ல சொ., கடல்‌ கால்வாய்‌, கடல்‌ நீர்நிலை; காயல்‌. 
1,௨௪௦௦௩ 
௯ழிவு மீனா 
பெ. சோ. தொ., வள்ளத்தில்‌ உள்ள மீனை ஏலம்‌ விட்ட 
பின்பு இறுதியில்‌ எஞ்சும்‌ காரல்‌ போன்ற சிறு மீன்கள்‌, 
மாக்‌ 1180 


குழிவு முளி ஸாரி! 
பெ. சொ., கடல்‌ நடுவே உள்ள முள்காடுகள்‌ 


௯ழி முள்னாரி* 
பெ, சொ.,, மீனிலிருந்து கழிக்கப்படும்‌ முள்‌ 


க௯ூழியபார 
பெ. சொ,, உப்பளவர்‌, கெய்தல்‌ சில மக்கள்‌ 


௬, குற 


06 ச்‌. முருகானந்தம்‌ 


கழிவுக்‌ சஙாசூ 
பெ. சொ. சங்கு, வளையல்‌ போன்ற பொருட்கள்‌ 
தயாரிக்கப்பட்டபின்‌ எஞ்சிய பகுதி கழிவுச்‌ சங்கு எனத்‌. 
தள்ளப்படும்‌. இதனைப்‌ பயன்படுத்தி உயர்ரக சுண்ணாம்பு 
மூதலானவை தயாரிக்கப்படுகன்‌ றன. 


களரி நண்‌ ௫ 
பெ. சொ. தொ., ஈண்டு வகை 


கூணரியடித்துல்‌ ்‌ 
தொ, பெ. சொ.தொ. உப்பளத்‌ தயாரிப்பில்‌ முதன்‌. 
முதலாக வெற்று நிலத்தில்‌ களிமண்‌ கொட்டுதல்‌ 


௯௬ளி விரித்தல்‌ 
தொ. பெ. சொ.தொ., கும்பலாகக்‌ கொட்டிய களிமண்ணை 
அளத்துடன்‌ கலக்கும்படிச்‌ சமமாகப்‌ பாத்தி முழுமைக்கும்‌ 
பரப்புதல்‌ 


க௯ள்ளாவ்ன்‌ பிடிக்கிற 
வி. ௮. பெ, வேறொரு வள்ளக்காரர்‌ கடலில்‌ இறக்கி 
யிருக்கும்‌ வலையில்‌ பட்டிருக்கும்‌ மீன்களைத்‌ திருட்டுத்‌ 
தனமாக அள்ளித்‌ தம்‌ வலையில்‌ போட்டுக்‌ கொள்பவர்‌, 
பபொதுவாக இச்செயல்‌ இரவு காலங்களில்‌ நடைபெறும்‌. 
1௨௦1-7188 


ஆள்னாவலை 

பெ. சொ. தொ,, இச்சொல்‌ இருபொருள்‌ உடையது. 
1, கரையோரக்‌ கழிமுகங்களில்‌ அல்லது காயல்களில்‌ 
இரண்டு மூன்று பேர்‌ கழுத்தளவு நீரில்‌ வலை போடுவது; 
2. முன்பு யாராலோ போடப்பட்ட வலையில்‌ பட்ட மீன்‌ 
கள்‌ தம்‌ வலையில்‌ படுமாறு கள்ளத்தனமாக. வலை போடு 
வது, பொதுவாக இது இரவுக்‌ காலங்களில்‌ மிகுதியாக ஈடை 
பெறும்‌. 


கறுப்பில்‌ அகப்பட்டு விட்டது 
தொ.பெ.ஃசொ. தொ.,, வலை இளக்கும்போது பார்‌ (கடல்‌ 
பாறை)களில்‌ வலை அகப்பட்டுக்‌ கொள்ளுதலை இத்‌ 
தொடர்‌ குறிக்கிறது. 

க்ற்றுணளா 
பெ. சொ,., மீன்வகை 


கலைச்சொல்‌ அ௮க்ராதி 67 


௯ள்னத்தீவபு ஆறுபாகும்பார்‌ 
பெ. சொ. தொ., ]88௱௱க 1170 கரமு நிதஜகாு மகா; 3௧% 


௦7 க ரம மறு ஈர ரீகங0115 (4. 14.) 

௯ண்னாபுளரி பூண ௫யார்‌ 
பெ.சொ.தொ. 188றறக மயிர்‌ நிறமம ரிகா) மகம 
[181 ஜ க ந்கரர்வார்ரம்‌ முகம்‌ ௧8 1கரம்ரறகா ௩௦கா [கேோரக 
1304. 13.) 

௬௯ளானாத்‌ (கோணி 
பெ.சொ. தொ., சிறிய அளவிலான தோணி, கன்னா. 
ஆங்கிலச்‌ சொல்‌ 


கூனள்னரி ரண்‌ 
பெ.சொ. தொ., தென்மேற்கு மூலை, திசைப்‌ பெயர்‌ 
௲௱௯ண்ணடை 
பெ.சொ., கடற்கரையில்‌ உள்ள ஒருவகை நகெய்தல்‌ நில 
மரம்‌ 
௯௭௯௯௩ செந்நெல்‌ 
பெ. சொ, தொ., மீன்வகை, &று0க88ர8 31137005; 01௧௨. 
692021 
௯௩௬௯௬ாச்சீ 
பெ. சொ. , மீன்வகை. ஓருவகை மச்சம்‌ (த.மொ.௮.), 


:தரக்காய்மீன்‌' என்பதின்‌ திரிபாய்‌ இருக்கலாம்‌. &ு0த875 
8; 0188 120116 

௯ாக்கீயம்‌ 
தெ£.பெ. சொ. தோணி அல்லது படகில பலகைகளுக்கு 
இடையே கயிற்றுப்‌ புரி அடித்தல்‌ 

காணா 
பெ. சொ., வள்ளத்தின்‌ உளளுறுப்பு 


கர்ணா க்காரனா 
பெ, சொ., கட்டுமரத்‌ தலைவன்‌ 


க௯ாணாங்கெளுக்தி 
பெ. சொ. தொ., மீன் வகை. 861112 இ கஙகஜமார்க 


காது இறங்கியிருத்துல்‌ ட 
தொ.பெ.சொ. தொ, காற்று இறங்கியிருத்தல; கடல 
தொழிலாளர்‌ நடுக்கடலில்‌ தொழிற்படும்‌ போது காற்று 
தாழ இறங்க வீசுதல்‌. மழை வருவதற்கு முந்திய நிலை, 


08 ச்‌. முருகானந்தம்‌ 
௯ாய்யாக சூடி 
(பெ, சொ,, .தண்டு வலிப்பதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
வளைந்த தடி 
௯௱யப்‌ (யோ (கஸ்‌ 
தொ. பெ. சொ. தொ., கருவாட்டுத்‌ தொட்டியில்‌ ஊ றிய. 
மீனை மறுநாள்‌ ௮லசி சிமெண்ட்‌ அல்லது கடப்பைக்‌ கல 
அல்லது மணல்தளத்தின்மீது அமைந்த தாட்டின்மேல 
காயப்‌ போடுதல்‌. தாட்டு--தேங்காய்‌ கார்ப்பாய்‌ 
. கர்‌ 
பெ. சொ., கழி, கழிமுகம்‌ (த.மொ.௮.). காயல்‌ என்பது 
கடலோரத்தில்‌ ஆற்றுக்கால்களாய்‌ அமைந்த நிலப்பகுதி. 
தமிழ்நாட்டில்‌ இருநெல்வேலி மாவட்டம்‌ தவீர வேறெங்‌ 
கும்‌ காயலைக்‌ காணமுடியாது. இம்மாவட்டத்தில்‌ 
ஸ்ரீ வைகுண்டம்‌ வட்டத்தில்‌ காயல்‌ பட்டினம்‌, மஞ்சள்‌ 
நீர்க்‌ காயல்‌, பழைய காயல்‌, புன்னைக்‌ காயல்‌ என்னும்‌ 
பெயர்களில்‌ ஊர்கள்‌ உள்ளன. (:சோ மலெ' ) 1,௨200 
௯காரய்பெயொொடி 
பெ. சொ. தொ., மீன்வகை. காரல் பொடி. 1,610ஐகராட 
யய 
௯௩ல்‌ 
பெ. சொ.,, மீன்‌ வகை. 81 105; நருமயக றற. 
காராங்ஸ்ூச்சீ 
பெ, சொ. தொ,, மீன்‌ வகை 


௯௩ர் யாமி 
பெ. சொ.,, அங்கிலச்‌ சொல. சுற்றிலும்‌ பிரம்பால்‌ பின்னப்‌ 
பட்ட வலுவான கண்ணாடியால்‌ ஆஏய பெருங்குப்பி. 
லாஞ்சிகளில்‌ குடிநீர்‌ கொண்டு செல்ல பயன்படுத்தப்படும்‌ 
பாத்திரம்‌. கோலற்று 

௯ல்‌ 


பெ. சொ., வள்ளத்தின்‌ உறுப்பு, மரக்கால்‌ (த. மொ. ௮.) 
௯ஈவ ஸா எரி 


பெ. சொ., மீன்வகை, கோலாமீன்‌. நாட்டார்‌ பாடல்களி 
_லும்‌ காணப்படும்‌ சொல்லாட்டு 
௬௯ வணைய்‌ படிண்‌ா (௫ 
பெ. சொ. தொ,, நெய்தல்‌ நிலத்‌ தாவரம்‌: கோலா மீன்‌ 
பிடிக்க இது பயன்படுத்தப்‌ படுகிறது. பா ர்க்க--கோலா 


கலைச்சொல்‌ அகராதி 89 


காவி 
பெ. சொ. மிதவை (க: த. அ. த மொ. ௮.) 


காரைகஸ்‌ 
தொ.பெ. சொ. , தோனில்‌ தாக்கிச்‌ செல்லுதல்‌; . ' கடல்‌ 
தொழிலுக்குச்‌ செல்ல ஏ.ற்பாடுகள்‌ செய்யும்‌ பரதவர்‌ 
கட்டு மரங்களின்‌ உறுப்பு: மரங்களையோ அல்லது வேறு 
கனமான பொருட்களையோ இருவர்‌ தோள்மீது ஏழ்றிக்‌ 
காவட்டுப்‌ போட்டு எடுத்தச்‌ செல்லு ல) தோணி காவு 
தல்‌, வலை காவுதல்‌ என்பர்‌. 

காற்றுப்‌ கூடலாயறமாக இருத்தல்‌ 
பெ. சொ. தொ., கடுமையான காற்றும்‌ கொந்தளிப்பான 
கடலுமாக இருத்தல்‌ 


கனா 
பெ. சொ., கடல்‌ கலங்களில்‌ காணலாகும்‌-அடி. அகடு) 


கால்வாய்‌. கடலூர்தியின்‌ அறை (த. மொ. ௮.) 13112௦ 
க்ல்நெட்‌ நத 
பெ. சொ. தொ., விசைப்படகுகளில்‌ ஆழ்கடல்‌ மீன்பிடிப்‌ 
புக்காக இவ்வலை பயன்மடுத்தப்‌.. படுகிறது.. வலைக்கண்‌ 
4 அங்குலமுடையது. அகலம்‌ 80 அடிநீளம்‌ ஒரு மைல்‌ 
கூட இருக்கம்‌. வலையின்‌ மேற்புறம்‌ மிதவைகஞம்‌ 
உழ்ப்புறம்‌ கற்களும்‌ இணைக்கப்‌ பட்டிருக்கும்‌. கிலநெட்‌-- 
ஆங்கிலம்‌ 
அிழஙா்௯௩னா 
பெ. சொ.,, மீன்வகை 
க்ழ்ச்சி உப்புனவாக்கிறுது 
தொ. பெ. சொ. தொ., மீனைப்‌ பிளந்து உப்பு வைத்துக்‌ 
கருவாடாக்கச்‌ செய்யும்‌ செயல்‌ 
க/்ளாச்சங்கு 
பெ. சொ. தொ. சங்கு வகை. சங்கு வ்ஸ்க்ணிம்‌்‌ மிகவு த 
சிறியது, குழாய்ர்சங்கு எனும்‌ வார்த்தையின்‌ திரிபு. 
கணாத்தி 
, பெஃசொ., மீன்வகை, 9௧1181885 (கேற01911 கம (1ரீஜா]260 
நீழ]. நரகர்‌), 13௧145%௨8 நடுவலபிகந்ம6 ($ற௦%1க0-1116 1151) 
கிளாத்தியார்‌ 
பெ,சொ.தொ., &யிகறமம்‌ றநகா: கற வுமநயறஜ 1 
எந்தத்‌ பற (2.17.) 


70 ச. முருகானந்தம்‌ 


கிளிஞ்சல்‌ 
பெ.சொ., நீர்வாழ்‌ உயிரினம்‌. கடல்‌, கழி முதலிய நீர்‌ 
நிலைகளில்‌ வாழ்வது. இருமேலோடுகளால்‌ ஆனது, 
இதனுள்‌ இளிஞ்சல்‌ பூச்சி பாதுகாப்பாக வாழ்கிறது. இந்த 
ஓடுகள்‌ சுண்ணாம்புத்‌ தயாரிப்புக்கு மூலப்பொருளாக 
உதவுகின்றன. (௮.9.) 591] 

கீணினஞாிகா 
பெ.சொ., மீன்வகை 


கிறு யி 

பெ.சொ., மீனைக்‌ காயப்போடும்‌ உப்பள உவர்‌ நிலம்‌ 
கங்கா 

பொ.சொ., €ழ்வைைல, வலையின்‌ &ழ்ப்‌ பகுதி 
க்ங்காப்பற்சுல்‌ 

தொ.பெ.சொ.தொ., &ழ்வலையை எடுத்து விடுதல்‌ 
க்ரியமினளாசா ளை 

பெ.சொ.தொ., மீன்வகை 


கீழக்கரை வள்ளிய லை விீலங்குமார்‌ 
பெ. சொ,தொ., மெர்ர நஹி ௦1 116 ரம்ப மப11 கர 
72109 விவாக: 1811 வகாகம்‌ ]4நகக1]1மு 116 நகல்‌ (மேகம்‌. 181151 
௦௯84:  ]8காகர--50ாஉ) 3461141--ஈம்பீந்கு நம்க]த1-- 
ஷ்‌]: 7 கஜ ரீமா ௦0 மக்ரா; &1]18காகம்‌ க றார்‌ 
ரெ (16 ந்த்‌ 6088 (4.13 
கீழ்க்கண்ட 
பெ.ஃசொ.தொ., தோணிப்‌ பாயின்‌ இ&ழ்ப்பகுதித்‌ தண்டு 
கஜ்ப்பா (ம) ௯ ௬யிறுா 
பெ. சொ. தொ., தோணிப்பாயின்‌ &ழ்ப்பகுதிக்‌ கயி.று 
க்ழ்வாடை 
பெ. சொ, தொ. வாடைக்கொண்டல இழ்க்காற்று 
(ம. த. பே,) 
க்ளியார்‌ 
பெ. சொ. தொ., 111 கா) 114-116 நகர ௦ரீ உ 8௧1] 
ர 11811) 138௩ வற்ற ஐ 1 காம்‌ 1] 
சூனளு/௬வல 
பெ, சொ, தொ., வலைவுகை. 8 00116014௦௩ ௬௦௫ 


கலைச்சொல்‌ அகராதி 77 
சூடஸஞ்சய்தாணி ல. ்‌ 
பெ.சொ. தொ., ஓரே மரத்தில்‌ தோணிபோல்‌ குடையப்‌ 
பட்ட மரக்கலம்‌, 1)02-01% (8௦8 
சூடனளீ௫யடரூ 
பெ.சொ.0தொ., ஐரே மரத்தில்‌ சிறுபடகு போன்‌. ற அமைப்‌ 
பில்‌ குடைந்து ஆக்கிய படகு, 192-007 (௧௦68 


சூ௨ஈத&௲னலையார்‌ 
பெ.சொ.ததொ., 1௨ நகர தந்‌ 16 மகம்‌ ௦1 16 கு 


(4.1) 

சூடாமுக்துயார்‌ . 
பெ.சொ.தொ., 18ம0களமம்மை. நிதா; பேர்க்கு; மகா! 
௨ 5௨% (4.11) 

சூடூமீக௯்னீா 
பெ.சொ., பரதவரின்‌ கர்ப்பணி செய்யும்‌ தொழிலா) 
பரதவர்‌ சமூகத்தின்‌ ஒரு பிரிவினர்‌ 

சூடிஸ்‌ 

பெ.சொ., தொழில்‌ முடிந்ததும்‌ துடுப்பு, நீரிறைக்கும்‌ 
கட்டை, கோல்‌ ஆூியவற்றை வீட்டிற்குக்‌ கொண்டு 
செல்வர்‌. மழை, புயல்‌ போன்ற காரணங்களால்‌ பல 
நாட்கள்‌ தொழிலுக்குப்‌ போகாமலிருக்கும்போது வஉல 
முதலானவற்றைக்‌ கடற்கரையில்‌ உள்ள குடிலில்‌ போடடு 
வைப்பர்‌, 

சூண்டன்‌ ௬றுா௱ 
பெ, சொ... மீன்வகை. கோருக ய5 1110௧1 


சூஜிய்பபு ட்ட 
பெ. சொ.., மீன்வகை, 1/9௦7க1108 $றற. (251த சீகஈ௦௦ 
மாற) 


சூதிரைமுளானிச சங்கு 
பெ. சொ. தொ. சங்குவகை. குதிரைபோன்ற நீண்ட 


அமைப்புடையதும்‌ ஓட்டைச்‌ சுற்றிலும்‌ முள்போன்ற குமிழ்‌ 
கள்‌ உடையதுமான சங்குவகை 
சூத்த 
பெ. சொ., தங்குவலை போட்டு மீன்‌ பிடிக்க ஆழ்கடல்‌ 
போகும்‌ பரதவர்‌ கரை திரும்ப சில காட்களாகும்‌. அதறிகுள்‌ 
பி.த்த மீன்‌ கெட்டுப்‌ போகாமலிருக்க குடலை அப்புற ப 


29 ௪. மூ௫கானந்தம்‌ 
படுத்தி உப்பிட்டு வைப்பர்‌, இப்படி பதம்‌ செய்வதற்கு 
உதவும்‌ கருவி 


குக்தித்‌ காங்குகுல்‌ 
தொ. பே. சொ. தொ. கோலால்‌ ஊன்றிச்‌: சூத்‌இப்‌ 
படகைத்‌ தள்ளுதல்‌ 


சூத்து வல 
பெ.சொ,.தொ. வலைவகை, பொடி மீன்‌, பொரு நால்‌ 
பிடிக்க இவவலை பயன்படுத்தப்‌ படுகிறது. 

(சூப்ப 
பெ. சொ., மீனவர்‌ வாழ்விடம்‌. பரதவர்‌ இராமம்‌ 6. மொ, 
௮.) 118/ர்றத்‌ வா ]6ர்‌ 

சூப்பி 
பெ. சொ., புட்டி, போத்தல்‌, சில இடங்களில்‌ பிளாஸ்‌, 
எனும்‌ பொருளிலும்‌ வழங்கப்படுகிறது, 1301116; 17129% 

சூம்‌ க்கிறது 
தொ. பெ. சொ. குவித்தல்‌, உப்பை அம்பாரமாகக்‌ 
குவித்தல்‌ 

சூழரனால்பாரீ 
பெ. சொ. தொ., 10௧13 1445 95 116 மவறபிீ£ கறட 010 ஐ 
10 1) ரம்தற10 6710௧1 8100௦8 “&$முறடு] தரா?! உடகன 11146 
ஊுூி11ஐ; 15 கறற1160 %௦ 14௦ நரார்றந்சார்‌க] ரர௨8௨8௦ ௦7 


911௧10 (௦௨18 50 0011000 0 061௧ கக ருஜம்ளா 
௨165 (4. 41) 


சூரங் கனா ௬றா 
பெ. சொ,, சுறாமீன்‌ வகை, இதைப்‌ பார்ப்பது அப௪ச*னக்‌ 
(தய நிமித்தம்‌) என்பர்‌ பரதவர்‌ 


சூரங்கசூ ௬றா ்‌ 
பெ.சொ. தொ.,, மீன்வகை. சுறா இனம்‌, பேச்சு - வழக்கில்‌ 
“கொரங்குச்‌ சுறா' என வழங்கப்படுவது. 011871 
7461000167 18 


சூர ரமி யோ 
பெ. சொ,, மீன்வகை (த.மொ,௮.,) 


உ௨உ)௱ 


பெ. சொ., மீன்வகை 


கலைச்சொல்‌ அகராதி 79 


சூரூனிச்‌ சங்சூ 
பெ.சொ. தொ,, சங்குவகை. மிகச்‌ சிறிய அளவிலான 
சங்கு 

சூருவித்‌ திருக்கை 
பெ.சொ.தொ, மீன்வகை, 6101737105 1712001௧11 ; 


1401%160 6௨௨16 நகரு 


சூரூக்ளிபயானா யார்‌ 
பெ. சொ. மிதொ., 13௧] ௦1116௦ (8085, 141089 (மோ) 


& மேரரமறரம்0 01 114௦ 1 மாற்ற ஜம ரேம2, ௦௯ (4: 


சூரூக்ரியனா துண்டு பார்‌ 
பெ. சொ. தொ., $1511 சோக ௧௱% (4...) 


சூதூாமீச்‌ சங்சூ 
பொ. சொ. தொ., சங்கு வகை, மிகவும்‌ சிறிய சங்கு. 
கறி பார்‌ 812௦60 


சூழி மலை 
பெ. சொ. தொ., வலை வகை. இவ்வலை கரையில்‌ இருந்தே 
மீன்‌ பிடிப்பத.ற்குப்‌ பயன்படுகிறது. ஒரடி அகலம்‌, ஓரடி. 
சீளததிற்குச்‌ சிறுசிறு பைகளாக இவ்வலை அமைந்திருக்‌ 
கும்‌. பைகள்‌ குழி3போன்ற அமைப்பினை உடையன. இவ்‌ 
வலைப்பை திறந்திருப்பதற்குத்‌ தோதாக ஓவ்வொரு பையின்‌ 
வாய்ப்‌ புறத்தின்‌ குறுக்கிலும்‌ ஒருகமி கட்டப்டட்டிகுக்கும்‌. 
இக்கழிக்குக்‌ “கடுப்புக்கமி' என்பது பெயர்‌. இக்கழி ஓரடி 
நீளம்‌ கொண்டதாகும்‌. இவ்வாறு நூற்றுக்கு மேற்பட்ட 
பைகள்‌ நீண்ட நீண்ட கயிற்றினால்‌ &ழும்‌ மேஷுஹ்‌ 
இணைக்கப்‌ பட்டிருக்கும்‌. இருவர்‌ இரு பக்கத்திலும்‌ 
இரு$து கொண்டு வலையைப்‌ பற்றி இழுத்துச்‌ செல்வர்‌. 
குறுக்கே ஓடி வருகின்ற மீன்கள்‌ வலைக்‌ குழிகளில்‌ அகப்‌ 
பட்டுக்‌ கொள்ளும்‌. பொதுவாக வெள்ளம்‌, நீரோட்டத்‌ 
திற்கு எதிர்த்திசையில்‌ வலை இழுக்கப்படும்‌, 
சூளரி௯ல்‌ 

பெ. சொ., சங்கு, முத்துக்‌ குளிப்போர்‌ வள்ளத்திலிருந்து 
கடலுக்குள்‌ குதிக்கும்போது அடிமட்டத்தை விரைவாக 
அடைவதற்காகக்‌ காவில 10 அலல.து 172 கடலா எடை 
யுள்ள கல்‌ அல்லது எடைகீசல்‌ க ட 
குளிகல்‌ என்று பெயர்‌. குளியாள்‌ கடல்‌ அடி. சை 
அடைந்ததும்‌ சங்கேதமாய்‌ கயிற்றை அசைக்க யத்‌ 


கி ௪. முருகானந்தம்‌ 


திலிருக்கும்‌ மறு ஷிப்ட்‌ தொழிலாளர்கள்‌ கயிற்றுடன்‌ 
கட்டப்பட்ட குளிகல்லை விரைந்து மேல்‌ இழுத்து வள்ளத்‌ 
தில்‌ வைப்பர்‌. இவ்வாறு ஓவ்வொரு முறை கடலுள்‌ இறங்‌ 
கும்போதும்‌'இக்கல்‌ பயன்படுத்தப்‌ படுகிறது, 

(சூளரிகா ரன்‌ 
பெ.சொ., வி. ௮.பெ., சங்கு, முத்து ஆகியன குளித்‌ 
தெடுப்பவர்‌, (த. மொ. ௮.) 

(சூனிமானை 
பெ.சொ., வி. ௮. பெ,., பார்க்க--குளிகாரன்‌ 

சூளரி(மோா ூசூனீ 
பெ. 9சொ., குளியர்‌ 


சூள்னா& கண்ட 
.. பெ.சொ.தொ., மீன்வகை. 19உுய 8412 
சூள்ளங்யார 

பெ. சொ. தொ., மீன்வை. கோ 1ள1௦)ஸ15 


சூரூ க்‌ சூ விசிப்பயாணணை ௯ 
பெ,சொ.தொ., வள்ளத்தின்‌ குறுக்கு வாட்டத்தில்‌ 
அமைக்கப்பட்டிருக்கும்‌ மரப்பலகை, கடல்‌ தொழிலாளர்‌ 
அமர்வதற்கும்‌ பிற செயல்களுக்கும்‌ பயன்‌ படுவது, 1 கா* 
சூணள்ணு வாடை 
பெ. சொ. தொ., வடமேற்குத்‌ திசையிலிருந்து தென்‌ 
கிழக்குத்‌ திசை நோக்க வீசும்‌ மிகக்‌ குளிர்ந்த காற்று 
கூச்சம்‌ 
பெ.சொ., பெரிய பாய்மரத்தை நடுவதற்காக வள்ளத்தின்‌ 
அச்சில்‌ அல்லது அடித்தளத்தில்‌ அமைக்கப்பட்ட குழி 
போன்ற அமைப்பு 
கூண்டை 
பெ.சொ., பனம்பாய்‌, பனைநார்‌ ஆகியவற்றால்‌ செய்யப்‌ 
பட்டது. மீன்‌ அள்ளவும்‌ சுமக்கவும்‌ பயன்படும்‌ பெட்டி 
கூட்டுவெளீ ரி 
பெ.சொ.தொ., இரவுக்காலங்களில்‌ கூட்டமாக வெளிச்சம்‌ 
தரும்‌ விண்மீன்‌ தொகுதி. “வெள்ளி எனும்‌ சொல்‌ பரத 
வரிடையில்‌ “நட்சத்திரம்‌' எனும்‌ பொருள்‌ தருவதாகும்‌, 
கூகுல்‌ காகுது 
பெ,சொ.ஓதா., குளிர்காற்று 


கலைச்சொல்‌ அகராதி 22 


கூகுகாடியார்யார்‌ 
பெ.சொ.தொ., யரறகம்றுகா றக; னா ற: 


மயக்க --௧ ௧௩௦௦ (ர்‌.17.) 


கூடஸ்டு 
பெ.சொ., பாய்மரம்‌ (மதுரைக்‌ காஞ்சி, 872) 


கனிய 
பெ.செ.தொ./வி.௮.சொ.பெ,, கூலிக்காக மீன்பிடி தொழில்‌ 


செய்யும்‌ பரதவர்‌ 


கூ ணிவனல 


பெ.சொ.தொ., வலைவகை; ின்னக்கூனி, நெத்திலி 
போன்ற சிறு மீன்களைப்‌ பிடிக்க இவ்வலை பயன்படு 
கின்றது. வலைக்கண்‌ மிகச்‌ சிறியது. நெல்‌ அளவு 
கொண்டது; வலையின்‌ கடைடிப்‌ பகுதி சிறிய ரீண்ட 
பைபோல அமைந்திருக்கும்‌. இவ்வலையின்‌ வாய்ப்பகுதி 
அகன்றும்‌ இடைப்பகுதி சிறுத்தும்‌ அடிப்பகுதி பெருத்து 
மிருக்கும்‌. 

க௯ூறுப்‌ யா௱மீா 
பெ.சோ.தொ., கூழைப்பாய்‌, தோணிப்பாய்‌ (த.மொ.௮.) 


கூரி 
பெ.சொ., மீன்வகை. &௦௧ற11100௨ா115 00௨ 


௬௫௪ 
பெ.சொ,., ஆமம்‌. இருண்மை நிறைந்த பேராழம்‌. கசம்‌-- 
கயம்‌; கயமூழ்கு மகளிர--சான்றோர்‌ சொல்லாட்டி 


சகடயால்‌ கூட்டை 
பெ.சொ.தொ., வலையின்‌ மேல்பு ஐம்‌1கட்டப்பட்ட மிதப்புக்‌ 
கட்டைகளுள்‌ ஒன்று, தலைவலைக்கட்டை, தொங்கு 
வலைக்கட்டை, மோப்புக்‌ கட்டை என்பன பிற, 


்ண்னணட. 
பெ.சொ., மீன்வகை. 0கோற 


அகம்‌ ௯ஸ்‌ ௮_ஸ்பூ 
பெ.சொ.தொ., கெமிக்கல்‌ -ஆங்கிலச்சொல. சோடியம்‌ 


குளோரைடு மட்டும்‌ தனியாக உண்டாகும்படி ஆக்கப்படும்‌ 


26 ௪. முருகானந்தம்‌ 


உப்பு, தொழிற்சாலை லகளுக்குப்‌ பயன்படுவது. பணம்‌] 
5௨11 


கெலம்பு 
தொ.பெ.ஃசொ., வலைகளை இழுத்தல்‌. பொதுவாக *வலை” 
எனக்‌ கூறப்படுவது பல துண்டுவலைகளின்‌ இணைப்‌ 
பாகும்‌. ஒரு துண்டுடன்‌ இன்னொரு துண்டை இணைப்‌ 
பது (கெவவுதல்‌' எனப்படும்‌. *கெளவுதல்‌” எனும்‌ சொல்‌ 
லின்‌ திறீபாகலாம்‌. 


௯1 
பை.சொ., மீன்வகை 


அ ௯1ழ௲னகசு 
பெ.சொ., மீன்வகை. விஷமுள்‌ உடைய மீன்‌, கெழுத்தி 
மீன்போலவே இதுவும்‌ விஷமுள்ளைப்‌ பயன்படுத்தித்‌ 
தற்காத்துக்‌ கொள்ளும்‌. கடலின்‌ அடியில்‌ வளை தோண்டி. 
வாழும்‌ இயல்பினது என்பர்‌ பரதவர்‌. 


ிச்னால்‌ 
பெ. சொ., வள்ளம்‌ கடலில்‌ செல்லும்போது காற்று வீசும்‌ 
திசைக்கு ஏற்ற கோணத்தில்‌ நிறுத்தப்பட்டிருக்கும்‌ பாய்‌ 
மரத்தின்‌ எதிர்திசை. கீழ்திசை. &ழ்‌ ௮ல--€ழல்‌--இழல்‌-- 
கெழல்‌ 


சககெளடிக்தி 
மபஃசொ., மீன்வகை. காம்மடி ரக; கேக்‌ 118] 


க௬ுமாாாய்‌ யாஸணசூ 
பெ.சொ. தொ. வள்ளத்தின்‌ குறுக்குவாட்டில்‌ கடல்‌ 
தொழிலாளர்‌ அமர்வதற்கும்‌ பிற செயல்கள்‌ செய்வதற்கும்‌ 
ஏற்ற பலகை. குறுக்கு விசிப்‌ பலகை போன்றது. குறுக்குப்‌ 
பலகைகள்‌ ஐவ்வொன்‌ லிற்கும்‌ ஒவ்வொரு பெயர்‌ உண்டு. 


ண்க்ணஸ்ைலை 
பெஃசொ., வலைவகை, சிறுவலை 
கொக்காரஈளுசி 


பெ.சொ. கனவா மீனின்‌ மூதுகு ஓடு 


௯௯௯௯ சகூயிறறு 
பெ.சொ.தொ,., மீன்பிடி சுருவி, தூண்டில்‌ முள்‌ 
கோக்கப்பட்ட நீளக்‌ கயிறு, 


கலைச்சொல்‌ அகராதி 72 


சகச்சவா டை 
பெ.சொ.தொ., மீன்‌ அழுகியதால்‌ உண்டாகும்‌ நாற்றம்‌ 

செடி மப்பு 
பெ.சொ.தொ., மப்பு--மேகம்‌, கொடி (தாவரவதை). 
போன்று நீளமாகக்‌ காட்சிதரும்‌ மேகம்‌. மேகம்‌ கொடி 
கொடியாகக்‌ காட்டி தந்தால்‌, கடுமையான காற்று உடனே 
தோன்றும்‌ என்பர்‌ பரதவர்‌. கடுங்காற்றிற்கு அறிகுறி 
கொடி மப்பு, 

ுகா௫ுக்சூமால்‌ 
பே.சொ.தொ., கடல்‌ கலத்தின்‌ முன்‌ பகுதியில்‌ பாது 
காப்புக்காக அமைக்கப்பட்ட முக்கோணம்‌ போன்ற காப்புப்‌ 
பகுதி. 71% 

இ௯ஈ வலை 
பெ, சொ.தொ., வலைவகை,. பிடித்த மீனைப்‌ போட்டு 
வைக்க உதவும்‌ கயிற்றுவலையால்‌ ஆன பை போன்ற 


அமைப்புடையது 

க. 1 பட்புபு 
பெ.சொ., மீன்‌ வகை, மா]க86/18 பேரு]; 01 
ற610167 

ககொட்டறமா 


பெ. சொ., மீன்வகை. 12௨௨௦168 10௦0௦1 


ககொட்டறால்‌ 
பெ. சொ,, மீன்வகை,. 11௨0௨9௨௧18 11000௦01௦0. 


சேோகோட்‌்டுவணல 
பெ. சொ. தொ,, வலைவகை. வலைக்கண்‌ ஒரு அங்குலம்‌. 
ஆடையதாயிருக்கும்‌. 150 அல்லது 800 அடி நீளம்‌ 
கொண்டது. இவ்வலையை இறக்கிய பின்னர்‌ வலைக்கு 
எதிர்திசையில்‌ இருந்துகொண்டு பரதவர்‌ தண்ணீரைத்‌. 
தடிகொண்டு அடிப்பர்‌, இப்படி அடிப்பதால்‌ ஓடுகிற 
மீன்கள்‌ இவ்வலைப்‌ பக்கம்‌ ஓடி. அகப்பட்டுக்‌ கொள்ளும்‌ 
என்பர்‌, 

கொண்டல்‌ 
பெ. சொ., இழக்கு திசையிலிருந்து வீசும்‌ காற்று, இழ்த்‌ 
கற்று (௧. மொ. ௮.) 


78 ச்‌. முருகானந்தம்‌ 


அகாண்டவனஸ 
பெ.சொ. தொ., வலைவகை, இழுவலையின்‌ மறுபெயர்‌ 
மாஉணஸா்‌ 


கணை டப்பானநு 
பெ. சொ. தொ., மீன்வகை. கோவ தஜ01065 உறரத*ம8 
௯௱ண்‌ ௫வானணல 
பெ, சொ. தொ., வலைவகை. பரதவர்‌ தமதுசிறு பிள்ளை 
களுக்குப்‌ பயிற்சிக்காக முதலில்‌ இவ்வலையைக்‌ கொடுத்தே 
பழக்குவர்‌. இச்சிறுவர்‌ கள்‌ முதலில்‌ இவ்வலைகளைப்‌ பயன்‌. 
படுத்தி இறால்‌ மீன்‌ பிடிப்பா. வலைக்கண்‌ மிகச்‌ சிறியது. 
வலையின்‌ நீளம்‌ 2 அலலது 8 அடி முடில்‌ 10 அடிவரை 
இருக்கும்‌. வலையை வீரிச்க | வசதிப்படும்படியாக *கடுப்புக்‌ 
கழிகள்‌” எனும்‌ குறுக்குக்‌ கமிகளைக்‌ கட்டியிருப்பர்‌. 
அகொக்கசுறுல்‌ 
பெ. சொ. தொ., ஒருவகை அ௮றலமீன்‌. கூந்தல்‌ போன்று 
வரிகள்‌ உடைய மீன்‌ 
கொத்திப்‌ புரட்டுசல்‌ 
தொ. பெ.சொ. தொ., களியடித்தபின்‌ மண்வெட்டியால்‌ 
அளத்துடன்‌ கலக்கும்படிக்‌ களியைக்‌ கொத்திப்‌ புரட்டுதல்‌, 
உழவு போடுவதற்கு முந்திய செயல்‌ 
௫௯௭ இதுப்பாலவண௯ 
பெ. சொ. தொ., பாத்தியில்‌ படிந்திருக்கும்‌ உப்பை வாரு 
வதற்கு வசதியாகக்‌ கொத்தும்‌ பலகை 
கொள்புளரிக்‌ ௬றா 
பெஃசொ.தொ., மீன்வகை. 0கோர்கா11005 091௦ந௦றம5 
ுகரமரய்யாரை 
பெ. சொ. தொ,, மீன்வ்கை. கோகு றர்ஜுச0ள05: 110766 
10க0%௦761 
ககோல்பலா ௬றுா 
பெ. சொ, தொ,, சுறாமீன்‌ வகை. தலையில்‌ சம்மட்டி. 
போன்ற அகன்ற உறுப்பைப்‌ பெற்றிருப்பது (௮. 9.) 
கொம்பிறு ஆன௯ 
பெ. சொ,, கட்டுமரத்தின்‌ ஓர்‌ உறுப்பு 
செக்டிய் உர 
பெ. சொ., கட்டுமரத்தின்‌ ஓரப்பகுதியில்‌ உள்ள மரம்‌ 


கலைச்சொல்‌ அகராதி 79 


கொலரிக்காத்து 
பெ.சொ.தொ., குளறிக்காற்று. சீரில்லாமல்‌ விட்டு விட்டு 
அடிக்கும்‌ காற்று 

அக ளனானரியீனா 
பெ.சொ.தொ.,, மீன்வகை 


௯௱௬1 
பெ.சொ., பாயின்‌ இழ்ப்புறம்‌. கலத்தின்‌ ஒரு பக்கம்‌ 
(த.மொ. ௮.) 


பட்ச 
ிப.சொ., முன்பக்கம்‌ கட்டும்‌ கயிறு 


(2௯௭ வரி 
பெ.சொ.,  பாய்மரத்தின்‌ கீழ்புறத்தில்‌ பாயைக்‌ கட்ட 
பயன்படும்‌ குறுக்குவாட்ட க்களி 


௯௩௫ பீமா 

தொ.பெ.சொ.ஃதொ., உப்புவாரும்‌ சமயத்தில்‌ கடினமாக 
இறுகிய ௨ப்புத்களத்தை நெகிழ்விப்பதற்காகக்‌ கோட்டுப்‌ 
பலகையால்‌ கொத்துவர்‌. இக்கடழ்னமான வேலைக்குப்‌ 
பிரதியக ஒரு எளிமையான வேலையைச்‌ செய்யலாம்‌. 
கோட்டுப்பலகையால்‌ பாத்தியின்‌ குறுக்கிலும்‌ நெடுக்கிலும்‌ 
தினசரி கோடு பேரட்டு வைத்திருந்தால்‌ உப்பை இலேசாக 
அள்ளிக்‌ கொள்ளலாம்‌. 


82௯ ர 
பெ.சொ., மேற்குத்‌ திசையிலிருந்து வீசும்‌ காற்று 


கரண. க்‌ காற்று 
பெ.ஃசொ.தொ., தென்மேற்குத்‌ திசையிலிருந்து நேர்‌ 
இழக்குத்‌ திசை நோக்கி வீசும்‌ காற்று 


மீகாட்டுப்‌ பகமண௬ 
பெ.சொ.தொ., மரப்பல்‌ அமைந்த வாருபலகை 


(3௯ ட்ணடஉ.. 


பெ.சொ., சிப்பியின்‌ முகத்தலளவு. 118 படி கொண்டது 


பீகாட்மால்‌ 
பெ.சொ.ஃதொ.,, வலைகளை வைத்துக்கட்டும்‌ பெரிபூ 


வலைப்பை 


80. ச்‌. முருகானந்தம்‌ 


(கரண ணவ 
பெ.சொ.தொ., வலைவகை,. இறால்‌ மீன்‌ பிடிக்கப்‌ பயன்‌ 
படும்‌ வலை. சுண்டுவிரல்‌ பருமனைவிட நுண்ணிய கண்‌ 
கொண்டது. பெரிய பை போன்ற அமைப்புடையது. 
இவ்வலையின்‌ வாய்ப்பகுதி 80 அடி அகலக்‌ கயிற்றால்‌ 
பிணிக்கப்பட்டிருக்கும்‌. இறால்மீன்‌ கூட்டங்கூட்டமாக 
வரும்‌. இரவு நேரங்களில்‌ பரதவர்‌ இரு தோணிகளில்‌ எதிர்த்‌ 
திசையில்‌ வலை போட்டு இழுப்பர்‌. பொதுவாக இவ்வலை 
இரவு கேரங்களில்‌ பயன்படுத்தப்படுகிறது. 

(2௯௭ ரை 
பெ.சொ., கடல்‌ தாவரம்‌, 1111112௨38 

(காவ 
பெ.சொ., மீன்வகை. 810118 

காலாசுாறு௱ 
பெ.சொ.ிதா. மீன்வகை. கோ்கார்ப்றறக நாத010௦71) 
19௦2 ரகா 

(காலவாச்சி 
பெ.சொ., மீன்வகை, (த.மொ.௮.) 

(௯ஈவாஹரம்‌ 
பெ.சொ.தொ., கோலாமீன்‌ பிடிக்கச்‌ செல்லும்‌ மரம்‌ 


(காரஸலா வணலை 
பெ.சொ.தொ., வலைவகை. ஆழ்கடல்‌ சென்று காவாளைப்‌ 
பூண்டு, தாழை ஆகியவற்றைப்‌ பயன்படுத்திக்‌ கோலாமீன்‌ 
பிடிப்பது இப்போது குறைந்து வருகிறது, தற்போது 
*(கோலாவலை' என்ற வலையையே கோலா பிடிக்கப்‌ 
பயன்படுத்துகின்‌ றனர்‌. வலைக்கண்‌ அரை அங்குல அள 
வினது. வலையின்‌ அகலம்‌ 10 அடி நீளம்‌ 500 அடி, 
வலையின்‌ மேல்புறம்‌ மிதப்புக்‌ கட்டைகளும்‌ கீழ்ப்புறம்‌ 
அளவான கற்களும்‌ கட்டப்பட்டிருக்கும்‌. 

கால்‌ 
பெஃசொ, கட்டுமரத்தைத்‌ தள்ளப்‌ பயன்படும்‌ கோல்‌ 

ம காாவஞ்டிசி 
பெ,சொ., சங்கு வகை 

62௯௭ ஷண 
பெ.சொ., வலைவகை. கடல்‌ நீரோட்டம்‌, ஆற்று நீரோட்‌ 
டம்‌, கழிமுகம்‌ ஆயெவிடங்களில்‌ இவ்வலை பயன்படுத்தப்‌ 


கலைச்சொல்‌ அகராதி 61 


படுகிறது. வலைக்கண்ணி சிறிய அளவினதாக அமைந்‌ 
திருக்கும்‌. வலை ௮கலம்‌ 10 அடி, நீளம்‌ 16 ௮டி, எல்லா 
வலைகளிலும்‌ உள்ளது போலவே மேலகாக்‌ கயிறு 
இழ்க்காக்கயிறு இதற்கும்‌ உண்டு, 10 அல்லது 80 துண்டு 
வலைகளை ஒன்றாக இணைத்துக்‌ கோவலை உண்டாக்கப்‌ 
படுகிறது. 


சுனில்‌ புடிக்க பாத்துபார்‌ 
பெ.சொ.தொ., 18011 ப்ப நகர்க்‌) இரு 
கோர்‌ 18% 3 10 1தக்நறாக நகர்த்‌ ௨ பேயா. ஐ5 
1௦௦ 19௨010 ஐ 10% ௦ உக (4.1ம்‌.) 


(2 சாழியீலா 
பெ.சொ.தொ., மீன்வகை, 401116 றற; $மாஜ௦01 
1151 

(*௯௱னரி(மே யாறு 
பெ,சொ.தொ., மேற்குத்‌ இசையிலிருந்து வடகிழக்குத்‌ 
தஇசைகோக்கி ஒடும்‌ நீரோட்டம்‌ 


சங்கரா 
பெ, சொ., மீன்வகை. 00௨174; ஜெடா01 6005 


சுங்சூ 

பெ. சொ.,, இவை நத்தைகளைப்போல்‌ இரண்டு மூடி 
களைக்‌ கொள்ளாமல்‌ ஓரே ஒடு உள்ளனவாக இருப்பன. 
இவற்றில்‌ றியது கடுகின்‌ அளவும்‌ பெரியது ஒர்‌ அடிக்கு 
மேலும்‌ இருக்கின்றன. சங்குகள்‌ முட்டையிடும்‌ போது 
மூட்டைகளை அடுக்காக அவற்றிற்குக்‌ காப்பாக ஒரு 
கூட்டைக்‌ கட்டுகன்றன. அதில்‌ அச்சங்குப்‌ பூச்சிகள்‌ 
வளர்ந்து தாமே கூட்டைவிட்டு வெளிவருகின்‌ மன. இவ 
வினத்தில்‌ பலவகை உண்டு. பலகறை, இராவணன்‌ விழி, 
சொறி சங்கு, பல்பப்‌ பூச்சி ஏனப்‌ பலவகை உண்டு. இது 
முதுகெலும்பு இல்லாத பிராணி வகையைச்‌ சேர்ந்தது. 
வலம்புரிச்‌ சங்கே விசேஷம்‌. இதன்‌ ஓட்டை மாமிசத்தைப்‌ 
போக்க பானபாத்திரமாகவும்‌ ஊது கருவியாகவும்‌ உபயோ 
இப்பர்‌. இப்பி 1000 சூழ்ந்தது இடம்புரிச்‌ சங்கு. 
இடம்புரி 1000 சூழ்ந்தது வலம்புரி. வலம்புரி 1000 
சூழ்ந்தது பாஞ்சசனயம்‌ (௮.9.). (1000 எலும்‌ 
க, ௧-0 


டூல்‌ ச்‌. முருகானந்தம்‌ 
எண்ணிக்கை ஈம்பிக்கையாகலாம்‌- ஆய்வாளர்‌) எழுத்‌ 
தாணிச்‌ சங்கு, ஐவீரலிச்‌ சங்கு, குதிரைமுள்ளிச்‌ சங்கு, 
கோவஞ்சி, சப்பாத்தி, பால்‌ சங்கு, பிள்ளையார்‌ சங்கு) 
புள்ளிகெளடா, பு.றாமுட்டை, முள்ளுச்‌ சங்கு, யானை 
முள்ளிச்‌ சங்கு, வலம்‌ புரி, வாழைப்பூச்‌ சங்கு, வெள்ளைப்‌ 
பூண்டுச்‌ சங்கு என்பன இராமநாதபுரம்‌, திருநெல்வேலி 
மாவட்டங்களில்‌ இடைப்பன. (0௧% 
சங்கு அறுக்கிறுது 
தொ. பெ.சொ. தொ. சங்கு கோயில்களிலும்‌ சமயச்‌ 
சடங்குகளிலும்‌ ஊதுகருவியாகவும்‌ தனியார்‌ வீடுகளில்‌ 
விசேசமான பூசைக்குரிய பொருளாகவும்‌ பயன்படுவது 
மட்டுமல்லாது மகளிர்‌ ௮ணிவதற்குரிய வளையல்‌, காதணி 
போன்ம அணிகலன்களாகவும்‌ அறுத்து வடிவமைக்கப்‌ படு 
கின்றன. சங்கறுத்து தொழிற்‌ செய்வோர்‌ இராமநாதபுரம்‌ 
மாவட்டத்திலுள்ள மண்டபத்திலும்‌ மேற்கு வங்காளத்தி 
லும்‌ வாழ்கின்றனர்‌. சங்குக்‌ கண்‌ (காகணம்‌) ஊதுபத்தி 
செய்யவும்‌ சங்கன்‌ கழிவுகள்‌ பெயிண்ட்‌, எனாமல்‌, ஸ்நோ, 
பாலிஷ்‌ பவுடர்‌, உயர்ரக சுண்ணாம்பு ஆகியன செய்யவும்‌ 
பயன்படுகின்‌ றன. 
சுங்சூ ஆரித்தல்‌ 
தொ. பெ. சொ. தொட, சங்கு குளிக்கும்‌ பரதவர்கள்‌ கடல 
டிக்குச்‌ சென்று சங்கெடுத்தல்‌ 
ச்சூ கழிக்தல்‌ 
தொ. பெ. சொ. தொ,  முதலாளர்‌ சங்கு குளிக்கும்‌ தொழி 
லாளரிடமிருந்து தரங்குறைந்த சங்குகளை ஏற்க ம.றுத்துக்‌ 
கழித்தல்‌; சுறாக்கடி, சொரி, ஈண்டுகடி எனத்‌ தரங்குறைந்த 
சங்குகளைக்‌ குறிப்பர்‌ 
ச்சூ கீடஸ்கு 
பெ. சொ. தொ., 


சங்குச்‌ சேமிப்புக்‌ சடங்கு, 0௨3 
200௦1 


ஏரு சூளரி சீசு்‌ 
தொ. பெ. சொ, தொ,, சங்கு குளிக்கத்‌ தோதான காலம்‌; 
ஆண்டுதோறும்‌ ஒரு குறிப்பிட்ட காலத்தில்தான்‌ சங்கு 
குளிப்பர்‌. தூத்துக்குடியில்‌ ஒரு காலம்‌ சீசன்‌, இது முடிந்த 
தம்‌ திருச்செந்தூர்‌ பகுதியில்‌ “5சசன்‌' தொடங்கும்‌. மண்ட 


கலைச்சொல்‌ அகராதி ச 


பம்‌, இராமேஸ்வரம்‌ பகுதிகளில்‌ ஒரு கு.வித்தகாலம்‌ உண்டு, 
சசன்‌--ஆங்கிலச்‌ சொல 
ச௪ங்சூ சூனரின்பு 

தொ. பெ.சொ. தொ, இராமகாதபுரம்‌ மாவட்டத்தில்‌ 
9000 பரதவர்களும்‌ திருநெல்வேலி மாவட்டத்தில்‌ 2000 
பரதவர்களும்‌ இத்தொழிலில்‌ ஈடுபட்டுள்ளனர்‌. ஐப்பசி 
மாதம்‌ தொடங்கி சித்திரை மாதம்‌ முடிய £ மாதங்கள்‌ இத்‌ 
தொழிலுக்குரிய காலமாகும்‌. சங்கு குளிக்கும்‌ பருவ 
காலமே தமிழ்நாட்டின்‌ வடகிழக்குப்‌ பருவமழை கால 
மாகும்‌. வள்ளம்‌ ஒன்‌ றிற்‌ கு பத்துபேர்‌ வீதம்‌ 
சங்கு குளிக்கச்‌ செல்கின்‌ றனர்‌. முதல்‌ 5 பேர்‌ கடலில்‌ 
இறங்கிச்‌ சங்கு குளிக்கும்போது மறு 5 பேர்‌ வள்ளத்தி 
லிருந்து கொண்டு இத்தொழிலுக்குரிய உதவிகரமான 
காரியம்‌ பார்த்துக்‌ கொண்டும்‌, உள்ளிறங்கிய குளியர்கள்‌ 
மேல்‌ வருவதைக்‌ கண்காணித்துக்‌ கொணடும்‌ இருப்பர்‌ 
நெகி ரீ்க்பி்ரஐ 


சுங்சூ சூளரிப்பாவரி 
வி. ௮. பெ, பாண்டியர்‌ காலத்தில்‌ தண்டனை அடைந்த 
குற்றவாளிகளே சங்கு, முத்து குளிப்பவர்களாக இருந்‌ 
தனர்‌. தற்போது இத்தொழிலைச்‌ செய்பவர்கள்‌ பரதவர்‌ 
கள்‌. பேக 01472 

சாங்சூணருப பக்துபார்‌ 
பெ. சொ. தொ.,, கயா கத கர்ம கா; வே றகாபு 
1 கம4-1688; 51001௫ ௦71; கு ஏடி 11 15 க 1௦௦1 
1699 1௧% 10 ரீக (4. 13.) 


அங்சூக கூனி 

பெ. சொ. தொ.,, சங்கு குளியர்கள்‌ கரைக்குக்‌ கொணரும்‌ 
சங்குகளை மீன்வளத்துறையினர்‌ (சங்குப்பீ ரிவீனர்‌) 
பெற்றுக்கொண்டு அவற்றின்‌ தரம்‌, சுற்றளவு, எண்ணிக்கை 
ஆகியனவற்றின்‌ அடிப்படையில்‌ கூலி தருகின்றனர்‌. 8; 
அங்குலச்‌ சுற்றளவிற்கு உட்பட்டனவும்‌ பிளவு, ஓட்டை. 
ஆடிய குறை உடையனவும்‌ சொத்தைச்‌ சங்காகத்‌ தள்ளப்‌ 
படும்‌. 81 அங்குலத்திற்கு மேல்‌ £$ அல்லது 8$ அங்குலத்‌ 
திற்குள்‌ சுற்றனவுள்ள சங்கு ஒன்றுக்கு ரூ. 8-75-வும்‌ 23 
அங்குலச்‌ சுற்றளவுக்கு மேற்பட்ட சங்கு ஒன்றுக்கு 
ரூ. 98-50 உம்‌ கூலியாக வழங்கப்படும்‌, 


8ச்‌ ச்‌. முருகானந்தம்‌ 
சங்சூக்கொட்டா ண்‌ 
பெ, சொ. தொ.,, சங்கு எடுத்துச்‌ செல்லும்‌ பெட்டி 
சங்கசூய்‌ ஸ்ரச்சி 
பெ. சொ. தொ, சங்கு ஒட்டினுள்‌ இருக்கும்‌ உயிரினம்‌ 
சங்சூச்சது 
பெ. சொ. தொ., சங்கு குளியர்கள்‌ மீன்வளத்‌ துஹையின 
ரிடம்‌ சங்குகளை ஒப்படைக்கும்‌ முன்னர்‌ அவற்றின்‌ உட்‌ 
புறத்திலுள்ள தசைப்‌ பகுதியை வெளிப்படுத்தி வைத்துக்‌ 
கொள்வர்‌. இது சிறுசிறு துண்டுகளாக்கப்பட்டு உலர்த்தப்‌ 
படும்‌. உலர்த்தப்பட்ட இத்துண்டுகள்‌ எண்ணெயில்‌ 
பொரிக்கப்பட்டு சுவையான உணவு வகையாக உட்‌ 
கொள்ளப்படுகிறது. 


சுங்சூச்‌ சவாடயம்‌ 
பெ. சொ. தொ,, சங்குக்குமி (த.மொ. ௮.) 
சங்கு நண்ட௫ 
பப. சொ. தொ., சங்கு வகை 
ச்சூ நம்‌ 
பெ. சொ. தொ.., சங்குப்படுகை. சல்லி, பிறால்‌ எனும்‌ மறு 
பெயர்களும்‌ உண்டு 
சங்சூ ப௫கை 
பெ. சொ. தொ.,, கடலடியில்‌ சங்குகள்‌ கிறைந்திருக்கும்‌ 
இடம்‌. நே௨% 6ம்‌ 
சுகு பூரி 
பெ. சொ.தொ., சங்கில்‌ அ௮அமைமந்துள்ள 


விசன்‌. 
(த.மொ. ௮.) 
சுங்சூ புஷ்டாம்‌ 


பெ. சொ. தொ., ஞாழல்‌ எனும்‌ கடற்கரைத்‌ தாவரம்‌ 
(த. மொ. ௮.) 


சுங்சூ மணி 


பெ. சொ. தொ, சங்கால்‌ செய்யப்பட்ட மணி, ஆபரணம்‌ 
(த. மொ, ௮௮) 


சங்சூயாஸ்‌ 
பெ. சொ,, சங்குக்‌ சடங்கு. 0௨0] ஐ௦0௦7% 


கலைச்சொல்‌ அகராதி 85 


*சுங்சூ மு கும்‌ 
பெ. சொ,, ஆறு கடலுடன்‌ கலக்குமிடம்‌, சங்கமத்‌ துறை 


சங்சூ முத்து 
பெ. சொ. தொ.,, சங்கின்‌ முத்து (த.மொ.௮.) 


ச்சூ வெள்ளை 
பெ. சொ. தொ., சங்கு சுண்ணக்‌ காறை (த. மொ. ௮.) 


சுங்்ளுளரி 
தொ. பெ. சொ. தொ., சங்கு குளித்தல்‌ எனும்‌ சொற்‌ 
களின்‌ மரூ௨. இரா மேஸ்வரம்‌ பகுதியில்‌ ஜனவரி தொடக்கம்‌ 
மார்ச்சு முடியவும்‌, மண்டபம்‌ கேம்ப்‌, தென்வெடலைப்‌ 
பகுதியில்‌ ஆகஸ்ட்‌ தொடக்கம்‌ டிசம்பர்‌ முடியவும்‌ பெரிய 
பட்டினம்‌, ழக்கரை பகுதியில்‌ செப்டம்பர்‌ தொடக்கம்‌ 
ஜனவரி முடியவும்‌ சங்கு குளிக்கப்படுகிறது. பொதுவாகத்‌ 
தமிழ்‌ மாதங்கள்‌ ஐப்பசி தொடக்கம்‌ சித்திரை முடிய 
இழக்குக்‌ கடற்கரைப்‌ பகுதி சங்கு குளிப்பதற்குரிய அருமை 
யான பருவகாலமாகும்‌. ஒரு நாளைக்கு ஒரு தொழிலாளி 
ஏறத்தாழ 80 முறைகள்‌ சங்கு குளிப்பார்‌. 

சடையன்‌ 
பெ. சொ., மீன்வகை 


சண்ட அரரிசுல்‌ 
தொ. பெ, சொ, தொ., அரும்பு அரிதலுக்கு உள்ள மறு 


பெயா்‌ 

சந்தமரம்‌ புடித்த பார்‌ 
பெ.சொ,தொ., சந்தை மரம்‌ பிடித்த பார்‌. $கும்ககாஉ)௰] 
1344 கா; 8௦0௨-௨ 0௦ரமறந்‌ 7௦ ௦ரீ வங்கம்‌ ௦ 
ரேஹர்த1-நம தவம்‌; நிசிகரகற-நா௦5; நட்ஸ்‌ த-4௦மற்ர்ற த 
19. மறப்கன்பத ௨௨0௦65 & 1கறம்‌ சதா], இத ராங்கா. 
18௭0 11% 18 ௨ ௩66 0௦௧ ௨ கா (4. 14.) 

சுந்திர வட்டம்‌ 
பெ. சொ. தொ., மாலை நேரத்தில்‌ வானில்‌ சந்திரனைச்‌ 
சற்றி ஒரு வட்டம்‌ காணப்படும்‌. இவ்வட்டம்‌ “சந்திர 
வட்டம்‌” எனப்படும்‌. சந்திரவட்டம்‌ காணப்படுதல்‌ அடை 
மழைக்கு அடையாளம்‌ என்பர்‌ பரதவர்‌ 


சய்யாதி தீ 
பெ. சொ., சங்கு வகை 


00 


ச. மூருகானந்தம்‌ 
சய்பாக்தீச்‌ சங்சூ 
பெ, சொ. தொ,, சங்கு வகை, அகன்ற பெரிய சங்கு 
சய்னயதக்‌ திருக்கு 
பெ, சொ. தொ,, மீன்வகை. .&610107115 ர்௦10111) 1%கஐ16 


வரு 

சயமோட்டி 
பெ,சொ., *சம்பான்‌ ஓட்டி' எலும்‌ சொற்களின்‌ 
சேர்க்கை அல்லது திரிபு, *தலைவன்‌” எனும்‌ பொருள்‌ 
த்ருவறி 


சுய்யா வியபாயாரய்‌' 
பெ. சொ. தொ.. கருவாடு வியாபாரம்‌ 
சும்பாணோட்டு 
பெ. சொ. தொ., படகோட்டுபவன்‌ (த.மொ.௮.) 
சம்யாள்‌ 
பெ. சொ,, படகு (த. மொ, ௮.) 
சுஸ்டயானா காரர்‌ 
பெ. சொ.., படகுக்காரர்‌ (த.மொ.௮.). படகின்‌ உரிமை 
யாளா்‌ 


சட்னியா 
பெ, சொ,, மீன்‌ வியாபாரி 


சய்யாஈடூ _ 
பெ. சொ., வள்ளத்தின்‌ தலைவர்‌. சமமாட்டி, சம்மாடி-- 
இரண்டும்‌ ஒரு பொருள்‌ குறிப்பன 

*சுய்யாட்டியமார்‌ 
பெ. சொ., வள்ளத்‌ தலைவர்‌. $&௱ப11௨111 

சய்யாட்டி 


பெ. சொ... கட்டுமரச்‌ சொந்தக்காரன்‌; வள்ள உரிமை 
யாளன்‌ 


௪ஏர௬௧ இறு ்கறுது 
தொ. பெ. சொ. தொ. கப்பலிலிருந்து தோணிக்கும்‌ 
தோணியிலிருந்து துறைமுகத்துக்கும்‌ சரக்கை இறக்குதல்‌ 
சரக்கு ஏத்சுருது 


தொ. பெ. சொ. தொ., துறைமுகத்திலிருந்து தோணிக்கும்‌ 
தோண்ியிலிருக்து கப்பலுக்கும்‌ சரக்கை ஏற்றுதல்‌ 


கலைச்சொல்‌ ௮கராதி 97 


சர௬சூ ஏற்றிப்‌ பறித்தல்‌ 
தொ, பெ. சொ. தொ., ஆழமில்லாத செயற்கைத்‌ துறை 
மூகங்களுக்குச்‌ சரக்கேற்றிய கப்பல்‌ வரவியலாது. ஆகவே 
சில 85. மீ, தள்ளி ஆழ்கடல்‌ பகுதியிலேயே நிற்கும்‌. ௮௧ 
கப்பலிலிருர்‌.து சரக்கை இறக்கித்‌ துறைமுகத்திற்கு கொண்டு 
வரவேண்டும்‌. அதுபோலவே துறைமுகத்திலிருக்கும்‌ 
ச.ரக்கைக்‌ கப்பலுக்குக்‌ கொண்டு சென்று ஏ.ற்ற வேண்டும்‌. 
இச்செயல்கள்‌ இப்படிப்பட்ட நிலைமையில்‌ பெரும்‌ தோணி 
கள்‌ மூலமே நடக்கும்‌. இதற்குச்‌ “சரக்கு ஏற்றிப்‌ பறித்தல்‌” 
என்று பெயர்‌. (உதாரணம்‌: செயற்கைத்‌ துறைமுகமான 
தூத்துக்குடி துறைமுகம்‌.) 

சரக்குப்‌ பறித்தல்‌ 
தொ. பெ. சொ. தொ., சரக்கு இறக்குதல்‌. மேற்குறிப்பு 
காண்க 


சவங்ை௬ுக்கஈரர்‌ 
- பெ.சொ., இந்து சமயத்தைச்‌ சேர்ந்த பரதவரில்‌ ஒரு 
பிரிவினர்‌ 


ச(சாய்பி 
பெ. சொ. தொ., நூல்‌ கப்பியல்‌, சரடு-- நூல்‌. சாம்பி-- 
கப்பியல (த. மொ. ௮,) 


ச௪வ௱ாயத்துூனணநு 
பெ. சொ. தொ. , முத்துத்துை. 1௦௨71 கே 


ச௪லவ௱யாஸ்‌ 
பெ. சொ,, முத்துக்‌ குளித்தல்‌ (௧. த. ௮.) 

சூத்தா ௩ உ * ௬ ௪ * ஆ 
பெ. சொ,, பருமலையையும்‌ பாய்‌ மரத்தையும்‌ சேர்த்துக்‌ 
கட்டும்‌ கயிறு. சலவர்‌--பரதவர்‌, கெய்தல நில மக்கள்‌ 
(ம.த. பே.). பரதவர்‌ பயன்படுத்தும்‌ கயிறு எனும்‌ பொரு 
ளில்‌ இச்சொல்‌ உருவாகியிருக்கலாம்‌ 

சஸ்வீ நீலம்‌ 
பெ. சொ. தொ., கடலடிப்‌ படுகையில்‌ பொடி. கற்கள்‌ 
நிறைந்த பகுதி. சங்கு உற்பத்திக்கு ஏற்ற இடம்‌. சிறு 
மணல்‌ பகுதிகளைவிட சல்லி நிலமே சங்குகளின்‌ அமோக 
உ.ழ்பத்திக்கு ஏழ்‌,.ம இடமாகும்‌. 


88 


சவருக்குப்‌ யபோகுல்‌ 
தொ. பெ.சொ.தொ., நம்‌ நாட்டில்‌ உற்பத்தியாகும்‌ 
பொருள்களை வெளிகாடுகளுக்கும்‌ (சிறப்பாக கிழக்காசிய 
நாடுகளுக்கும்‌) தமிழ்காட்டில்‌ கடைக்கும்‌ பொருள்களை 
கேரளம்‌, கர்நாடகம்‌, மகாராட்டிரம்‌, குஜராத்‌ போன்ற 
மாநிலங்களுக்கும்‌ கடல்‌ வழியாக ஏற்றீச்‌ சென்று கொடுத்து 
விட்டு ஆங்காங்கு கஇடைப்பனவற்றை ஏற்றிக்‌ கொண்டு 
வருதல. வீட்டுக்‌ கூரைக்குரிய ஓடுகள்‌, மங்களூர்‌ ஓடுகள்‌, 
உப்பு, சட்டிப்பானை, கருவாடு, வெல்லம்‌, வெங்காயம்‌ 
ஆகியன இத்தொழிலில்‌ பரிவர்த்தனை செய்யப்படும்‌ 
பொருள்களாகும்‌. 

சவூட்டுமதீ 
பெ. சொ. தொ., அளத்‌ தயாரிப்பிற்காக உழவுபோட்ட 
பின்னர்‌ இருக்கும்‌ று ஈறு களிமண்‌ கட்டிகளை காலால்‌ 
மிதித்தல்‌ 

சவ்வு வாரி 
பெ.சொ.தொ., வள்ளத்தில்‌ பாய்‌ உயாத்திய பின்னர்‌ 
அப்பாய்‌ ஆடாமல்‌ நேராகவும்‌ விறைப்பாகவும்‌ இருக்கும்‌ 
பொருட்டுக்‌ கயிற்றால்‌ பிணைத்து வைப்பர்‌. இப்படிப்‌ 
பிணைப்பதற்கு வசதியாக அமைக்கப்பட்டிருக்கும்‌ பலகை 
அல்லது கழி 


௪. முருகானந்தம்‌ 


சுண்னா& கெண்டைவாவ 
பெ. சொ. தொ., வலைவகை, சன்னமான இறு மீன்கள்‌ 
பிடிப்பதற்கு பயன்படுத்தப்படும்‌ வலை. பாச்சு வலை 
அமைப்பில்‌ இருப்பது 
சஈடி௯க்காரண்‌ 
பெ. சொ., பர்லாமீனின்‌ மறுபெயர்‌, குழூஉக்கு றி 
சுயூப்பாணண 
பெ. சொ., கோலாமீன்‌ பிடிக்கச்‌ செல்வோர்‌ திரும்பி 
கரைக்கு வரச்‌ சில நாட்களாகும்‌. அதுவரைக்‌ கெட்டுப்‌ 


போகா திருக்கும்படிப்‌ பக்குவமாகச்‌ சமைக்கப்படும்‌ 
உணவுக்கு “சாடிப்பானை' என்பது பெயர்‌. 
சாணரிக்ய்கண் ணட 


பெ. சொ., மீன்‌ வகை. தா கா 8௫௨ 
சாகா(ரணா)படசூ 


பெ. சொ, தொ.,, 11% நய14 1௦௨74 


“லைச்சொல்‌ அகரா தி 809 


சாந்தமகோயில்‌ புடிக்குமார்‌ 
பெ. சொ. தொ., சாந்தமகோயில்‌ பிடித்தபார்‌, $8ம்காறக 
0௦1]- ர. ]ரீகாரு5 மேற்‌; கேக்கற, 1101 ௦ 169860 
1001௦7; 1. ஒ. இம்‌. (88௩0௩௧ ந]ிகீஷார்க) 160711- பேயா 0, 
3818 1௦ம0110௪ 8%. ]ரகார 5 மார; ர்‌. உ. ருற்காட 84, 
ரு ரோ 18 நார்ர௦ம்ற16 காத (4. 14.) 


சனாவீன்‌ 
பெ. சொ,., மீன்‌ வகை 


ச௱ளனாவணவல 
பெ, சொ. தொ., வலைவகை 


சிக்சூவாஸ்‌ 
பெ. சொ. தொ., வலைவகை, '118ற ௩௦4 


சிங்கிறால்‌ 
பெ. சொ., மீன்வகை. பெரிய மீன்‌. ரகம 1180, 1,௦0௪ 


சிக்௲ண்லை 
பெ. சொ. தொ., சிற்றலை. "1/8176161 


சிய்பி 
பெ, சொ, , இளிஞ்சல்‌, செல்‌ என்ற சொற்களின்‌ மாற்றுச்‌ 


சொல்‌. சுண்ணாம்பு தயாரிப்புக்கு உதவும்‌ மூலப்பொருள்‌ 


சிப்யி வலா 
பெ. சொ.., மீன்வகை, மேர1]6 11814 


சிப்பி மெட்டி 
பெ, சொ. தொ., கிளிஞ்சல்‌ வகை 


சிய்யா ச்சூ 
பெ. சொ. தொ,, சங்கு வகை 


சிரட்டைச்‌ சங்கு 
பெ. சொ. தொ., சங்கு வகை. சைவ அண்டிகள்‌, பிச்சைக்‌ 


காரர்கள்‌ பிச்சை ஏற்கப்‌ பயன்படுத்துகிற பெரிய அள 

விலான சங்கு. திருவோட்டுச்சங்கு எனும்‌ பெயரும்‌ உண்டு. 
சிவாயம்‌ 

பெ. சொ., *சிலம்‌, இலாபம்‌' எனும்‌ சொற்களின்‌ சேர்க்கை, 

லலைம்‌--கடல்‌ செல்வம்‌; உப்பு, மீன்‌, முத்து ஆயன, 

பின்னர்‌ இச்சொல்‌ முத்துக்‌ குளிப்பை மட்டும்‌ குறிப்பதாக. 

வழக்கில்‌ அமைந்தது (ம.த.பே.) 


90 ௪. முருகானந்தம்‌ 


சிவங்பு நண்டு 
பெ. சொ. தொ,, கடற்கரையோரமாகக்‌ காணப்படும்‌ ஒரு 
ஈண்டு வகை, நிறத்தால்‌ பெற்ற பெயர்‌. 
சிஞுூயரய்‌ 
பெ. சொ. தொ., சிறுபாய்‌ மரம்‌, 71886 
சீன்னா இறால்‌ 
பெ. சொ. தொ., மீன்வகை, பொடிமீன்‌ 
சின்ன& சூள்ானா&க கெண்ட 
பெ. சொ. தொ,, மீன்வகை, மகம *11ந்கந்பப 
சின்னா& கூனி 
பெ..சொ. தொ., *சென்னாக்குன்னி' எனப்‌ பேச்சுவழக்கில்‌ 
அழைக்கப்படும்‌ மீன்வகை 
சின்னா பபாய்‌ 
பெ. சொ. தொ.., கலத்தின்‌ சிறிய பாய்‌ 
அசிளானா யர்‌ 
பெ. சொ. தொ.,, பெரிய கட்டுமரத்திற்குத்‌ துணையாகப்‌ 
போகும்‌ சிறிய கட்டுமரம்‌ 
சீமானாயிளானளா காத்குமார்‌ 


பெ. சொ. தொ. மப 111௧-௧ நாகறட்ட நத 
1௨௧-060 0) ற௦88 4ம்ழ்த றபடகற8 606 0௨16 
ஸூா060 ந ௨ 111154 (414.) 


கீரய்‌ பயாஹ்ரூ 

பெ. சொ. தொ., மீன்வகை, .471ஐ1111௨ 002௨101௧09 
கீர்‌ யாட்டள்‌ 

பெ.சொ, தொ, காண்க : அறுன பாட்டன்‌ 
சீலா 

பெ. சொ.,, மீன்வகை, 1010ம்‌ ஐமர்க்கர்மாா 
சீலா பனாந்௲ணைனளா 

. பெ. சொ. தொ, மீன்வகை. ($நர்யாு றற. 

சிலை 

பெ. சொ., சோணி, வள்ளம்‌ 

பாய தைக்க உதவும்‌ துணி 
சீணி 

பெ, சொ., நங்கூரம்‌ 


ஆூய்வற்றில்‌ பயனாகும்‌ 


கலைச்சொல்‌ அகராதி 94 


சினிக்கயிறு 
பெ. சொ, தொ,, நங்கூரச்‌ கயிறு 


சீனிப்யாவ க 
பெ. சொ. தொ,, வள்ளத்தின்‌ உறுப்பு 


௬௯்கானி 
பெ. சொ., சுக்கானைப்‌ பிடித்து வள்ளத்தை இயக்குபவர்‌ 


௬க்கான்‌ 
பெ. சொ., கடல்கலம்‌ நீரில்‌ இயங்குவதற்கும்‌ திரும்பு 
வதற்கும்‌ உதவும்‌ கருவி. 100 


௬௬௯௯௱ பிர 
பெ. சொ. தொ., சுக்கானின்‌ கைப்பிடி, 1161; 111116 


௭ணணை க்கிறது 
தொ. பெ,சொ. தொ., பாத்திகளில்‌ விட்ட உப்புநீரின்‌ 
அடர்த்தி 89 டிகிரி ஆனதும்‌ உப்பு படிதல்‌ 

௭ண்ணாஸ்பு 
பெ. சொ., சிப்பி, விரல்‌ சல்லி, நுரைகல்‌ ஆகியனவ.ற்ழைச்‌ 
சுடுவதால்‌ கிடைக்கும்‌ ரசாயனப்‌ பொருள்‌ 


௬ தூண்டு 
பெ. சொ., மீன்வகை. 1,௨௦1௨118 றற. 


௭௬க்தூப்‌ யாவன௬௯ பிடிக்கிறது 
தொ. பெ. சொ, தொ.,, ௨ப்பளத்‌ தயாரிப்பில்‌ வாரு பலகை 
யால்‌ பாத்தியைச்‌ சமப்படுத்‌துதல்‌ 

சக்க வால 
பெ. சொ., வலைவகை; மீன்களைச்‌ சுற்றி வளைத்துப்‌ 
பிடிக்கும்‌ வலை. 1101701102 161 

ச௭க௲்ணகுச்‌ சங்கு 
பெ.சொ., *சொத்கைச்‌ சங்கு' என்பதன்‌ பேச்சு வடிவம்‌. 
௦71060 ௧௨% 


சப்பி 
பெ. சொ., சிப்பி என்பதன்‌ பேச்சு வடி.வம்‌ 


௬மப்யாடரசூ 
பெ. சொ. தொ., சுமைப்‌ படகு. சரக்கேற்றப்பட்ட படகு. 
கா 


96 ச. முருகானந்தம்‌ 


சாஸ்யா (௫ 
பெ. சொ., தலையில்‌ ஏற்றப்படும்‌ பஞவால்‌ மண்டை. 
நோகாமல்‌ மெத்தென்று இருக்க வைக்கப்படும்‌ (துணிச) 
சுருணை. உப்புப்‌ பெட்டி. சுமக்க உதவும்‌ பொருள்‌ 


௬௫௬கசு ஒன்பது யார்‌ 
பெ. சொ. தொ.,, ோமப்‌:ஈ0 நெற்கம் கா; நெம்கம்ம 8 
மொற ராரா ௦மீ மெறகங்யு மொய்‌ மேம்வெி4) 
கு நீக. ஸூர்‌ ஏரர்கிற்ற்ற 9 ரீகங்க்0றாக; 1.6. ௧ 
ஹம்பி ஹுடிர்பஜ்‌ நகற]6; நந்த 18 1௦ 0886 71% 18& 
ஜாரா நஹி 53 ரீதங்்றாரக ம்களு ரங்க ர௦%்‌ 8106) 8 
£உ1$11005 ஸே 0௩ 16௦ 688௩ (4.14.) 


௬ஸரய்பபிளா ணளா 
பெ. சொ. தொ., கடற்கரைப்‌ பகுதியில்‌ காணலாகும்‌ ஒரு 
நெய்தல்‌ நிலத்தாவரம்‌ 


௬ழல்‌ 
பெ. சொ.., நீர்ச்சுழல்‌. 51] 


௭௬ல்‌ காத்து 
பெ. சொ. தொ., சுற்றிச்‌ சுற்றி அடிக்கும்‌ காற்று. 71ம்‌] 
ர11ம 

௬ழூல்‌ யாஸ்ண௬ 


பெ. சொ. தொ,, வள்ளத்தின்‌ உள்ளுறுப்பு. 10மா *௨016 
௭௬ல்‌ வல 

பெ. சொ. தொ., வலைவகை,. சுழன்று வளைத்து மீன்‌ 

களைப்‌ பிடிக்க வசதியான வலை 
கழி” 

பெ, சொ., கடல்‌ நீரோட்டத்தில்‌ காணலாகும்‌ சுழல்‌ 
௭ழீ” 

பெ. சொ. சுண்ணாம்புக்கல்‌, இராமேஸ்வரம்‌ முதல்‌ 

தூத்துக்குடி வரை விரவிக்கட்க்கும்‌ மூலப்‌ பொருள்‌. பவள 

சுண்ணாம்புக்‌ கல்‌, நுரைகல்‌ எனும்‌ பெயர்களும்‌ உண்டு. 
௬ளிகக 


பெ. சொ., கூர்மையான முனையுடைய எறியுளி போன்ற 
கருவி 


கலைச்சொல்‌ அகராதி 95 


௭று௱ 
பெ. சொ,, மீன்‌ வகை 

௬று௬௯ட 
பெ. சொ. தொ., கழிக்கப்பட்ட சங்கு. தரமற்ற சங்கு, 
சுறாவின்‌ கடியால பாதிக்கப்பட்ட சங்கு ஆகலாம்‌, 

சூட 
பெ, சொ., மீன்வகை. 140௨1௧ 00௨]; 1001௧ 1௩0௧௫ 
091 


கஷ்ட 
பெ. சொ. மீன்வகை, 01மூ௦௨ 1115 (7/1 காம16)) 
மேோற௦க %௨௩௨ஓயங்க (101௨௩ ஈறாக) 


சூர 
பெ, சொ,, மீன்வகை 


கூரி யமன்‌ 
பெ. சொ., மீன்வகை, ]1மமந்பரறறுமுக ௨௦0௩67௧116 


கரிய வட்டம்‌ ப 
பெ.சொ. தொ, முற்பகலில்‌ காலை 11 மணியளவில 
சூரியனைச்‌ சுற்றிக்‌ காணப்படும்‌ ஒரு வளையம்‌; கடல 
தொழில்‌ மேற்கொண்டு ஆழ்கடல்‌ சென்ற பரதவர்‌ இச 
சூரிய வட்டத்தைக்‌ கண்ட மாத்திரத்தில்‌ விரைந்து கரைக்‌ 
குத்‌ திரும்புவர்‌. எனெனில்‌ இச்சூரிய வட்டமானது வரப்‌ 
போகும்‌ கடுமையான காற்றுக்கு ஓர்‌ அறிகுறியாகும்‌, 

ஆறு வனி 
பெ. சொ. தொ., சூறஹைவளி. சூை--சூழையாடும்‌ பெருங்‌ 
காற்று. வளி--அளவு கடந்த காற்று, 66 மைல்‌ வேகத்‌ 
இற்கு மேற்பட்டது. 030106; 1102710௧06 

ஆஷூணைறு வேோடலீா 
பெ. சொ. தொ.,, சு மாவகை. இது அரிதாகக்‌ காணப்படும்‌. 
மீன்‌. கடல்‌ மட்டத்திற்கு மேல்‌ எழும்பி வாய்‌ திறக்கு 
மானால்‌ பெரும்புயல்‌ வரும்‌ எனப்‌ பரதவர்‌ அறிந்து 
கொள்வர்‌ 


ஆறு 
பெ. சொ., மீன்வகை. மடு மு ௧௨௦௦௧1௦௧18 


சகெங்கெறா (64) 
பெ, சொ,, மீன்வகை 


94 ச்‌. முருகானந்தம்‌ 


அ௫ட்டூ 
பெ. சொ.,, இந்து சமயப்‌ பரதவருள்‌ ஒரு பிரிவினர்‌ 
சுதிலா 
பெ. சொ. தோல்‌, பொருக்கு (த.மொ.௮.) 
செசெம்யடக்‌ ௬௯ 
பெ. சொ. தொ., செம்படவர்‌ வாழும்‌ கடற்கரை 
செசெம்யட௯்கா 
பெ. சொ,, மீன்வலை 5 
செம்படவளன ! 
பெ. சொ., உள்நாட்டில்‌ மீன்‌ பிடிப்பவர்‌, மீன்‌ பிடித்தல்‌, 
உலர்த்தல்‌ தொழில்‌ செய்வோர்‌. பட்டினக்கரையில்‌ வாழும்‌ 
மீனவர்‌ பரதவர்‌. உள்நாட்டு நன்னீரில்‌ மீன்‌ பிடிப்பவா 
செம்படவர்‌ (௮.9.) (பரதவர்‌, செம்படவர்‌ எனும்‌ சொற்‌ 
கள்‌ மக்களிடையில்‌ இப்படித்‌ துல்லியமாக வழங்கப்படுவ 
தில்லை--ஆய்‌ வாளர்‌) 
செம்பர வாளா 
பெ. சொ,, பரதவருள்‌ ஒரு பிரிவினர்‌ 
செய்யண்பட்டியார்‌ 
பெ. சொ. தொ, யமதற நிகர்‌ 1 தர: ளோ கர 60 
880 ௦1 காம்‌; றக114--11]], 860 14411 நத: ௦0 1411 15 
16 நகாற த (4. 17.) 
செம்மானாஸ்‌ 
பெ. சொ., வானம்‌ சிவந்திருத்தல்‌, காலையில்‌ வானம்‌ 
சிவந்து காணப்படின்‌ பெருங்காற்று வீசும்‌ எனவும்‌ 
மாலையில்‌ சிவந்து காணப்படின்‌ பெருமழை பொழியும்‌ 
எனவும்‌ பரதவர்‌ கூறுவர்‌, “காலைச்‌ செம்மானம்‌ 
காத்துக்கு, மாலைச்செம்மானம்‌ மழைக்கு” என்பது பரதவர்‌ 
பழமொழி. 
செயற்க முத்து 
பெ.சொ.தொ., இயற்கையாக முத்து உண்டாகும்‌ 
அ.றிவியல்‌ முறையில்‌ தயாரிக்கப்படும்‌ செயற்கை முத்து, 
4111110181 1௦௨7] 
சென தது 
பெ.சொ,, தொ. பெ. சொ., மழைக்குப்‌ பின்னர்‌ அளத்தைப்‌ 


பழுது பார்த்து மறு வருட வாருமதலுக்குத்‌ தீயாராக்கு 
தல்‌ 


ச்லைச்சொல்‌ அகராதி 95 


செலநு்ஆன்‌ 
பெ. சொ., மீன்வகை, .&010888ம£ 0௦11361801ம்‌ (01௨௨83 
௦௦1161), 4171108818 08371 (01௨888 றச0்பிகர்‌) 


செல்‌ 
பெ, சொ., சிப்பி 


செவுள்‌ 
பெ. சொ., மீனின்‌ சுவாச உறுப்பு, 011]; 012௨8௩ ஈம 
ஏம்‌ த ரீரடடடா௦க11 ௮ 


செஹன்‌ வானல 
பெ, சொ. தொ, வலைவகை. 01] நு 


செவ்வாயால்‌ சுங்சூ 
பெ. சொ. தொ., சங்கு வகை, இவப்பு நிறச்‌ சங்கு, 
வண்ணத்தால்‌ பெற்ற பெயர்‌ 
சசவ்வானிக்‌ கெண்டை 
பெ. சொ. தொ,, மீன்வகை, 1805 17௨01௨௦௦1௨ 
சென்னாவல 


பெஃசொஃதொ., வலைவகை, சின்னவலை அல்லது சன்ன 
வலை 


கீசதுசூனணருபபய க துயர்‌ 
பெ.சொ.தொ., 8ஸ்ப்‌மாகக நிதர்ந்ம நிதா; நத 8 
11416 1985 1௨7 1 10 ரீக௦05 (4.17) 


(சுந்து வால 
பெ. சொ. தொ., வலைவகை,. படகிலிருந்து சேந்தி எடுக்கப்‌ 
படும்‌ வலை, 13௦81 5210௦ 

கசுஸ்யீனீர 
பெ, சொ,, மீன்வகை, 

சுறா 
பே, சோ,, மீன்வகை, 

ம்சு நூ - 
பெ. சொ. கடல்‌ ஓரத்தில்‌, உள்ள நீர்க்கசடு, 4001௪ 

ஃசழு ௬ருத்சல்‌ 
தொ. பெ. சொ, தொ., அளம்‌ போட்ட ஓரிரு ஆண்டில்‌ 
அளத்திலுள்ள களிமண்‌ மிகவும்‌ கருத்தல்‌. சேறு கருப்ப 
தால்‌ உப்புறீர்‌ நிலத்தால்‌ உறிஞ்சப்‌ படாமல்‌ தடுக்கப்‌ படு 
கி௰து. 


96 ச்‌. முருகானந்தம்‌ 


௬௪௫ புகல்‌ 
தொ. பெ. சொ, தோ, சைடு--அங்கிலச்சொல்‌--பக்கம்‌. 
உப்பள வரப்புகளின்‌ ஒரங்களில்‌ களிமண்‌ பூசுதல்‌ 

௪ ஒனாயதுூ யார்‌ 
பெ. சொ. தொ,, $க1்‌ ல்க 12கா; இகர்ந்ற--50யரற்ற (& 
10081 நச ரச1176ம்‌ 11010 1௦1708௦686) 301௩ 8௩ 
17% 76 ரீக (ர...) 

ச௬சத்சூடா முத்துபார்‌ 
பெ. சொ. தொ., 111 8 ம0க மாமா ம 12 தர: இரர்டி 38% 
1) 146 ௦௨1 நகர 


சசொட்டவான 
பெ. சொ. தொ., மீன்வகை. சொட்டைவாளை.11[0%0%61108 
றற. 

மசொாத்தச்‌ சங்கு 
பெ.சொ,.தொ., “சுத்தைச்‌ சங்கு” எனப்‌ பேச்சு வழக்கில்‌ 
வழங்கப்படுவது. (௮) பிளவு, ஓட்டை ஆகியன உடையவை? 
(ஆ) 21 அங்குலச்‌ சுற்றளவிற்கு உட்பட்டவை. "8701110603 
நேகா: பீறம்ா5/260 

சுறு 
பெ. சொ.,, கடல்‌ உயிரினம்‌; சங்கு குளிப்பவர்‌ உடலின்‌ 
மேல்‌ பட்டால்‌ தாங்க முடியாதபடி. வலியும்‌ எரிச்சலும்‌ 
உண்டாகும்‌. 

செசொறி சங்ரசூ 
பெ. சொ. தொ.,, சங்கு வகை, சங்கின்‌ சுற்று வெளிப்புறம்‌ 
வழவழப்பாக இல்லாமல்‌ சொர சொரப்பாக இருக்கும்‌ 
சங்கு 

(சாகி துண்‌ பயார்‌ 
பெ. சொ. தொ., 18கறதரக மிதா இளம்‌ ரிடுறரும்மு 
கா; &வரகரக--மேம்பக ரஸ்‌; நிதாக யர --ரிஏர்ர த; 
5௦11--18611 0168860 ௦1 ௨௦௦௩௦௦ (ரீ. 14) 

்சாத்துஙப்புட்டி 
பெ.சொ.தொ., கடல்‌ தொழிலாளர்‌ "கட்டுச்சோறு 
எடுத்துச்‌ செல்லப்‌ பயன்படுத்தும்‌ கோரையினால்‌ ஆன 
பெட்டி 

ட்சாக்து வெள்ளரி 
பெ.சொ. தொ,, இரவு வேளையில்‌ சாப்பிடும்‌ நேரம்‌ காண்‌ 
கி,௰ விண்மீன்‌. இரவு உணவு நேரம்‌ வந்து விட்டதென்ப 


கலைச்சொல்‌ அகராதி 97 


தைக்‌ கடலில்‌ அறிந்துகொள்ள இவ்‌ விண்மீனைக்‌ கணக 
காகக்‌ கருத்தில்‌ கொள்ளுதல்‌ 


சோழ ௯ர குத்து 
பெ. சொ. தொ., சோழ--தெற்கு; கரைகாறறு--மேற்குக்‌ 


காற்று; சோழக்கரைக்‌ காற்று--தென்மேறகுத்‌ திசையி 
லிருந்து வீசும்‌ காற்று 

்சாழூவகொண்ட (64) 
பெ. சொ. தொ,, சோழவம்‌, சோளவம்‌, சோனகம்‌ எனும்‌ 
சொற்கள்‌ பரதவர்‌ சமூகத்தில்‌ தெற்கு எனும்‌ பொருளில்‌ 
வழங்கப்படுகின்‌ றன. கொண்டல--இழக்குத்‌  திசையி 
லிருந்து வீசும்‌ காற்று; சோழவகொண்டல.--- தென்கிழக்கு 
இசையிலிருந்து வீசும்‌ காற்று. 

(சானாவயார்‌ 
பெ.சொ. தொ., சோளகக்கரை பாச்‌. நிவி: ]நூம்மஜ 07ர்‌ 
16 இஸ 806 ௦7 நகாமளோவா வாட 5012%௧ (00௦1௧௨) 
50014; 001௧௫௧ றாள்௨*19 ௨ மழ்தறார்றர்‌ 10 (௦128௧ 
ரம்ப 15 116 நீர்ம ர'8 நமம 10 க0லர்ட. “1 ரூ 15 111௦ 
௦1% ௦7 41% ]கரும்றோகற. (ச.1ம்‌.) 


(்சானாவலைக்௯ூட்டை 
பெ. சொ. தொ., வலையின்‌ முற்பகுதியில்‌ கட்டப்பட்டிருக 
கும்‌ மிதப்புக்‌ கட்டைகளுள்‌ ஒன்று. தலைவலைக்‌ கட்டை, 
தொங்கு வலைக்கட்டை, கெடமால்கட்டை, மோப்புக்‌ 
கட்டை என்பன பிற மிதப்புக்‌ கட்டைகளாகும்‌. 


(ளி 
பெ. சொ., கிளிஞ்சல்‌ வகை 


ீசாளரிச்‌ சங்ரூ 
பெ, சொ, தொ,, கிளிஞ்சல்‌ வகை 


கோனாக௯ம்‌ 
பெ. சொ,, தென்கிழக்குக்‌ காழ்று 

சோனிவா( 
பெ.சொ.தொ., தெற்குத்தசையிலிருந்து. வடஇசை 
கோக்க ஓடும்‌ கடல்‌ ரீசோட்டம்‌ 


ட குழ 


98 ச்‌. முருகானந்தம்‌ 


ேசரணியோமரி வெள்ளாம்‌ 
பெ. சொ. தொ., சோனிமேல்‌ மறி வெள்ளம்‌) மேற்குத்‌ 
திசையிலிருந்து வடகிழக்குத்‌ திசை கோக்கி ஓடம்‌ கடல்‌ 
நீரோட்டம்‌ 


சோனி வெள்ளாம்‌ 
பெ. சொ. தொ., தென்‌ திசையிலிருந்து வடதிசை கோக்கி 
ஒடும்‌ கடல்‌ நீரோட்டம்‌ 

செனாஞயார்‌ 
பெ. சொ.தொ,, ளம்‌ தா; ௦04 1கா- 0௦௬41 
கா; றகர ரோரக1 மகா (4.1ம்‌.) 


வாதத்‌ தலைவன்‌ 
பெ. சொ. தொ.,, பரதவர்‌ குடியிருப்புகளில்‌ குடியிருப்புக்கு 
ஒரு தலைவன்‌ வீதம்‌ இருப்பவர்கள்‌. இவர்கள்‌ அரசர்களுக்கு 
வருடாந்திர: அன்பளிப்புகளை மட்டும்‌ வழங்குவர்‌. 
நாட்டின்‌ மற்ற வரிகள்‌ இவர்களுக்குப்‌ பொருந்தாது. 
இவர்கள்‌ தன்னிச்சையானவர்களும்‌ அளவற்ற அதிகாரங்‌ 
களை வூப்பவர்களும்‌ ஆவர்‌. இவர்களுக்குக்‌ குப்பம்‌ 
முழுமையும்‌ அடங்கிக்‌ கட்டுப்பட்டே ஆக வேண்டும்‌, 
(18௨௦785 171161 ய], ௫௦4. 4971) 
(இக்காலத்தில்‌ இப்படிப்பட்ட ஜாதித்‌ தலைவர்கள்‌ 
இல்லை. மேற்கண்ட செய்திகள்‌ முற்காலத்துக்கு உரியவை. 
காரணம்‌ கால வளர்ச்சியாகலாம்‌. ) 

டிப்ஸ்‌ ்‌ 

பெ. சொ., சோடியம்‌ சல்பேட்‌. உப்பளங்களில்‌ 18 டி.ஏறி 
முதல்‌ 88 டிகிரி வரை படியும்‌ இரசாயனப்‌ பொருள்‌. 
சிமிண்ட்‌ தயாரிப்புக்கு உதவும்‌ மேக்கியமான மூலப்‌ பொ ருள்‌. 
அட்டு எனும்‌ பெயரும்‌ உண்டு. 

ிட்லயி 
பெ, சொ,, மீன்‌ வகை 


சிப ய்பயோ ட்‌. 

பெ. சொ., ஆங்கிலம்‌, 516 ஊ௫ 1907 
டாக்‌ 

பெ. சொ., ஆங்கிலம்‌, செயற்கைத்‌ துறைமுகம்‌. 1900% 
டூ.கீறரி 

பெ. சொ., ஆங்கலம்‌, 1௦8166 


கலைச்சொல்‌ அகராதி டுத்‌ 


டூராஸ்‌ நெட்‌ 
பெ. சொ. தொ., ஆங்கிலம்‌, விசைப்படகுகளில்‌ இழுவை 
வலையாகப்‌ பயன்படும்‌ வலை. இவ்வலை கயிறு, களை 
வலை, உடலவலை, மடி. எனும்‌ நான்கு பிரிவாக அமைக்‌ 
இருக்கும்‌. மடியின்‌ வடிவம்‌ முக்கோணம்‌. 

1௩௫௪ல்‌ யோட்‌ 
பெ. சொ,, ஆங்கிலம்‌. டீசலால்‌ இயங்கும்‌ படகு. 191656] 
10௨1 

டேக்‌ 
பெ. சொ., ஆங்கிலம்‌. கப்பல்‌, படகு, லாஞ்சி ஆகியவற்றின்‌ 
மேல்‌ தளம்‌. 1601 


௬ 
“பெ. சொ., வலை மிதக்க உதவும்‌ பொருள்‌ 


௯ா்௯்‌ 
பெ. சொ., மீன்பிடி கருவி 

௯ங்கஸலம்‌ 
பெ. சொ., மீன்பாடு மிகக்‌ குறைந்த மாசி, பங்குனீ மாதங்‌ 
கள்‌; கடல்‌ தொழிலாளரின்‌ வறுமைக்காலம்‌ 

ப இ பப 
பெ, சொ. தொ., மீன்பிடி பரதவர்கள்‌ ஆழ்கடலுக்குச்‌ 
சென்று ஒருவாரம்‌ கடலிலேயே தங்கியிரு து மீன்பிடிப்பர்‌. 
இதற்குப்‌ பயன்படும்‌ வலை தங்கு வலை. தங்கு வலை 
கொண்டு மீன்பிடிக்கும்‌ தொழிலர்‌ இரவுக்‌ காலங்களில்‌ 
இருஸ்து ராஜா இவு, நல்ல தண்ணித்தீவு ஆகியவற்றில்‌ 
ஓய்வெடுப்பர்‌. 

தங்கூசா 
பெ, சொ., வலை தயாரிப்புக்கு உதவும்‌ கருவி 

டை௫சி 

பெ. சொ., வலை முடிக்கப்‌ பயன்படும்‌ தடித்த நூல்‌, மறு 
வலையின்‌ கண்‌” இக்‌ நூலால்‌ முடிக்கப்‌ படுகிறது. 

௬டிகாரலா 
பெ. சொ., பர்லா மீனின்‌ மறுபெயர்‌; குழூ உக்குறி) மிக 
அழகான வடிவம்‌ கொண்டது. கோலா மீன்களை உண 
வாகக்‌ கொள்ளும்‌ இயல்பின து. இது நீந்தும்‌ அழகைக்‌ 
காண ஆயிரம்‌ கண்களும்‌ போதாதென்பர்‌. இம்மீனைத்‌ 


100 ச்‌. முருகானந்தம்‌ 


தடியால்‌ அடித்துக்‌ கொன்று வேட்டையாடுவர்‌. இக்‌ 
காரணம்‌ பற்றியே இம்மீனுக்கு (தடிகாரன்‌) எனும்‌ 
குழுஉக்குறி உண்டானது. இதற்கு *சாடிக்காரன்‌” எனும்‌ 
பெயரும்‌ உண்டு. 

௯ட்டய்‌ யட சூ 
பெ. சொ. தொ., தட்டைப்‌ படகு, 100௦0 

௯ட்டப்ணயா அணை 


பெ. சொ. தொ., தட்டையான பை போன்ற வலை, வலை 
வகை. ]ஐம்‌ *ரகர! 


சட்டு 
பெ, சொ, அளம்‌. சிறு ௮ளங்கள்‌ 

சட்ட 
பெ. சொ. தொ.,, கயிற்று நாலால்‌ செய்யப்பட்ட வலை. 
முன்னாளில்‌ இது மிகுதியும்‌ பயன்பட்டது. தற்போது 
நைலான்‌ முதலான செயற்கை இழை வலைகளின்‌ வரத்தி 
னால்‌ வழக்கு ஓழிந்து போனது. 

கட்‌ ௫0ம(௫ 
பெ. சொ. தொ,, நெல்‌ களமேடு போல உப்பு கொட்டி 
வைக்கப்‌ பயன்படும்‌ மேடான நிலம்‌. 


௲ண்டல்‌ 

பெ. சொ., பணம்‌ தண்டுபவர்‌. பாக்கி வசூலிப்பவர்‌ 
க௲ண்௨லவாள்‌ 

பெ. சொ., பார்க்க- தண்டல்‌, ர்க்க] 
௲ண்டிக்கா 

பெ, சொ., தோணியில்‌ வலிக்கப்‌ பயன்படும்‌ தண்டு 
தண்டு 

பெ, சொ., துடுப்பு 
கண்௫ுக்காரண்‌ 


பெ. சொ., கலத்தை இயக்க தண்டு பிடிப்பவன்‌. கொம்பால்‌ 
கட்டுமரத்தைச்‌ செலுத்துபவன்‌ 
கண்ரு வலித்தல்‌ 
தொ. பெ. செர. தொ.,, கலமியங்கத்‌ அடுப்புப்‌ போடுதல்‌ 
தண்ணி ஆற ஒ௫௯ல்‌ 
தொ. பெ.சொ,தெொ., கடல நீர்‌, கரைப்‌ பகுதிகளில்‌ 
அஷ்டமி, இருட்டு ௮அமாவாசை, பெளர்ணமி காலங்களில்‌ 


கலைச்சொல்‌ அகராதி 101 
மேல்‌ ஏறும்‌. முக்கால்‌ மணி நேரத்திற்கு ஒருமுறை ஏறு 
வதும்‌ இறங்குவதுமாக இருக்கும்‌, இவை முடிந்ததும்‌ கடல்‌ 
நீர்‌ மீண்டும்‌ பழையபடி முன்னிருந்த இடத்திற்கே ஓடி. 
விடும்‌, இவ்வாறு ஒடுதலை *தண்ணி அற ஓடுதல்‌” 
என்பர்‌. 

௬ஆண்ணி கழித்தல்‌ 
தொ. பெ. சொ. தொ., உப்பு நீரின்‌ அடர்த்தி 29 டி.ஒரி 
கடந்ததும்‌ பாத்திகளிலிருந்‌.து நீரை வெளியேற்றுதல்‌. 


கண்ணிகாட்டம்‌ ஏறுசுல்‌ 
தொ. பெ. சொ. தொ., உப்பு நீரின்‌ அடர்த்தி மேன்மேலும்‌ 


கூடுதல்‌ 

கனீணி சூத்துறது 
தொ. பெ. சொ. தொ., தொட்டானிலிருந்து உப்புரீரை 
பாத்திக்குத்‌ திறந்து விடுதல்‌ 


ஆண்ணரியனானா 
பெ. சொ. தொ., தண்ணீர்ப்‌ பன்னா. மீன்வகை 


௬௯ண்ாணியமோட்‌ 0௫ மிதித்தல்‌ 
தொ. பெ, சொ. தொ, ௨ப்பளத்‌ தயாரிப்பிற்காகப்‌ பாத்தி 


யில்‌ உழப்பு முடிந்ததும்‌ தண்‌ ணீர்‌ விட்டு அடுக்கடுக்காக 
மிதித்தல்‌ 
கண்ணி மாதி துறதூ 
தொ. பெ. சொ. தொ., கருவாடு தயாரிப்பில்‌ பயன்படும்‌ 
சிமிண்ட்‌ தொட்டியில்‌ ஊறப்போடும்‌ மீனைத்‌ தினந்‌ 
'தோறும்‌ அள்ளிக்‌ கொண்டிருந்தாலும்‌ உப்பு நீரைத்‌ தின 
மும்‌ மாற்‌.ற மாட்டார்கள்‌. ஏழு காட்களுக்கு ஒரு முஹை 
மட்டும்‌ பழைய நீரை வெளியேற்றி அடியில்‌ உள்ள உப்பை 
அள்ளி அப்புறப்படுத்திச்‌ சுத்தம்‌ செய்த பின்னர்‌ புது நீர்‌ 
விட்டு உப்புப்‌ போடுவார்கள்‌. இது தண்ணீர்‌ மாற்றுதல்‌ 
எனப்படும்‌. 
௯௯ ்‌ 
பெ.சொட வீ ற்பவர்‌-வாங்குபவருக்கிடையில்‌ வணிகம்‌ 
நடக்க முயற்சி மேற்கொண்டு அதற்குக்‌ கூலியாகப்‌ பொருள்‌ 
பெறுபவர்‌, பரதவர்‌ சமூகத்தில்‌ மீன்‌ தரகர்‌ முக்கிய பங்கு 
வூக்கிறார்‌, 


102 ச. மூருகானந்தம்‌ 


தரவை 
பெ. சொ., ௨ப்பங்கழி 
௬ர௱௯ வெள்ளரி 
பெ.சொ.தொ. வானின்‌ தென்‌ பகுதியில்‌ காணலாகும்‌ 
இரு விண்மீன்களைத்‌ “தராசு வெள்ளி” என்பர்‌ 
தருவை 
பெ. சொ., நீர்‌ நிலை 
ஆலைய்‌ யாஸ்ணக 
பெ.சொ. தொ., கலத்தின்‌ முன்பகுதியில்‌ உள்ள சுக்கான்‌ 
பலகை 
ஜ௲லைய்‌ யபயொெட்டு 
பெ.சொ.தொ., தாழை ஓலையினால்‌ செய்யப்பட்ட 
தலைத்‌ தொப்பி 
ஆலையாக்மீ்கால்‌ 
பப, சொ. தொ., தோணியின்‌ முன்பகுதியிலிருந்து குத்தித்‌ 
தாங்கும்‌ கோல்‌ 
ஆ௬ஆஸலைண்லனலைக்‌ ட்டை 
பெ. சொ. தொ., வலையின்‌ மேற்பகுதியில்‌ கட்டப்பட்டி 
ருக்கும்‌ பல மிதப்புக்கட்டைகளுள்‌ ஓன்.றின்‌ பெயர்‌ 
௯௬வனளாய்‌ யாசி 
பெ. சொ. தொ., தெப்பங்களில்‌ படியும்‌ ஒருவகைப்‌ பாசி 
௬௲ணனா ப£லீர 
பெ.சொ. தொ, மீன்வகை, தவளைக்குஞ்சின்‌ உருவம்‌ 
போல இருக்கும்‌ மீன்‌, இதன்‌ கண்கள்‌ வலப்பக்கத்தில்‌ 
அமைந்திருக்கும்‌ (௮. சி.) 
களன்‌ வச்சிவாருகுல்‌ 
தொ. பெ. சொ.தொ., ஏற்கனவே பாத்தியில்‌ படிந்திருக்‌ 
கும்‌ உப்பை அள்ளாமல அதனையே தளமாக்கி அதன்‌ மேல்‌ 
படியும்‌ சுத்தமான உப்பை அள்ளுதல்‌ 
கனித்தாண்டிஸல்‌ ட்ட 
பெ. சொ. தொ.,, மீன்பிடி கருவி. ௦80102 1106 
ஆரியா (௬ 
பெ. சொ. தொ., லாஞ்சி போன்ற இயந்திரப்‌ படகுகளில்‌ 
இயக்குகர்‌ அமர்வதற்குரிய அறை. ஜேறம்றார்‌ 


கலைச்சொல்‌ ௮கராதி 108 


தன்ணுவ௲்னைத 
பெ. சொ., சிற்மோடம்‌; சிறிய தோணி (ம. த. பே.) 


காங்குதல்‌ 
தொ. பெ., தோணி, வள்ளம்‌ போன்ற கலங்களில்‌ இருந்து 
கொண்டு கோலால்‌ குத்தித்‌ தாங்குதல்‌. கலத்தை மூன்‌ 
னோக்கிச்‌ செலுத்தச்‌ செய்யப்படும்‌ முயற்சி. 


காச்சிக்கண்ட. 
பெ, சொ., மீன்வகை; (மணிமேகலைக்‌ காப்பியத்தில்‌ 
கூறப்பட்டுள்ள திட்டிவிடங்கனைப்‌ போல) பார்த்த 


மாத்திரத்தில்‌ உயிருக்கு ஆபத்து என்பர்‌, ௧௬ பீறம்‌ 

உடையது. 1 அல்லது 2முழ நீளம்‌ கொண்டது; கட்டு 

மரம்‌, வள்ளம்‌ ஆகிய கலங்களின்‌ குறுக்கே பாயும்‌ இயல்‌ 

பினது. இம்‌ மீனின்‌ மீதுள்ள நீர்‌ ஈம்மீது தெளிததாலும்‌ 

மரணம்‌ என்பர்‌. பரதவர்‌ இம்மீனுக்கு மிகவும்‌ அஞ்சுவர்‌. 
காச்சில்‌ 

பெ. சொ., ஆழ்கடல்‌ 


தாட்டு 
பெ. சொ., தேங்காய்‌ நாரினால்‌ சிறுசிறு கண்ணிகள்‌ 
அமையப்‌ பின்னப்பட்ட பாய்‌. உலர்‌ மீன்‌ உலர்த்தப்‌ பயன்‌ 
படும்‌ பாய்‌. 


கானாரு போச்சி 
தொ. பெ. சொ. தொ., தோணி, படகு, வள்ளம்‌ ஆகியன 
கடலில்‌ கவிழ்ந்துவிட்டால்‌ தாண்டு போச்சு' என்பர்‌. 
வள்ளம்‌ தாண்டு போச்சு--௨சாரணம்‌ 


௯ாயமணாரி 

பெ. சொ. பல தூண்டில்கள்‌ கோக்கப்படட கயிறு. இது 
இருவகைப்படும்‌. 1. சன்னதாமணி; 8. பெரியதாமணி 
அளவில்‌ சிறிய தூண்டில்கள்‌ கோக்கப்பட்டிருப்பின்‌ ௮து 
சன்னதாமணி என்றும்‌ பெரிய தூண்டில்கள்‌ கோக்கப்‌ 
பட்டிருப்பின்‌ ௮து பெரியதாமணி என்றும்‌ வழங்கப்படும்‌. 
நீண்ட வலுவான கயிற்றில்‌ தூண்டில்களைக்‌ கோத்து 
மூதல்‌ காள்‌ இறக்கி மறுநாள்‌ கிளப்புவர்‌. வழக்கம்‌ போலத்‌ 
தரண்டில்‌ முள்ளில்‌ இரை சேர்க்கப்‌ பட்டிருக்கும்‌. தாமணி 
கயிறு, தாம்பு, வடம்‌, புரி (ம. த. பே.) 


104 ௪. முருகானந்தம்‌ 


காமம்‌ 
பெ. சொ., பெருவலையின்‌ ஓர்‌ உறுப்பு. தாமம்‌--௮ணை 
கயிறு. கயிறு (ம, த. பே.) 


க௯௱௰ஈ மம ௬ 
பெ. சொ. தொ., தோணிப்பாயின்‌ பின்‌ பக்கத்துக்‌ &ழ்ப்‌ 
பகுதிக்‌ கயிறு தாமான்‌ கயிறு. தாமான்‌--கப்பற்பாயின்‌ 
பின்பக்கக்‌ கயிறு (ம. த. பே.) 


ஜாயாவாரி 
பெ. சொ. தொ., பாயின்‌ பின்புறத்தில்‌ கட்டப்பட்டிருக்கும்‌ 
பலகை. வள்ளத்தின்‌ துணை உறுப்பு 

தாமானி(5ன வரு௯்ல்‌ 
தொ. பெ. சொ. தொ., காற்றுப்‌ போக்கிலே கலம்‌ ஓடுதல்‌, 
ஒடு நீரில்‌ கப்பல்‌ ஓடுதல்‌ (ம. த. பே,) 


க௲ாம௱னீா 
பெ.சொ,, கடல்‌ ஊர்தியின்‌ பின்பக்கத்துக்‌ கயிறு 
(த.மொ. ௮.) ்‌ 

காரிப்படச்சா 


பெ.சொ.தொ., வள்ளம்‌, தோணி ஆகியன கட்டி 
முடிக்கப்பட்டவுடன்‌ மரத்தடிகளுக்கிடையில்‌ உள்ள 
ஒட்டைகளை பின்‌ கலந்த நூல்‌ பிரிகளால்‌ அ௮டைப்பர்‌, 
இதன்‌ மேல்‌ உருக்கப்பட்ட தார்‌ பெயிண்ட்‌ போலப்‌ பூசப்‌ 
படும்‌. நீரில்‌ புழங்கப்படும்‌ மரமாதலால்‌ மரம்‌ நீரை உறிஞ்‌ 
சாமல்‌ இருக்கவும்‌ நீரால்‌ உளுத்துப்‌ போகாமல்‌ ரீண்டகாள்‌ 
உழைக்கவும்‌ தார்ப்பூச்சு பாதுகாப்பிற்காகப்‌ பூசப்படு 


கிறது. 
கா வ௮௯ஸ்‌ . 
வி. ௮.பெ. சொ. தொ,, கடலுக்கடியில ஆழத்தையும்‌ பார்‌ 
(பாறை) இருப்பிடத்தையும்‌ அறிய பரிசோதனை செய்யும்‌ 
கயிறு. இக்கயிற் றின்‌ இறுதியில்‌ று கல்‌ முடியப்பட்‌ 
டிருக்கும்‌. 
காருக்ஸ்‌ . . 
தொ. பெ., தோணியில்‌ அுடுப்‌.க்‌ கொண்டு தள்ளுதல்‌ 
தாழ்வை 
பெ. சொ, தொ., வலைவகை, 1014௦ 0 


கலைச்சொல்‌ அகராதி 105 


காமை 
பெ. சொ., கடற்கரைத்‌ தாவரம்‌. தாழை ஓலையினால்‌ 
பெட்டி, தலைக்குத்‌ தொப்பி ஆயன பர.தவர்‌ முன்னாளில்‌ 
செய்து கொள்வர்‌. கோலா முதலான மீன்களைப்‌ பிடிக்கத்‌ 
தாழை போன்றவற்றைக்‌ கடலில்‌ போடுவர்‌. காண்க. 
கோலா 


தியாரீப்‌ புபபல 
பெ. சொ. தொ., திடீர்‌--எதிர்பாராமல்‌. எதிர்பாராமல்‌ 


வீசும்‌ புயல்‌ காற்று. 500811 


திமிங்கலம்‌ 
பெ. சொ,., பீன்வகை. 1௧16 


திராவூதுல்‌ 
தொ. பெ. சொ., படஇல்‌ துடுப்புப்‌ போட்டுத்‌ தள்ளுதல்‌ 


திருக்ள௯ 
பெ, சொ., மீன்வகை, இது தட்டையான அகன்ற உருவ 


மூள்ள பிராணி. கோணம்‌ போன்ற முகத்தின்‌ &ழ்ப்பாகத்‌ 
இல்‌ வாயும்‌ மேற்பாகத்தில்‌ கண்களும்‌ பெற்றிருக்கும்‌. இதன்‌ 
வால்‌ 1 அடி. முதல்‌ 72 அடிவரை நீண்டு சாட்டைபோல்‌ 
இருக்கும்‌, இதன்‌ இரண்டு பக்கங்களிலும்‌ இறக்கை போன்ற 
உறுப்பு உண்டு. இதனால்‌ இது நீரில்‌ தாவீச்‌ செல்லும்‌. 
இதனை வவ்வால்‌ மீன்‌ என்பர்‌. இவ்விடத்தில்‌ கழுகுத 
இருக்கை, கொடுக்கு வால்‌ திருக்கை, சாரத்திருக்கை உண்‌ 
டென்பர்‌. புட்டிமீன்‌-இது திருக்கையின்‌ பேதம்‌. புட்டியைப்‌ 
போல்‌ உருவம்‌ உள்ளது (௮.௫.) 461௦௧௩ 11௨2௦11017 
(8௦7௦ம்‌ 68216 1௧37), &6%௦19௨%ம8 நகாுு கா] 


திருக்க வாலை 
பெ. சொ. தொ,, வலைவகை. வலுவான, தடித்த சைலான்‌ 


கயிற்றால்‌ செய்யப்பட்டது. சுறாமீன்‌ பிடிக்கவும்‌ திருக்கை 
மீன்‌ பிடிக்கவும்‌ இவ்வலையைப்‌ பயன்படுத்துவர்‌. வலைக்‌ 
சண்‌ அரை அடி அகலம்‌ கொண்டது, வலை அகலம்‌ 10 
அடி; நீளம்‌ 900 அல்லது 400 ௮டி. இவ்வலை துவர்ச்சாயம்‌ 
தோய்க்கப்பட்டிருக்கும்‌. பி வலைகளில்‌ கட்டப்‌ பட்டிருப்‌ 
பது போல இீழ்ப்பு றத்தில்‌ கற்கள்‌ கட்டப்பட்டிரா. 
இவ்வலையை முதல்‌ காள்‌ கடலில்‌ இ௰க்கி மறுநாள்‌ 
எடுப்பர்‌, 


106 ச. முருகானந்தம்‌ 


கிருச்செந்தூர்‌ பூநீ்கோட்டபார்‌ 
பெ.சொ.தொ., ]1மற்றமாக ஊர்ந்த நதர; 
1 ஊப௦1க்கற-- 1710௦ தகம்‌ நாஞ்த்‌157 50 ந ௨௨0 
௦1 ௨0000 ௦7 80106 றாகர1ுுழ 8060166 07 868-660 0 


௦௩4: மகா1்06 தர்கா ரீமேரும்‌ ரம்‌ தற]; 11ாம- 
பேரோ 171௬ ஐகார க சி...) 


கிஸல்ணல ணா (௫) 
பெ. சொ. தொ., தில்லைக்‌ காட்டுப்‌ பகுதிகளில்‌ வாழும்‌ 
ஒருவகை ஈண்டு. தில்லை--ஒருமரம்‌ (ம.த.பே.) 

தில்ல ஊரம்‌ 
பெ. சொ. தொ.,, ஒரு வகை மரம்‌ (ம.த.பே.) 

துருப்பு 
பெ.சொ., தண்டு 

துருப்பு அழுகல்‌ 
தொ. பெ.சொ. தொ., மீனுக்கு உண்டாகும்‌ நோய்‌. மீனின்‌ 
துடுப்பு அழுகுதல்‌,. ]11701 


கூணைச்‌ வாசம்‌ 


- பெ.சொ, தொ.,முத்து, சங்கு குணிப்பவர்கள்‌ நவீன 
சுவாசக்‌ கருவி மூலம்‌ கடலின்‌ அடியில்‌ சுவாடத்தல்‌. 
4௨00688013 16801௨11௦௩ 


தூண்௫௬டி" 
பெ.சொ. தொ., பாய்‌ மரத்தடி விழூந்து விடாமல்‌ இருக்க 
மூட்டுக்‌ கொடுக்கப்‌ பயன்படும்‌ சிறுதடி. 
துள்௫௬ டி 
பெ. சொ. தொ., பர்லா மூதலான மீன்களை அடித்துக்‌ 
கொல்லப்‌ பயன்படும்‌ சிறு தடி. 
தூவா) பார 
பெ.சொ. தொ., மாமு நிதா: $றோக]1 86 (4...) 
தூய்யா கூடனரி 


பெ. சொ., மீன்வகை, ,&6%௦ற03108 10157] (1௨16 
1837) 


தும்பி 
பெ. சொ,, மீன்வகை (௮.௪. ) 


கலைச்சொல்‌ அகராதி 107 


கும்யிஸி 
பெ. சொ., ஒருவகை மரம்‌ (த.மொ.௮.) 


தூராட்‌ (௫) 
பெ, சொ, பெரும்பை வலையின்‌ மேற்பகுதிக்கும்‌ மடிக்கும்‌ 
இடையே உள்ள மால்‌, 11117081 


தூவரி்‌ னனவாதக்சூல்‌ 
தொ. பெ,சொ. தொ. வலைக்குச்‌ சாயம்‌ ஏழற்றுதல்‌. 
புளியங்‌ கொட்டைத்‌ தோல்‌ மூலம்‌ தயாரிக்கப்படும்‌ 
துவர்ச்சாயத்தில வலை தோய்க்கப்படுவதால்‌ வலை 
உறுதிப்படும்‌; நி௰ம்‌ பெறும்‌, புளியங்கொட்டைத்தோல்‌ 
எளிதில்‌ இடைக்கக்‌ கூடிய விலையற்ற கச்சாப்‌ பொருள்‌. 
இது உறுதி ஊட்டுவது, பள்ளர்கள்‌ தமது தோற்கருவி 
களுக்குப்‌ புளியங்கொட்டைப்‌ பசையினால்‌ உறுதி ஊட்டு 
தல்‌ இங்கு ஒப்பு நோக்கத்தக்கது. 
கனி 

பெ. சொ., சுறாவகை, மீன்களின்‌ இறக்கை, செதில்‌, வால 
போன்றன *துவி' எனப்படும்‌. இதன்‌ மறுபெயர்‌ பீலி”, 
இது விலை மிகுந்தது. ஜப்பான்‌, மலேசியா ஆகிய க&ீழ்நாடு 
களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இது அக்கியச்‌ செலா 
வணியை ஈட்டித்தரும்‌ ஏற்றுமதிப்‌ பொருளாகும்‌. 
(திருநெல்வேலி மாவட்டத்தின்‌ மெதன்பகுதியில்‌ கத்தோ 
லிக்க ஆலயங்களுக்கும்‌ பரதவர்களுக்குமிடையில்‌ “தனிக்‌ 
குத்தகை” காரணமாக அண்மையில்‌ ஒரு பெரும்‌ போராட்‌ 
டம்‌ வெடித்தது. இப்போராட்டத்தை மையமாக்கி இருமதி 
ராஜம்‌ இருஷ்ணன்‌ “அலைவாய்க்‌ கரையில்‌” எனும்‌ சமூக 
நாவலை உருவாக்கியுள்ளமை கவனிக்கத்‌ தக்கது.) 


ஆளா எடு ண்ட 
பெ, சொ. தொ., மீன்வகை. 03௨708 ௫௨௩௦௨ 
துறிஞ்சில்‌ க 
பெ. சொ,, மீன்வகை, 4101221௧ கறக்க 
தூற ர ்‌ 
பெ. சொ., மீன்பிடி கலங்களாகய படகு, வள்ளம்‌ ஆகியன 
நி.ற்கு.மிடம்‌ 
தூனநறுமுகம்‌ 


பெ. சொ., பெரிய கடல்‌ சலங்கள்‌ சிற்குமிடம்‌. 11௧000 


108 ௪. முருகானந்தம்‌ 


தூண்டில்‌ 
பெ, சொ,, மீன்பிடி கருவி 
தூண்டில்‌ இரை 


பெ. சொ. தொ., மீனவர்‌ பெரிய மீன்களைப்‌ பிடிக்கத்‌ 
தூண்டில்‌ கொக்கியில்‌ ' சிறுமீன்‌, மண்புழு போன்ற 
வற்றைச்‌ செருகிக்‌ கடலில்‌ வீசி எறிவர்‌. இவற்றை உண்‌ 
பதற்கு ஆசைப்பட்டு வரும்‌ மீன்கள்‌ கொக்கியை விழுங்கி 
மீள முடியாமல்‌ அகப்பட்டுக்‌ கொள்ளும்‌. இதற்குப்‌ பயன்‌ 
படுவது தூண்டில்‌ இரை. £ 

தாணாடில்‌ இரை மீனா 
பெ.சொ, தொ, பார்க்க தூண்டில்‌ இரை. 11191 ௧14 

துண்ட (6) யஸ்‌ 
பெ. சொ. தூண்டில போட்டு மீன்‌ பிடிக்கக்‌ கடலுக்குப்‌ 
(பாகும்‌ மரம்‌. மரம்‌--கட்டு மரம்‌ 

காண்டல்‌ வீனா பிடக்கிறுது 
தொ. பெ. சொ. தொ., தூண்டிலை மீன்பிடி கருவியாகக்‌ 
கொண்டு மீன்‌ பிடித்தல்‌. 116 115112 

ஆாண்டில்‌ மீனா பிடூக்கீறுவரி 
வி. ௮. பெ,சொ. தொ., தூண்டிலால்‌ மீன்‌ பிடிப்பவர்‌, 
கறி 

காணாடில்‌ முள - 
பெ, சொ. தொ., மீன்பிடிக்கப்‌ பயன்படும்‌ தாண்டிலின்‌ 
நுனியில்‌ பொருத்தப்பட்டிருக்கும்‌ முள்‌, 11484) 9001 

காக்துூக்சூடி டீகாடயார்‌ 
பெ. சொ. தொ., 1]004௦௦710. 6௦0௧ நக; 11 பிற% ௦87 
1 3110௦11% 1௧. 18மகக- க? நாம்ப க ௦1 ௦ 
௦1௦ (3. 1ம்‌.) 

தாட்டு கட்டைச்‌ சட்டம்‌ 
பெ. சொ. தொ., வள்ளத்தில்‌ உள்ள ஒருவகைச்‌ சட்டம்‌, 
மெக்‌ ரநஐஜரா 0010 

தாராங்காசி 
பெ. சொ., இளிஞ்சல்‌ வகை 

ஆரி 
பெ. சொ., மீன்‌ பிடிக்கும்‌ வலை. வாய்‌ அகன்றும்‌ அடி. 
சிறுத்தும்‌ அடிப்பாகம்‌ இறக்க இயல்வதாகவும்‌ உள்ளது 
ரீரோட்டத்தில இது மீன்‌ பிடிக்கப்‌ பயன்படுகிறது. 


கலைச்சொல்‌ அகராதி 109 


தாறரிவானல 
பெ.சொ, தொ. வலை வகை, 1971 நந 


சூர்‌ 
பெ. சொ., புளியங்கொட்டைத்‌ தோலிலிருந்து தயாரிக்கப்‌ 
படும்‌ சாயம்‌. வலைக்கு நி.௰மும்‌ உறுதியும்‌ ஊட்ட இச்சாயத்‌ 
தில்‌ வலை தோயக்கப்படும்‌. தூர்‌-சே.று, மண்டி (ம.த.பே.) 
கெட்டியான சாயக்குழம்பு 

கார்வாட்டில்‌ வருதல்‌ 
தொ.பெ. சொ. தொ,, வள்ளம்‌ முதலான கடல்‌ கலத்திற்கு 
அ௮ண்மையில மீன்‌ துள்ளித்‌ துள்ளி வருதல்‌ 

இதுப்யாய்‌” 
பெ. சொ,, கடல்‌ கலம்‌ 


தெப்பம்‌” 
பெ. சொ. உப்பளப்‌ பாத்தி 


சம்மா ஒழினி வெள்ளாம்‌ 
பெ. சொ. தொ. தென்கிழக்குக்‌ தஇசையிலிருந்து வட 
மேற்குத்‌ திசை நோக்கி ஓடும்‌ கடல்‌ நீரோட்டம்‌ 

சதெயி்பையாாணனா ௬ண்சைரீர்‌ வா௱ங்கசுசுல்‌ 
தொ. பெ. சொ, தொ., வாடைக்காலத்தில்‌ கடலின்‌ மேல்‌ 
குறிப்பிட்ட இடத்தில்‌ கருத்த மேகம்‌ திரண்டு காணப்‌ 
, படும்‌, நிலையாக நிற்கின்ற இம்மேகத்திடமிருந்து விழுது 
களைப்‌ போல கோடு கோடாக மேகங்கள்‌ கடலைத்‌ 
தொடும்‌. இக்கடற்‌ பகுதியில்‌ கிட்டத்தட்ட 1000 அடி. பரப்‌ 
பளவுக்குக்‌ கடல்நீர்‌ கொந்தளிக்கும்‌, இதில்‌ கடல்‌ கலங்கள்‌ 
சிக்கினால்‌ பாய்மரம்‌ கிழிந்து உயிருக்கு ஆபத்து ஏற்படும்‌. 
மழையைத்‌ தரும்‌ தெய்வயானை நீரைக்‌ கடலிலிருந்து 
முகந்து செல்கிறது எனப்‌ பரதவர்‌ நம்புகன்‌ றனர்‌, 

இகசரவாங்கனா 
பெ. சொ,  மீன்வகை 


ி௲வ்வனல 
பெ.சொ.தொ., வலை வகை 


தெளிவு" ப 
பெ. சொ,, கடல்நீர்‌ துல்லியமாகத்‌ தெளிவுபட இருத்தல்‌, 


இங்ஙனம்‌ இருப்பின்‌ குளியர்கள்‌ சங்கு, முத்து ஆகியன 
குளிக்கச்‌ கடலில்‌ இறங்க மாட்டார்கள்‌. காரணம்‌--ஆடா 


110 ச்‌. முருகர்னந்தம 


இருக்கை, சுறா போன்றவை எளிதில்‌ மனிதர்களைக்‌ கண்டு 
கொண்டு பாய்ந்து கடித்து ஆபத்தை விளைவிக்கும்‌. மீன்‌ 
பிடி தொழிலரும்‌ (தெளிவை' விரும்புவதில்லை. மீன்பாடு 
தெளிவு” காரணமாக மிகவும்‌ குறைந்து வீடுவது காரண 
மாகும்‌, 


ககணிஷு” 
பெ. சொ., வலையின்‌ கண்கள்‌ சுருங்க விடாமல்‌ விரிந்து 
இருத்தல்‌ 

தகெளிவுக்‌ கண்ணார்‌ 
பெ. சொ. தொ., நீர்த்தெளிவு. காண்க : தெளிவு* 


தெணள்னால்‌ 
பெ. சொ. தெற்குத்‌ திசையிலிரு£து வீசும்‌ காற்று, 
இசையால்‌ பெற்ற பெயர்‌ 


(௬௬௬ 
பெ. சொ., வள்ளம்‌, கோணி கட்டுவதற்குரிய தரமான மர 
வகை 

கேஙப்காய்ப்பயாரை 
பெ.சொ. தொ., மீன்வகை. கோக மற005 


3ஆ௪௫ விடறது 
தொ. பெ. சொ. தொ., உப்பைத்‌ தளம்‌ வைத்து வாரும்‌ 
முறையில்‌ முதலில்‌ படிந்த உப்பை அளத்தோடு தேய்த்து 
விடுதல்‌ 

45 பார 

துரக தம, 0௦ம்‌ 1105௧ கர) 1 சகம்ம்‌ மிரர்த 

தா: "ஹே; 1தம்‌--ற1&06 ஈ0ா6 087 15 நற) 
1.6, 17௨200& ௦௦ 46ரவ16; கறம நகாம்த ]1மரற்றர்மா 
3ஐ00& 8௨ 18௦ மம (4. 14 

ஆரி 
பெ, சொ., செக்கச்‌ சவந்த மணம்‌ பாங்கான இடம்‌, உவரி, 
மணப்பாடு பகுதிகளில்‌ 800 அடி. உயரத்திற்கு அமைக்‌ 
இருக்கும்‌ மணல்மேடு ('சோமலெ'). மணல்‌ திட்டை, 
(த.மொ.௮,) 

சூவியார்‌ 
பெ. சொ.தொ,, மளார்‌ நிகர; நிரஸ்ஹ்19 “நச நிகாம்‌ 
டக. 1ம்‌ உ நிங்பகர றி 1௦ 4116 நதர கே ௦1 116 


க்லைச்சொல்‌ அகராதி 27] 


[கரம்‌ 0ரீ காராக ஊறும்‌ ௦1 நிரீதர்மாத; நார்றுகா!]ஏ 41௧ 
081116 07 3 090010688 (817௧8 17175) (ர...) 


2 சனரி 
பெ. சொ., மீன்வகை 


ஜாங்‌ ரூக௯்பபிரூ 
பெ. சொ. தொ., வள்ளத்திற்கும்‌ கடலில்‌ இறக்கிய வலைக்‌ 
கும்‌ இடையில்‌ தொங்கும்‌ கயிறு. 178றஏ1றஐ 1௭116 


கொஙவ்சூவனலைக௯ ௯ட்டை 
பெ. சொ. தொ., வலையின்‌ மேற்புறம்‌ கட்டப்பட்டிருக்‌ 
கும்‌ மிதப்புக்‌ கட்டைகளில்‌ ஓன்று 

தகொொட்டாப்பு 
பெ. சொ., வலைத்துண்டம்‌ 


அட்டன்‌ 
பெ. சொ., ௨ப்பளத்தில்‌ தெப்பத்திற்கும்‌ பாத்திக்கும்‌ 
இடையில்‌ உள்ள நீர்த்தேக்கம்‌ 

பொண்ண 
பெ. சொ., மீன்வகை 

ஜொழி 
பெ. சொ., பழைய முறையில்‌ தயாரிக்கப்படும்‌ உப்பள 
மூழையில இருக்கும்‌ தொட்டானின்‌ மறுபெயர்‌ 


கொழில்‌ 
பெ.சொ, பரதவர்‌ சமூகத்‌ தொழில்‌, மன்னார்‌ 
வளைகுடாப்‌ பகுதியில்‌ அமைந்த இராமகாதபுரம்‌, இரு 
. கெல்வேலி மாவட்டக்‌ கடற்கரைப்‌ பரதவர்‌ 88% மீன்பீடி. 
- தொழிலிலும்‌ 15% சரக்கேற்றுதல்‌, சரக்குப்‌ பறித்தல்‌, 
சவருக்குப்‌ போதல ஆ௫யெ பிற தொழில்களிலும்‌ ஈடுபட்டுள்‌ 
்‌ சானர்‌. சங்கு, முத்துக்‌ குளித்தல்‌ மீன்பிடி தொழிலில்‌ 
அடங்குவன. வணிகம்‌ உப்பளத்‌ தொழில்‌ இன்ன பிற 
தொழில்களில்‌ அடங்குவன, 
தொளுத்தை 
பெ. சொ., மீன்‌ வகை. கடல பரப்பில்‌, பெருங்‌ கூட்டமாக 
வயிரத்‌ துண்டங்களின்‌ தொகுதிபோல மின்னிப்‌ பரவும்‌. 
இம்‌ மீனைக்‌ காண நேர்ந்தால்‌ கடல்‌ கொந்தளிப்பு, புயல்‌ 
ஆகியன உருவாகப்‌ போகின்றன எனப்‌ பரதவர்‌ ஈம்புவர்‌. 


118 ச்‌. முருகானந்தம்‌ 


தொள்ளாணி 
பெ.சொ., மந்திரவாதி, தாயத்து முதலானவை செய்து 
தருபவர்‌. மீன்பாடு குழைவாக இருப்பின்‌ எச்சமயத்தைச்‌ 
சார்ந்த பரதவராயினும்‌ தொள்ளாளியிடம்‌ சென்று 
தாயத்து பெற்று வந்து சடங்கு செய்வர்‌, காண்க: கண்‌ 
திருஷ்டி 

சுகொாள்ளாயிரம்யபார்‌ 
பெ.சொ.தொ., 101௨ இதா; 900 3௧ற%8; & 1காஜ6 
௨12 %௨7௨0%61186ம்‌ 09 நழுாரகா௦மக ௨11 நஒங்க்க ௦7 
00% 7191ஐ 1700 க 53 0011௦1 (414.) 

(2 ௬௱௨. 
பெ.சொ., தோடை, */தோட' என்பவர்‌ சங்கு குனிப்ப 
வர்களைக்‌ கண்காணிப்பவர்‌, தொழில்‌ நுணுக்கம்‌ அ.திந்த 
வர்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ இருவர்‌ அல்லது மூவர்‌ ஓவ்‌ 
வொரு சங்கு குளி வள்ளத்திலும்‌ இருப்பர்‌. 

ககோரடையனா 
பெஃசொ., *தோட' எனினும்‌ தோடையன்‌ எனினும்‌ 
ஒருவரே. மேற்குறிப்பு காண்க 

காட்டக்‌ ௯௬ணாவா 
பெ.சொ.தொ., மீன்வகை, கணவாய்‌ மீனின்‌ இனம்‌ 

சோணரி ர ம்‌ 
பெ.ஃசொ., கடலூர்தி. சரக்கு ஏற்றிச்‌ செலல வாகானது. 
வங்‌ ரே உர; ௩௦6 

கரணி ச௬ழுவுசுல்‌ ன்‌ 
தொ.பெ.ஃசொ.தொ., கடல்‌ தொழில்‌ முடி௫$்து கரை திரும்‌ 
பியதும்‌ ௮ன்‌ றன்றைக்குப்‌ படிந்த சேறு, மீன்‌ கவுச்சி (மீன்‌ 
வாடை) போகுமாறு கழுவிச்‌ சுத்தம்‌ செய்தல்‌. கட்டு மர 
மானால்‌ அதன்‌ கட்டை அவீழ்த்து ஓவ்வொரு தடியாகச்‌ 
கரைக்குக்‌ கொணர்ந்து சுத்தப்‌ படுத்துவர்‌. 

௲ாணிக்கார லா 
பெ.சொ.,, சம்பானோட்டி (த.மொ.௮.) 

மகாராணி காவுசுல்‌ ப 
தொ. பெ, சொ, தொ., தொழிலுக்குப்‌ புறப்படும்போது 
துண்டு தடி.களில்‌ கயிற்றைக்‌ கட்டி. அதலூடே தோணி 
மரங்களைத்‌ (கன்னாத்‌ தோணி, கட்டுமரம்‌) தாக்கச்‌ 


கலைச்சொல்‌ அகரா 274 


சென்று கரையோரம்‌ வைப்பர்‌, இது தோணி காவுதல்‌ 
எனப்படும்‌. 
காணிக்சூப்‌ பெயர்‌ னவத்தகல்‌ 

தொ.பெ.சொ.தொ., தமது கலத்தை அடையாளம்‌ 
காணுவதற்காகவும்‌ தெய்வத்தின்‌ பெயர்‌ சூட்டப்பட்டிருப்‌ 
பின்‌ அபாயம்‌ கேராது எனும்‌ ஈம்பிக்கைக்காகவும்‌ தோணிக்‌ 
கும்‌ இன்ன பிற கலங்களுக்கும்‌ பெயர்‌ சூட்டுவது வழக்கம்‌. 
கலத்திற்குப்‌ பரதவர்‌ சூட்டும்‌ பெயர்களுள்‌ சல-- 
அந்தோணியார்‌, அல்லா, அன்னம்மாள்‌, ஆரோக்கியமாதா, 
இராயப்பர்‌, இன்னாசியார்‌, சகாயமாதா, சன்பிரேலியஸ்‌ 
சந தலேனாள்‌, சந்தனமாரி, சன்‌ அருளப்பர்‌, சன்சார்லஸ்‌, 
சனயாகப்பர்‌, சந்தா யாத்திரை மாதா, ன்னப்பர்‌, 
சூசையப்பர்‌, ஜார்ஜ்‌, திரேசம்மாள்‌, தோமையார்‌, நாகூர்‌ 
ஆண்டவர்‌, பரலோக மாதா, பழனியாண்டி, பாத்திமா, 
பீட்டர்ஸ்‌, பூண்டி மாதா, முருகன்‌, மைக்கேல்‌ சாலமன்‌, 
லூர்தம்மாள்‌ ஆகியன. ஆபத்துக்‌ காலங்களில்‌ குட்டி 
யாண்டவர்‌, பாவாடைராயன்‌, முன்னோடும்‌ பிள்ளை 
பெயர்களை உச்சரிப்பர்‌, தேவ மாதா போன்ற சமயச்‌ 
சார்பினைப்‌ புலப்படுத்தும்‌ பெயர்‌ சூட்டுதலோடு *வசந்தம்‌' 
“விஸ்வகாத்‌' எனும்‌ தனக்குப்‌ பிடித்தமான அல்லது தன்‌, 
தனது குடும்ப உறுப்பினரின்‌ பெயர்‌ சூட்டுகலும்‌ உண்டு, 
(தினமணி 19-11-1989, பக்‌, 6) 


தோணித்து 
பெ. சொ. அதா.,, தோணிகள்‌ கிறகுமிடம்‌, 119111 


ஆரல்‌ யரர 
பெ.சொ. தொ,, மீன்‌ வகை, ர்க (16 3௨10112௦12) 


இழுந்கை 11ம்‌ 

நகூரார்பார்‌ 
பெ. சொ. தோ,., நகரை. ஒருவகை மீன்‌ (த. மொ:௮.), 
நைக யறம்மயாலடி (14110௭ ஐ௦8௩்‌ 114): இதர 
க்ருத 1 ௧ 1190 ௦611௪0 ற காதர்‌, நகஜ௲ாக 115 
12106 07 ௨ 1180. (914.) 

நாங்கூர்‌ ௬௯ டத 
பெ.சொ. தொ,, இரும்பால ஆக்கப்படாத, கல்‌ கட்டிய 
நங்கூரம்‌, 111110 


க, கட 


114 ச்‌, முருகானந்தம்‌ 


நாவ்கூரத்௲ண்‌்( 
பெ, சொ. தொ., நங்கூரத்தைத்‌ தாங்கியுள்ள இரும்புச்‌ 
சங்கிலி. பகற்‌ . 
ரஙாகூர ஸ0ிதப்பு 
பெ.சொ. தொ. நங்கூரச்‌ சங்கிலியில்‌ பிணைக்கப்‌ 
பட்டுள்ள மிதப்பு, ]4௦0110.ஐ5 
ரங்பகூர 0ம்‌ 
பெ.சொ., கடல்‌ கலத்தை ஆடாமல்‌ அசையாமல்‌ நிலை 
நிறுத்துவதற்காகக்‌ கடலடியைக்‌ கெளவிப்‌ பிடித்திருக்கும்‌ 
இரும்பாலான கொக்கி, 00 
நங்கூரம்‌ பயாய்ச்௬மடம்‌ ப 
பெ.சொ. தொ, நங்கூரத்தை இறக்கியுள்ள இடம்‌, 
&ரு௦0ா௨௭௦ 
நங்கூரவாட.ஸ்‌ 
பெ. சொ. தொ., கங்கூரத்தையும்‌ கலத்தையும்‌ இணைக்‌ 
கும்‌ வடம்‌. 131016 
நளுசு௯்க௯னா 
பெ,சொ. தொ. கான்‌--காலவாய்‌, 89 டி௰ரி : அடர்த்தி 
யுள்ள உப்பு நீரைக்‌ கழித்து ௩ஞ்சுதண்ணீர்பாத்திக்கு 
அனுப்பப்‌ பயன்படும்‌ கால்வாய்‌ 
னு ௬ ண்ணி மாக சீ 
பெ. சொ. தொ,, உப்புத்‌ தயாரிப்பில்‌ இறுதிக்‌ கட்டமசகக்‌ 
கழியும்‌ நீரைத்‌ தேக்கி வைக்கப்‌ பயன்படும்‌ பாத்தி. உப்ப 
ளங்களில்‌ உப்பு விளைவித்த பின்னர்‌ மீதி நீரை இப்படி 
தேக்குவர்‌. உணவுக்குப்‌ பயன்படுத்த முடியாத அளவுக்கு 
பல இரசாயனப்‌ பொருட்கள்‌ இதில கலத்திருக்கும்‌.:.இந்த 
உப்புநீர்‌ ௩ஞ்சு தண்ணீர்‌ எனவும்‌ இது தேங்கியுள்ள இடம்‌ 
நஞ்சு தண்ணீர்ப்‌ பாத்தி எனவும்‌ வழங்கப்படும்‌. . இந்த 
நீரின்‌ அடியில்‌ உண்டாகும்‌ உப்பு, தோல்‌ பதனிடும்‌ உப்பா 
கவும்‌ தென்னை போன்ற மரங்களுக்கு அடியிலிடும்‌ உர 
உப்பாகவும்‌ பயன்படுகிறது, 
௲னண்சணாய்க்கால்‌ 
பெ. சொ. தொ., கஞ்சுக்கான்‌ 
௬௫௯௨ல்‌ 
பெ. சொ. தொ., ஆழ்கடல்‌ 


கலைச்சொல்‌ அக்ராதி 272 


௬௫ரூடா முக்துயார்‌ 
-பெ.சொ. தொ,, நம்ம யங்க ிரியந்ந்ம மிதா: ]11[தமம-- 


114016; கற ககா 106 ாார்ம்‌6 ௦7115 கா] 8 
(4.8) 


௬(௫௯க௯ட்டி 
பெ. சொ. தொ,, வள்ளத்தின்‌ நடுவில்‌ உள்ள உள்ளுறுப்பு 


௬௫௯(2௯ஈ௦ல்‌ 
பெ.சொ., கட்டுமரத்தின்‌ அடிப்பகுதியிலிருந்து குத்தித்‌ 
தாங்கும்‌ கோல்‌ 

ந௫வஷூய லை பிடிகுசுபார்‌ 
பெ.சொ.தொ,, 14க0யம 00௨181 1101711௧ 11௧; 116மமரம- 
லெஙக1; க1த71--1711) நிகரா ர்லல்றா ச ராறு 116 
ற்கோ1ுஐ ௦7 ௨ ற௦௧% ௦7 16 7/௩ 015௩௦ (6..13.) 


௬௫வுஸ்‌ மரம்‌ தன 
பெ.சொ. தொ,, கட்டு மரத்தின்‌ நடுமரம்‌ 


௬ண்ட௫“ 


பெ. சொ,, கடல்‌ ஈண்டு, ரேம 
நண்‌ (௫௯ 
பெ.சொ, தொ. தரமற்றது என முதலாளரால்‌ கழிக்கப்‌ 
படும்‌ சங்கு 
நனீ(௫௯ சூனா ஸி 
பெ. சொ, தொ,, ஈண்டு பிடிக்கும்‌ பொறி. ரோகு ௦086 


நண ௫க்கூ (௫ 

... பெ.சொ.தொ,, நண்டைப்‌ பிடித்துப்போட பயன்படும்‌ 
குடுவை போன்ற கருவி, க 0௩% 

ணட கட்டட 
பெ.சொ.தொ. கடலோரங்களில்‌ உள்ள ஈண்டுகளைப்‌ 
பிடிக்கப்‌ பயன்படும்‌ கருவி, நீண்ட கயிற்றில்‌ சிறு மீன்‌ 
களையும்‌ இறந்த தவளைகளையும்‌ கட்டி அ௮க்கயிற்றைக்‌ 
கடலில்‌ போடுவர்‌. பரதவச்‌ சிறுவர்கள்‌ பயிற்சிக்‌ 
காகவும்‌ இது பயன்படுதல்‌ உண்டு, இந்த நண்டுக்‌ 
கட்டையைப்‌ போடப்‌ போகிழவர்‌ தனியே நீந்தியும்‌ தனிக்‌ 
கட்டைகளைத்‌ துணைக்குக்‌ கொண்டு நீந்தியும்‌ கடலின்‌ 
உட்பகுதியில்‌ அலை இல்லாத இடத்தில்‌ போடுவர்‌. இதைப்‌ 
போட்ட சிறிது நேரத்தில்‌ மீண்டும்‌ வட்ட வடிவமான 


1106 


ச்‌. முருகானந்தம்‌ 


வாயோடு கூடிய பை போன்றிருக்கும்‌ ..கச்சாவலைமழை 
எடுத்துச்‌ சென்று நீந்தக்கொண்டே கயிற்றை மெல்லப்‌ 
பற்றி கயிற்றில்‌ கட்டப்பட்ட இரைகளைத்‌ தின்று கொண்‌ 
டிருக்கும்‌ கண்டுகளைக்‌ கச்சாவலை.பில்‌ ஏந்திக்‌ கொள்வர்‌. 
தரண்டிலில்‌ இரை தர்ம்‌.துவிட்டால்‌ வேறு இரை. கட்டுவர்‌. 
பரதவச்‌ றுவர்க்குக்‌ கடல்‌ நுணுக்கம்‌, வெள்ளம்‌ பற்றிய 
அறிவு, நீச்சல்‌ பயிற்சி ஆகியன இதன்‌ மூலம்‌ கிடைக்கின்‌ 
றன, 


நண்‌ ௫ப்‌ பரி 


பெ. சொ, தொ,, ஈண்டுக்‌ கூடு, ரோகு ற௦௩ 


ணா ௫வல 


பெ. சொ. தொ., வலைவகை; வலையின்‌ நிறம்‌ வெண்மை; 
வலைக்கண்‌ அரை அங்குல அ௮ளவினது. அகலம்‌ 6 அடி) 
நீளம்‌ 80 அடி; பல துண்டு வலைகள்‌ இணைந்தது ஒரு 
நண்டு வலை. ஒரு கட்டு மரத்தில்‌ சென்று தொழில்‌. செயய 
10 துண்டு வலைகள்‌ போதுமானவை. இவ்வலையைக்‌ 
கொண்டு தொழில்‌ செய்ய இரு பரதவர்‌ போதும்‌. இவ 
வலையில்‌ மிகுதியும்‌ பிடிபடுவது பொருவா எனும்‌ மீனா 
கும்‌. “மேங்கா'வில்‌ மிதப்புகளும்‌ “கீங்கா”வில்‌ கற்களும்‌ 
வழக்கம்போல்‌ கட்டப்பட்டிருக்கும்‌. அம்பது கட்‌())டை 
வ(டைல, அறுவது கட்(டை வ(ை)9ை என மிதப்புக்‌ 
கட்டைகளின்‌ எண்ணிக்கையை வைத்து வலையின்‌ 
பெருமை, சிறுமையைக்‌ கூறுவர்‌. 


நரஸ்பு 


பெ. சொ., கனமான உறுதியான செயற்கை இமை; மீன்‌ 
பிடிக்கப்‌ பயன்படுவது; '100ஆம்‌ நெம்பர்‌, 20ஆம்‌. நெம்பர்‌ 
என நரம்பு வகைகளுக்குப்‌ பரதவர்‌ வைத்திருக்கும்‌ பெயர்‌ 
கள்‌. 


ல்ல கண்ணி தீவு 


இராமகாதபுரத்திலிருந்து 40 கி, மீ, தொலைவிலும்‌ வாலி 
கோக்கத்திலிருந்து ஒரு மணி நேரப்‌ பயண தூரத்திலும்‌ 
நல்ல தண்ணித்தீவு உள்ளது; 100 ஹெக்டேர்‌ பரப்பளவு 
உள்ளது; மீனவர்கள்‌ தொழிலினூடே ஓய்வெடுக்கப்‌ பயன்‌ 
படும்‌ இடமாக இத்தீவு அமைந்துள்ளது. இது ஒரு காலத்‌ 
தில்‌ இராமநாதபுரம்‌ அரசருக்கு உரிமைப்‌ பட்டதாக 
இருந்தது. சில தசாப்தங்களுக்கு முன்னர்‌, மகமதிய வணிகர்‌ 


கலைச்சொல்‌ அகராதி ' 417 


ஒருவருக்கு வி.றகப்பட்டுவிட்டது. இங்கே ஒரு. முனியசாமி 
கோயில்‌ உள்ளது. கடல்‌ கொந்தளிப்பில்‌ அகப்பட்டுக்‌ 
கொண்டு பிரார்த்தித்துத்‌ தப்பிப்‌ பிழைத்த மீனவர்‌ 
நேர்ச்சைக்‌ கடனாகக்‌ கட்டியது இக்கோயில்‌ என்பர்‌. பக்கத்‌ 
தில்‌ உள்ள ஆலமரத்தில்‌ கேர்ச்சைக்‌ கடனாக பல மணி 
கள்‌ கட்டப்பட்டுள்ளன. இத்‌்தவைச்‌ சுற்றிலும்‌ பவளப்‌ 
பாறைகள்‌ உள்ளன. இத்தீவில்‌ குடிக்க நல்ல தண்ணீர்‌ 
உள்ளது. (71௦ 11100, 3மரர்கர, ஜெக 21, 1984, 
£, 72) 

- நஸ்ல கண்ணரி தீவு யார்‌ 

பெ.சொ. தொ.,, 11௧11 நகம்‌ ரம மிகா; 112118 
1 நர்‌ -7ர ற்‌ நதர: ௩௧11௧ ர்ங்கறறர்‌ ம 18 க 181௧0 
1 149௦ 2கரர்றகேகரர்‌ ௦ரீ நகர கர்‌ 676 ௫0611 ரா] 
881௦7 18 ௦41௨16 7010) 8௨11௦௭ ௭6118 (3.14) 


ரஸ்ஸ ௬ணரிசமய்‌ 
பெ. சொ, தொ,, மீன்‌ படுவதற்குறரிய தகுந்த நேரம்‌: 


நவரை 


பெ, சொ,, மீன்வகை (௮. 9.) 


று ஃசூகொத்கா (0) கொத்துதல்‌ 
தொ, பெ, சொ. தொ., சண்டு அரிதலுக்கு வசதியாக 
உப்பளப்‌ பாத்தியை மண்வெட்டியால்‌ சிறுசிறு கொத்தாயக்‌ 
கோத்துதல்‌ 

நா க்ணாம்‌ ' 
பெ. சொ., சங்கின்‌ கண்‌ 


நாக்சூ 
பெ. சொ., மீன்வகை. மனிதனுக்கு உள்ளது போல்‌ நாக்கு 


உள்ள மீன்‌ (௮. ௪. ). ரகம்‌ ௦ர்ருந்க118, 13௨௦001128 
விமா கருயிகமக, நாகம்மா கு 


காட்டார்‌ 


பெ. சொ, பரதவருள்‌ ஒரு பிரிவினர்‌ 


தாட்டுப்‌ யாடரூ 
்‌. பெ,.சொ.தொ. மரபு வழிப்பட்ட, பழமையான கடல்‌ 


கலம்‌. மேற்ரு ரகர 


நாட்௫மரம்‌ 
'பெ. சொ. தொ.,, மரபு வழிபட்ட மரக்கலம்‌, 1101260009 


07814 


110 ச. முருகானந்தம்‌ 


நமர்‌ யானி னி 
பெ, சொ., மீன்‌ வகை. ]ற110ற௦]108 1௦0௨01 


நாயஹப்யாணரை 
பெ. சொ. மீன்‌ வகை, 0௧1௨ 1601401618 


நாயரஈட்சை 
பெ.சொ., ஞாயிற்றுக்கிழமை. பரதவர்க்கு ஞாயிற்றுக்‌ 
இழமை இரு வழிகளில்‌ முக்கியத்துவமுடையது. 1, வார 
விடுமுறை காள்‌; 8. பெரும்பாலோர்‌ ரோமன்‌ கத்தோலிக்க 
ராதலால்‌ குடும்பத்தோடு தேவாலயங்களுக்குச்‌ சென்று 
வழிபாடு செய்யும்‌ காள்‌, *மெனக்க நாள்‌' என்றும்‌ கூறு 
வர்‌. 

நஈயீச்ச௭ற௱ 
பெ. சொ, தொ., சுறா மீன்வகை. சுறா இனத்தில மிகச்‌ 
சிறியது. 4 ௮டி ரீளம்‌ வரை வளர்வது. 


ஐர்ய்யொட்டு 
பெ. சொ தொ., மீன்‌ எடுக்கப்‌ படன்படுத்தப்படும்‌ பெட்டி 


நிலவர பதீக்ல்‌ 
தொ. பப.சொ.தொ., நிலவு கடற்பரப்பிலிருந்து வெளி 
யில்‌ இளெம்புதல்‌. முழு நிலவும்‌ கடற்‌ பரப்பை ஓட்டி ஙிழ்‌ 
கும்‌ சமயம்‌ நிலவு கடல்மேல்‌ பதிந்தது போலத்‌ தோற்ற 
மளிக்கும்‌. “நிலவு பதியற கேரமாச்சு' என்பர்‌ பரதவர்‌. 
இது நேரம்‌ குறிக்கும்‌ தொடர்‌. 

ந௱ வா யீ 
பெ. சொ,., கடல்‌ கலம்‌, "168961 


ந௱ளரி 
பெ. சொ., வள்ளத்தின்‌ உள்ளுறுப்பு 

இிணனைவல்‌ 
பெ. சொ. தொ.,, வலை வகை, 60 

நீரோட்டம்‌ 
பெ. சொ., கடல நீரிடையில கிழக்கிலிருந்து மேற்காகவும்‌ 
வடக்கிலிருந்து தெற்காகவும்‌ தனி ஆறுபோல்‌ வேகத்துடன்‌ 
ஓடும்‌ நீரோட்டம்‌. போற; ரக, (பார்க்க; கடலைக்‌ 
கலக்கும்‌ நீரோட்டங்கள்‌, தினமணி சுடர்‌, அறிவியல்‌ 
இணைப்பு, சனிக்கிழமை, நவம்பர்‌ 12, 14988, பக்‌, 4, 8) 


கலைச்சொல்‌ அகராதி 119 


இர்௬௯௪(9 

பெ. சொ. தொ., தளதளப்பான சேறு. 0416 
நீரஆகஸ்‌ 

தொ. பெ. ஆழ்கடலுக்கு மீன்‌ பிடிக்கச்‌ செல்லுதல்‌ 
இரா பீ 

ப. சொ. தொ., கடல்வாழ்‌ உயிரினம்‌, 01 
இீரய்யாஈசி 

பெ. சொ. தொ,, கடல்‌ தாவரம்‌ 
நீரீய்பா (9 

பெ. சொ.தொ., நீர்க்குறைவு (5. மொ. ௮.) 
நர்ஸா( 

பெ. சொ., கடல்‌ நீரோட்டம்‌ 
ந்லங்கல்லுபாரீ 


பெ. சொ. தொ., நீலம்‌ கல்‌ பார்‌. 1111-1116: 188110 
40116) 131116 8௩௦௩௦ நகு (0.1) 


நூரகுல்லு 
பெ. சொ. தொ., நுரைகல்‌. கடலீல்‌ கடைக்கும்‌ சுண்ணாம்‌ 


புக்கல்‌. நுரை போன்ற அமைப்புடையது, பவளச்‌ 
சுண்ணாம்புக்கல்‌, சுழி எனும்‌ பெயர்‌ களும்‌ உண்டு. 

நூ மழையப்பலானளரி 
பெ,சொ. தொ., பரதவருள்‌ ஒரு பிரிவினர்‌ 

நாங்கு ட உ ௬ 
பெ. சொ., கடல்வாழ்‌ உயிரினம்‌) கண்டு இனம்‌, பார்ப்ப 
தற்கு “இறால்‌ போலத்‌ தோற்றமளிக்கும்‌. *இறால்‌” 
மிகுந்த விலை விற்பதனால்‌ *நூங்கு' இதனுடன்‌ கலப்படம்‌ 
செய்யப்படுவதாகச்‌ சொல்கின்றனர்‌. ஓரு சிலரே பேராசை 
காரணமாகச்‌ செய்வதாகக்‌ கூ௰ப்படுகிற.து, 

ரா ௬ * * ஐ 

பெ. சொ., வலை பின்னுவதற்கு உதவும்‌ மூலப்பொருள்‌. 

பருத்தி நூல்‌ அல்லது நைலான்‌ நூல்‌, 11106 

ரூரல்‌ ஏணி ர 
பெ. சொ. தொ.,, நூலால்‌ ஆகிய ஏணி 

நால்‌ ஷருக்கி ்‌ ்‌ ்‌ 
பெ,சொ.தொ. நூலை முறுக்கி உறுதிப்‌ படுத்துவதற்‌ 
குரிய கருவி 


120 ௪. முருகானந்தம்‌ 


கெளு௭௯ரிச்சான்யார்‌ 
பெ, சொ. தொ., 18ஊர்மார்நேக நிதா; 6000 10 110110 2 
ஹு: 11௧117 “நகர்‌ மஙகாா௦னளா'. 1 ரர்யார்ேலாப 
21ஞ/ம-- கம; 19ம்ஸ்க-- ரகர ௦ ற௦8ிள (9. 14.) 


நெடுமான்‌ கெளிறு 
பெ, சொ. தொ. மீன்வகை, ,&றர்முத 08௮0101571 

இதெட்‌டி 
பெ. சொ., மீனின்‌ வயிற்றுக்குள்‌ இருக்கும்‌ காற்றுப்பை 
பாளை” எனும்‌ மறுபெயரும்‌ இதற்கு உண்டு. 


நெத்தின்‌ ல 
பெ, சொ., நெற்றிலி,. மீன்வகை. 1ய)ஜாக(118 11101006 
(7௦ 0௧11) 


செத்‌ வலை 
பெ. சொ. தொ., வலைவகை. கெத்திலி (கெழற்றிலி) மீன்‌ 
இவ்வலையில மிகுதியும்‌ பிடிபடும்‌. வலைக்கண சிறிய 
அளவின து. வலையின்‌ அகலம்‌ 5 அடி 


இயாச்சீஸா 
பெ.சொ.தொ. சீலா மீன்வகை, சுவையும்‌ விலையும்‌ 


மிகுந்தது 


௬௬௬ 
பெ. சொ., வள்ளத்தின்‌ உள்ளுறுப்பு 


நரம்‌ வெள்ளை வைத்தல்‌ 
பெ.சொ.தொ.,, மானம்‌ &ழ்மாறு வாங்குதல்‌) இருளகன்ற 
வெளிச்சம்‌ புலப்படும்‌ அதிகாலைப்‌ பொழுது 


ரர்‌ ௬௯௪ சாங்கா கத 
பெ. சொ. தெ.., கேர்‌ தென்திசையிலிருந்து வடதிசை 
நோக்கி வீசும்‌ கடற்‌ காற்று 


நர கொண்ட காத்து 
பெ. சொ. தொ., கேர்கிழக்குத்‌ திசையிலிருந்து மேற்குத்‌ 
இசை மோக வீசும்‌ கடற்காற்று 

ரேர்‌ க கோரனணட ௫ காத்து 
பெ.சொ. தொ., கேர்மேற்குத்‌ இசையிலிருந்து கிழக்குத்‌ 
திசை நோக்கி வீசும்‌ கடற்காற்று 


கலைச்சொல்‌ அகராதி 121 


ர்‌ மாட்டன்‌ 
பெ.தொ., காற்று பலமாக அடிக்கும்போது வாயுவை 
பாட்டன்‌ முறை கொண்டழைத்துப்‌ பரதவர்‌ கூவுவர்‌. கடல்‌ 
ரீரை அள்ளிப்‌ பாய்மேல்‌ தெளித்து வணங்குவர்‌, காண்க 
ஆறுனபாட்டன்‌ 

கோர வாணடக்‌ காத்து 
பெ.சொ. தொ., கேர்‌ வடதிசையிலிருந்து தென்திசை 
நோக்கி வீசும்‌ கடற்காற்று 

ணநஸலான்‌ வணல 
பெ. சொ. தொ., ரைலான்‌--ஆங்கிலச்‌ சொல்‌. செயற்கை 
இழையால்‌ ஆக்கப்பட்ட வலை. வலைவகை. 11971௦ *௨௱௱ 


டாசூறுனணா 
பெ. சொ., 'பெளர்ணமி' எனும்‌ சொல்லின்‌ பேச்சு வழக்கு, 
கடல்‌ தொழிலில்‌ இந்நாள்‌ குறிப்பிடத்‌ தகுந்த.து. 

ட *ச்சினலவ ஆடித்குல்‌ 
தொ.பெ. சொ. தொ., நீர்வாட்டம்‌, மீனபாட்டுப்‌ பருவம்‌ 
முதலானவை சரியாக இருந்தும்‌ தொடர்ச்சியாகச்‌ சில 
நாட்கள்‌ மீன்‌ சரியாகக்‌ இடைக்கவில்லையென்றால்‌ 
வலைக்குச்‌ சடங்கு செய்வார்கள்‌. எருக்கன்‌ இலை, பிக, 
இளாத்தி ஆகியவற்றைக்‌ கொத்தாகக கொண்டு வந்து அவற்‌ 
றால்‌ வலைகளையும்‌ வள்ளத்தையும்‌ அடிப்பார்கள்‌ 
இதற்குப்‌ பச்சிலையடித்தல்‌ என்பது பெயர்‌, 

ரஞ்சன்‌ 
பெ. சொ., மீன்வகை, ]காம8 போ80ற011க, தாமா 


இஷா ௨௨ 


யாடசூ 
பெ. சொ., கடலூர்தி. 130௦௧ 


படசூஃ்‌ ௬ண திறத்தல்‌ 
'தொ.பெ. சொ.தொ. வள்ளம்‌ அல்லது படகை நாள்‌ 
செய்து கடலில்‌ தள்ளுவதற்கு கொஞ்சகேரம்‌ முன்பு, 
அந்தப்‌ படகைக்‌ கட்டிய ஆசாரியைக்‌ கூட்டி வந்து உளியி 
னால்‌ படகின்‌ இருபக்கங்களிலும்‌ கண்‌” போன்று 
அமைப்பை வெட்டுவிக்கின்‌ றனர்‌. இப்படிக்‌ கண்‌ வெட்டு 
வித்தால்‌ படகு விபத்துக்களில்‌ சிக்காமல்‌ இருக்கும்‌ என 
ஈம்புகின்‌ றனர்‌. மனிதனுக்குக்‌ கண்‌ அவசியமாக இருப்‌. 
பதைப்‌ போலப்‌ பட்குக்கும்‌ கண்‌ அவசியம்‌ என்பர்‌, படகுக்‌ 


122 ச. முருகானந்தம்‌ 


குக்கண்‌ திறக்கும்‌ நாளில்‌ (கொழுக்கட்டை: மூதலான 
வற்றைச்‌ செய்து படைப்பர்‌. படகு கட்டிய ஆசாரிக்குப்‌ 
பு.துவேட்டி, துண்டு ஆகயென எடுத்துக்‌ கொடுப்பர்‌. 
படரசூ திருப்பால்‌ 
தொ. பெ. சொ தொ, பெரிய வலை வைப்பதற்கு” 
(கடலில்‌ இளக்குவதற்கு) முன்னர்‌ படகை நேர்‌ கிழக்குத்‌ 
.. இசையில்‌ திருப்புதல்‌ 
யபடரசூக்‌ து௫ப்பு ்‌ - 
பெ. சொ. தொ.., படகு நீரில்‌ முன்னோக்கச்‌ செலவதற்கு 
வாய்ப்பாக நீரைப்‌ பின்னோக்கித்‌ தள்ள உதவும்‌ தட்டை 
யான ஓரு மரச்சட்டம்‌. 08, 90பி] 
உட சூஸ்‌ செயீகுல்‌ 
தொ. பெ. சொ. தொடர்‌. பரதவர்கள்‌ புதிதாகச்‌ செய்த 
தங்களின்‌ தோணிகளை முதன்முதலா 5க்‌ கடலில்‌ இறக்‌ 
குவதற்குச்‌ செய்யும்‌ சடங்கு, நாள்‌ செய்தல்‌” எனப்படும்‌. 
நாள்‌, நட்சத்திரம்‌ முதலியவற்றை நல்ல ஜோசியரீடம்‌ 
பார்த்துக்‌ குறிப்பிட்ட நாளில்‌ கடலில்‌ இறக்குவதென 
முடிவு செய்து நாள்‌ குறிப்பர்‌, அந்தக்‌ குறிப்பிட்ட நாளில்‌ 
புனித மரியன்னை கோவிலுக்குச்‌ சென்று அன்பளிப்பு 
களை வழங்கித்‌ தங்களுக்காகப்‌ பாதிரியாரிடம்‌ வழிபாடு 
நடத்தச்‌ சொல்வார்கள்‌. அன்றைக்கே நெருங்கிய உறவி 
னர்கள்‌, நண்பர்கள்‌ எல்லோருக்கும்‌ தெரிவித்‌ து படகு 
இருக்கும்‌ இடத்திற்குச்‌ சென்று பொங்கல்‌ வைத்து கடலை, 
சுண்டல்‌ ஆகியன வைத்துப்‌ படைப்பர்‌, பின்னர்‌ பரதவர்‌ 
பலர்‌ சேர்ந்து தோணியைக்‌ கடலுக்குள்‌ தள்ளிவிடுவர்‌. 
இச்சடங்கன்போது பன்னீர்‌ பாட்டில்‌ உடைத்து காள்‌ 
செய்வர்‌. உயிர்ப்பலிப்‌ பழக்கம்‌ இருத்துவ தொடர்பால்‌ 
பன்னீர்‌ பாட்டில்‌ உடைப்பதாக மாறிவிட்டது. இச்‌ 
சடங்கைக்‌ கூர்ந்து கோக்கனொல்‌ இரு சமயக்‌ கலப்பையும்‌ 
கவனிக்கலாம்‌. பொங்கல்‌ இடுவது இந்து சமய வழக்கம்‌, 
பன்னீர்‌ பாட்டில்‌ உடைப்பது கிருத்துவ சமய வழக்கம்‌, 
பட சூ வனவிக்கிறுவா 
வி, ௮. பெ. சொ. தொ., படகு இயங்கத்‌ துடுப்புப்‌ போடு 
இறவர்‌. 50012 
யாயடிகா 
பெ, சொ., வீச்சு வுலையின்‌ ஓர்‌ உறுப்பு 


கலைச்சொல்‌ அகரா இ 128 


பாடய்‌ பறுய்யடல்‌ 
தொ. பெ. சொ. தொ., கலங்கள்‌ கடல்‌ ௮லைகளைத்‌ 
தாண்டிச்‌ செல்லுதல்‌, கொந்தளிக்கும்‌ கடலோரப்‌ 
பகுதியைச்‌ தாண்டி ஓரே நேரத்தில்‌ தாவுகள்‌ தள்ள, 
துடுப்புகள்‌ வலிக்க, கோல்கள்‌ குத்தித்‌ தாங்க கலம்‌ பயணம்‌ 
பு.௰ப்படல்‌. 

யாடிவணல 
பெ. சொ. வலைவகை. 

ப (சூழி 
பெ. சொ. தொ., கடற்பரப்பின்‌ &ழ்‌ இருக்கும்‌ பேராழம்‌, 
385 

ய௫௬௯யமரைக்காள்‌ துண்‌ (பார்‌ 
பெ.சொ.தொ., 15 க! க௱% 01056 1௦0 116 
குக ரகா மதா... 11ம்‌ ராரா தத்‌ 1. 6, 
99511; ஈுகா1]128ற-றகாக118௨ (4.11, 


பா௫௬௭௬ மனரக்கானலா யார்‌ 
பெ. சொ. தொ,, மக ஈற்ால0 ]ிர்கார்ககற. (க நிரமக). . 


10௨) 728 10070 131 (06௧௦4). கம்ம ம--]ரர்றஐ 
0௦௭. நரீகர112கற ௦ ]ரிகார்‌கா-- தறற 06ம்‌ 1௦ நிசியு்கற- 
11710௨ வராக 1 ஐ 161௦ ௦ரீ கடற்௦ற௦௦71௦ 081௦ஈ6ம்‌ 
றந 41% 1௦1112௦686 1௦ றா௦1றர்‌ ]சிமற்கறற கக்க 
(4.்‌.) 

டா௫பயா ௯௬ ளாம்‌ 
பெ. சொ. தொ., கடற்பரப்பின்‌ £ழ்‌ 800 பாகத்தைக்‌ காட்‌ 
டிலும்‌ ஆழமான பகுதி. 1 பாகம்‌ -- 6! அழு. 9800 பாகம்‌- 
1875 அடி, படு பாதாளம்‌--ஏறக்குமைய 2000 அடிக்கு 
மேல்‌ உள்ள ஆழமான பகுதி, 

பாட... ௬௯௱ரளன்‌ 
பெ. செ. கோலாமீனின்‌ மறுபெயர்‌; குழமூகக்குறி, 
காண்க- - கோலா 

உட்‌ ட ரீச்‌. னீ 
பெ. சொ. தொ., ஜாதித்‌ தலைவன்‌. பரதவர்‌ சமுதாயத்தில்‌ 
இவர்கள்‌ ஊர்த்‌ தலைவர்கள்‌ போன்றவர்கள்‌. முன்னாளில்‌ 
இவர்கள்‌ முழு அதிகாரம்‌ பெற்றிருந்தனர்‌. இவர்களுக்கு 
அச்சமூகம்‌ முழுவதும்‌ பயந்து கட்டுப்படும்‌, 


124 ச. முருகானந்தம்‌ 


பட்டண 
பெ. சொ., தோணி செய்யப்படும்‌ இடம்‌) செய்தபின்‌ 
கடலில்‌ இறக்குவதற்கு முன்‌ நிறுத்தி வைக்கும்‌ இடம்‌, 
ட்டன ௬ட்டாண்‌ 
பெ, சொ., மீன்‌ பெயர்‌, 


நட்‌.ஸூ3 | 
பெ. சொ.., சங்கு வகை. இராமகாதபுரம்‌ மாவட்டக்‌ கடற்‌ 
கரைப்‌ பகுதிகளில்‌ கிடைப்பது. பலகறை எனும்‌ சங்கு 
வகை (த. மொ.௮.) ப 

யட்டி3 
பெ. சொ., தோணியின்‌ குறுக்கே உட்காரப்‌ .பயன்படும்‌ 
பலகை 

யாட்‌ டூ 
பெ. சொ. தொ., வலைவகை, 10 றகர்‌ 


யட்டூனாஷரீ 
பெ. சொ., பட்டினம்‌--கடற்கரையில்‌ அமைந்த ரகரம்‌. 
கடற்கரையிலிருந்து கொண்டு கடல்‌ தொழில்‌ செய்யும்‌ 
நெய்தல்‌ நில மக்கள்‌. கரையில்‌ வூிப்பவர்‌ (பட்டினவர-- 
ஹாம்‌! இர்மு34௦5--]ர்‌. நரர்றந்ரலகக கிறு கஜல) 


பட்டினவள்‌ 
பெ. சொ., பரதவருள்‌ ஒரு பிரிவினர்‌. கெய்தல்‌ நீல மக்கள்‌ 
பரவர்‌ (ம.த.பே.) ்‌ 


பணரிஞீசிட்‌௫ப்‌ புது 
தொ. பெ. சொ. தொ., மீன்கள்‌ கடல்‌ நீரின்‌ 8ழ்‌ மட்டத்தி 
லிருந்து கொண்டு வலைவீசும்‌ போது அகப்படுதல்‌ 
யணடஈரி 
பெ. சொ,, மீன்வ்கை 


பளரணாடிக்கூல்‌ 
தொ.பெ.சொ., வலையின்‌ குறிப்பிட்ட பகுதியைத்‌ 
தட்டிக்‌ காயப்‌ போடுதல்‌; அடிமை வேலை செய்தல்‌ 
உாண்ணரி கசூச்‌ ௭ ௯னரி 
பெ. சொ., கடற்கரையோர உப்பங்கழிகளில்‌ வளர்கன்‌ ற. 
தாவரம்‌); ஒருவகை மரம்‌. இம்மரம்‌ அடுப்பெரிக்க விறகாக 
வும்‌, வீடு கட்ட மரமாகவும்‌ பயன்படுகிறது, 


கலைச்சொல்‌ அகராதி 728 


பண்ணரறரை(யபோட்‌்ட௫டுக்‌ காவுசுல்‌ 
தொ. பெ. சொ.தொ., கடல்‌ தொழிலுக்குப்‌ புறப்படுஞ்‌ 
சமயம்‌ தனித்தனியாக இருக்கும்‌ கட்டுமரங்களைக்‌ கரை 
யோரம்‌ துரக்கிச்‌ சென்று அணைத்துக்‌ கட்டவேண்டும்‌. 
மரம்‌ பஞவாக இருப்பதால்‌ இருவர்‌ இருவராகத்‌ தோளில்‌ 
போட்டுத்‌ தூக்கிச்‌ செல்வர்‌. இப்படித்‌ தூக்கச்‌ செல்வதை 
“பண்ணு போட்டுக்‌ காவுதல்‌' என்பர்‌. 'மரங்காவுதல்‌” 
என்றும்‌ சொல்வர்‌. 

ப்ண்ணாயபலனா 
பெ.சொ., உப்பளத்தில்‌ தொழில்‌ புரிபவர்‌ 

பதக்௲ரனாயார்‌ 
பெ.சொ.தொ. பத்து அரை அன்‌ பார்‌, பத தரையன....- 
பத்தரன்‌. 101( (௨01௦10) கபி; [கர ர்ராட்‌ கடவ! 
((0,11,) 


பாத்தார்‌ 
பெ. சொ., வள்ளத்தின்‌ உள்ளுறுப்பு 


பயாகச்துூகளட 
பெ. சொ., வலை வகை 

பாத்துூகூட்டலஸ்‌ 
தொ. பெ, தொ., வலையை ௮ளவு பார்த்துச்‌ சீர்‌ செய்து 
கட்டுதல்‌ 

பாத சூ வாளர்‌ . 
பெ. சொ,, பறறுவாரி, முதலாளியர்‌ சங்குகுளித்‌ தொழி 
லாளர்க்குத்‌ தொழில்‌ சீசன்‌ இல்லாத சமயங்களில்‌ மூன்‌ 
பணமாகக்‌ கொடுக்கும்‌ கடன்‌ தொகை, 

யாந்சூபபாப்‌ பாட. ரூ 7 
பெ, சொ. தொ., பட்குவலை, அகலம்‌ குறைந்த நீரும்‌ 
மிகுந்த அலங்காரமான படகு. $ம6க11]1760 ௦௧ம்‌; ஞு 

பரற்தூகட்ட லஸ்‌ 
பெ. சொ.தொ., கடல அலைகளின்‌ மீது மிகவும்‌ ௮ரிதாகப்‌ 
பாம்புகள்‌ ஆணும்‌ பெண்ணுமாக இணைந்து பந்துபோலத்‌ 
இரண்டு நீர்மேல்‌ மிதத்தல்‌ 

பயாரண்டா மணல்‌ 
பெ. சொ. தொ., வலைவகை, *பரண்டா' எனும்‌ மீன்‌ 
பிடிக்கப்‌ பயன்படும்‌ வலை 


126 ச்‌. முருகானந்தம்‌ 


பார குர 
பெ.சொ., கெய்தல்‌ நில மக்கள்‌ (௧. த.௮.), (௮. சி: 
வணிகா, கடலோடிகள்‌ (அரும்பதவுரை) 


பாஏ சர்‌ . ்‌ 
பெ.சொ., நெய்தல்‌ நில மக்கள்‌, நுளையர்‌ (௧.5.௮. 


௮.௫.) 


பரமந்தாடி 
பெ. சொ., சங்கு குளிக்கும்‌ குளியர்களுக்குச்‌ சங்கு படிந்து 
கிடக்கும்‌ சங்குப்‌ படுகைகளைக்‌ காட்டிக்‌ கொடுப்பவர்‌. 
பரவர்‌ 


பெ. சொ., ஒரு ஜாதியார்‌, வலைஞர்‌ (௧.த.௮.). பரவர்‌-- 
வேள்விக்குடிச்‌ செப்பேட்டுச்‌ சொல்லாட்சி, 


பரி 
பெ. சொ., மீன்‌ பிடிக்கும்‌ கருவி. ஈர்க்கு, கோரை, பிரம்பு 
போன்றவற்றால்‌ ஆக்கப்பட்டது. வாய்‌ அகன்றும்‌ அடி 
மூடப்‌ பட்டும்‌ தாரிபோன்ற அமைப்பில்‌ இருப்பது. 
பரிசல்‌ 
பெ.சொ. ஆளேற்றிச்‌ செல்லும்‌ தட்டைப்‌ படகு; 
(௦1௨016; "7 
மா ரய ரி 
பெ. சொ. தொ,, பெரிய உப்பு 
புயலை 
பெ. சொ. படகில்‌ பாயுடன்‌ பிணைக்கப்பட்ட  சம்பி, 
கப்பல்‌ பாய்‌, கட்டு மரம்‌ (த.மொ.௮.) 
பருமை ன்‌ 
பெ..சோ.ட பாய்மேல்‌ கட்டப்படும்‌ மூங்கில்‌ தடி. 
மருவா 


பெ. சொ, தொ, வலைவகை 


மருவாட்டிஸ்‌ வருல்‌ 

கொ.பெ.சொ.தொ.,, மீன்‌ :பொச பொச' வென்று 
கடலின்‌ மேல்‌ வெளி வருதல்‌ 
பருவாலீா 

பெ. சொ., தோணியின்‌ உட்கருளி 


கலைச்சொல்‌ அகராதி 727 


உரி. 

பெ. சொ., மீன்‌ பெயர்‌. கோலா மீனை உணவாக உட்‌ 
கொள்ளும்‌ இயல்பின. *தடிகாரன்‌' என்பது இதனைச்‌ 
சுட்டும்‌ குழூ௨க்குறி. கோலா மீனுக்குப்‌ பின்னாலேயே 
சுற்றும்‌. காண்க-- தழிகாரன்‌ 

யாரவகாாச சூலம்‌ 
பெ. சொ. தொ., பரதவர்‌ பொதுப்‌ பெயர்‌ 


ய்லகனந 
பெ. சொ, சங்குவகை 


பவ்வனாஈக்கு 
பெ.சொ., பலவை நாக்கு (பலகை நாக்கு?) துடுப்பு 
அல்லது தண்டு 

யாவாச்‌ ௬றுா௱ 
பெ.சொ., சுறாவகை. மிகவும்‌ கொடியது. இதற்குப்‌ 
பாயும்‌ உடல்‌ வாகு மிகுதி. கலத்தின்‌ ௮ருகில்‌ இது தென்‌ 
பட்டாலே பரதவர்‌ மிகவும்‌ எச்சரிக்கை அடைவர்‌. நல்ல 
உயர்சாதி நாய்கள்‌ “பாய்ந்து கவவுவது போல இது 
மனி தனைப்‌ பாய்ந்து கவ்வும்‌. மனிதரை உணவாகக்‌ கொள்‌ 
வதில்‌ விருப்பம்‌.மிசவுடைய மீன்‌ இது, 

யால்‌ ௪௯ம்‌ _ 
பெ.சொ. தொ., லாஞ்சிலிரும்து வலையை இளகச்குவதற்‌ 
கும்‌ வாங்குவதற்கும்‌ உதவும்‌ பல்‌ சக்கரம்‌ 

பல்பம்‌ ஸ்ச்சி ம்‌ 
பெ.சொ. தொ. சங்கு வகை, மிகச்‌ சிறிய சங்கு 

பஸ்வான்‌ 
பெ.சொ. தொ., சங்குவகை, சங்கின்‌ உள்‌ அமைப்புகள்‌ 
பல்‌ போன்று அமைந்திருப்பதால்‌ உண்டான பெயர்‌ 

பல்ஜிப்சும்‌ 
பெ. சொ.தொ., ௩ன்றாக விளைந்த திப்ஸம்‌. உப்பளத்‌ 
தளத்தினுள்‌ நீண்ட --கக்மையான பற்களைக்‌ கொண்டு 
ஆழப்‌ பதிந்தது. இலேசில்‌ பிடுங்க முடியாதது. 

பவமழும்‌ ட ்‌ 
பெ, சொ. பவழம்‌, பவளம்‌--ஓரு பொருள்‌ குறிப்பன, 
இது கடலில்‌ பாறைகளைத்‌ தமக்கு இடமாகக்‌ கொண்ட 
பூச்சிகளின்‌ உட,.ற்கவசம்‌. இது வெப்பமான பிரதேசங்‌ 


126 ச்‌. முருகானந்தம்‌ 


களின்‌ கடற்பகுதிகளில்‌ உண்டு. இது சுண்ணாம்புச்‌ 
சத்தைக்‌ கொண்டது. இப்பூச்சிகள்‌ பவழத்தைக்‌ கவ௪ 
மாகக்‌ கொண்டு தலையில்‌ பல மலர்போல உறுப்புகளை 
பெற்றிருக்கிறது. தனக்கு அபாயம்‌ நேருகிறபோது 
கைகளை உள்ளிழுத்துக்‌ கொள்கின்றன. இவை பல வகை 
யாகப்‌ புற்றுகளாகவும்‌ பூண்டுகள்‌ போலவும்‌ எர்ந்தும்‌ 
இருந்தும்‌ வளர்கின்றன. (௮. ௪,) 


யாவளாம்‌ 
பெ. சொ,, பார்க்க. -பவழம்‌. ௦07௨1 


பயவனா* ௬ண்ணா௱ம்பு& ௯ல்‌ 
பெ. சொ. தொ., நுரைகல்‌, சுழி எனும்‌ பெயர்களுமுண்டு,. 
சுண்ணாம்புத்‌ தயாரிப்புக்கு உதவும்‌ மூலப்பொருள்‌ 


பவளாச்‌ ௭ண்ணாம்புப்‌ பாணு 
பெ. சொ. தொ.,, பவளச்‌ சுண்ணாம்பு பெரிய பாறைபோல்‌ 
ஆ௫யிருத்தல்‌. 0௦781 100% 


ஊவனா த்திட்டு 
பெ. சொ. தொ., பவளம்‌--கடல வாழ்‌ உயிரினமான ஒரு 
பூச்சியின்‌ உடற்கவசம்‌. இக்கவசங்களின்‌ தொகுதி புற்று 
களாகவும்‌ பாறைகளாகவும்‌ திட்டுகளாகவும்‌ வளர்ந்திருத 
தல்‌. த்‌௦11 


பவளனத்கிவு 
பெ. சொ. தொ. பவளப்பாறைகளால்‌ ஆன தீவு 


பவளங்பயாணறழறகத தொடர்‌ 
பெ. சொ. தொ., பவளப்‌ பாறைகள்‌ நீண்ட தொடராக 
நீண்டிருப்பது. 02௨1 1667 


பவளா வேர்‌ 
பெ. சொ. தொ,, பவளத்தின்‌ வேர்ப்‌ பகுதி, 0௦01௨] 97014 
ப்ந்ச்கேரியத்தார்‌ 
பப. சொ.தொ.,, மிகாகர்ளா ௧௩௦௦: காக்ரா 
உங்கட நகு; 1௨௦0” 8றற௦கர8 ௩௦ உ & மார்கோ 0ரர்ந ஏ 
100 நிஉ1மம கா்‌! 116 றே நஸ்்த 10 7த௩0ாம, 
28௩3௦௦ நர ஒரு ௨180 வஜிர 11௦ 10 ஏயி]1௨௭௦௦; நயந்‌ 41௦ 
௦௦% 04068 0௦% ஈமுழற௦$்‌ 11ம5 ரகர ஐ; 10 $ஹரு்0ு 
நஹ ௦71 110௦ மி காகக்கம்‌ ஈ1118ஐ௦ (0.17.) 


க்லைச்சொல்‌ அகராதி 12 


பரச்ேசேரியாரீ 
'பெ.சொ. தொ. நமிகாக்ராரு இஹ; நேரா ஏ1112 ௭௨௦7 
காக ஊ, தாக்க த மொரு) 1௨ 0 ௦71 ௬௪ 
மி வாக1௨1 111826 (2. 17.) 


பாஜி 


பெ,சொ, மீன்‌ வைப்பதற்குப்‌ பயன்படுத்தும்‌ பனை, 
ஓலையால்‌ செய்யப்பட்ட கூடை 


யாந்ஜு வாட்‌ 
பெ. சொ, தொ., மரக்கலத்தின சிறிய பாய்‌ கட்டப்பட்டிருக்‌ 
கும்‌ கயிறு. 18ம்‌ 


ட.உணாக்௲லை 
பெ.சொ,தொ. மீன் வகை, காகஉஜும0ற5 இறர்றர்£கா 


(1,௦ஐஐ ர்க்‌ 76ம்‌ 51௦௧13) 


ஊாரகாவலீா 

பெ. சொ,, மீன்‌ பெயர்‌, இதைக்‌ காண்பது அபசகுனம்‌ 
என்பர்‌ பரதவர்‌. இது வலையிலோ வள்ள த்திலோ படாமல்‌ 
இருக்கக்‌ கிருத்துவப்‌ பரதவர்‌ மரியன்னைக்கும்‌ இந்துப்‌ 
பரதவர்‌ கன்னிமாருக்கும்‌ பூசை போடுவர்‌. இது திமிங்கல 
வகையைச்‌ சேரர்ததாகும்‌. கானாங கெளுத்தி, சூடை மீன்‌ 
களின்‌ மீது சொண்ட ஆசையால்‌ இது கரைப்‌ பகுதிக்கு 
வரும்‌. இது வருவது தீவு நகர்வது போலக்‌ காணப்படும்‌, 
இதற்குப்‌ பரதவர்‌ பெரிதும்‌ அஞ்சுவர்‌. 'கன்னா' எனப்‌ 
படும் சிறு தோணிகளைக்‌ கூடக்‌ கடித்துத்‌ துண்டாகி விடும்‌ 
வலிமையுடையது. இதனுடன்‌ கலம்‌ மோதினால்‌ பாய்‌ 
இழிந்து அறுந்து உயிருக்கு ஆபத்து உண்டாகும்‌, இது 
உணவு வேட்டையாடுதல்‌ தந்திரமான செயலாகும்‌. 
வாயை ௮ங்காந்து திறந்து கொண்டு தாடையைக்‌ கடல்‌ 
நீர்‌ மட்டத்தில்‌ வைத்திருக்கும்‌. நீரோடு ஓடி. வரும்‌ மீன்கள்‌ 
அபாயத்தை உணர்ந்து கொள்ளாமல்‌ வாயில்‌ வந்து விழ, 
- இது வாயை மூடிக்கொண்டு உடபுகுந்த நீரைக்‌ காது வ(மி 
யாக வெளியே பனைமர உயரத்திற்குப்‌ பிய்ச்ர அடித்து 
விட்டு மீன்களை விழுங்கி விடும்‌. 


பணணாயீனீர 
பெ. சொ, தொ., மீன்வகை 


த, கைழ 


780 ச்‌, முருகானந்தம்‌ 


யனா ந & கெண்டை 
. பெ.சொ.ஃதொ,, மீன்‌ வகை, ரப பப பப) பபப. 
உள்‌. 
பன்னா 
பெ. சொ,, மீன்வகை, றற ங்க 1011 ர்‌&108 
பானாள்‌ 
பெ.சொ,. தொ., மீன்வகை. பன்னா, பன்னா மீன்‌-.. ஒரே 
மீன்‌ 
பாகம்‌ 
பெ. சொ,, ஆங்கிலப்‌ பதம்‌. *பாதம்‌' எனும்‌ உச்சரீப்பின்‌ 
பேச்சு வழக்கு. 1181௦1. 
பாங்ச்காாக்கேண்ணடை 
பெ. சொ. தொ.,, மீன்‌ வகை. 181ஜ1௨0% நாகம 


யாசி 
பெ. சொ. நீர்த்தாவரம்‌. .&12& 


பாசிஆ்திரன்‌ 
பெ. சொ. தொ., பாசிகளின்‌ தொகுப்பு. .&12௨1 01௦011 


மாரசிய்‌ மார்‌ 
பெ. சொ. தொ., 868-7௦6 0௨8) ற௨81---868-97660) 
11௨117 100 (4. 13.) 


யாச்சு வானல 
பெ. சொ, தொ., வலைவகை, மீன்கள்‌ பாய்ந்து 'சென்று 
வலையில்‌ மாட்டிக்‌ கொள்வதால்‌ பாய்ச்சல்‌ வலை என்று 
பெயர்‌ பெற்றுப்‌ “பின்‌ பாச்சவலை என மருவிற,.று. 
றம ந்‌. ரகம 61 ந்‌ 


ரர ஜரய்‌ 
பெ, சொடி பாதம்‌ எனும்‌ ஆங்கிலச்‌ : சொல்லின்‌ மறு 
வடிவம்‌. பாதம்‌-பாவம்‌-பாகம்‌-பாஜம்‌, கடலாழத்தைக்‌ 


கணக்கிடப்‌ பயன்படும்‌ ரீட்டலளவை, ஏறக்குறைய ஆறு 
அடி ரீளம்‌ கொண்டது ஒரு பாதம்‌. 118101 

பார்சல்‌ திருக்கை ட 
மிப. சொ. தொ.,, மீன்‌ வகை, உங்‌] மய] உ௩ம8 
(301160 6௨ஐ1௦ 18௨3) ௬௦௩௦1ட710 நம்ந்௦நீ13 (0உஜ19 18௧3) 


கலைச்சொல்‌. அகராதி ரீ 


பாட்டா பாட்டா 
முழைப்பெயர்‌ விளி. கடல்‌ தொழிலாளர்க்குக்‌ காற்று முக்கிய 
மானது. காற்று ஓட்டம்‌ இல்லாமல்‌ கமுக்கமாக இருந்தால்‌ 
மிகவும்‌ கடினம்‌. கலத்தை இயக்க உடல்‌ வலுவை மட்டுமே 
நம்பியாக வேண்டும்‌. இது சிரமமானதுங்கூட, காற்று 
அடித்தால்‌ பாய்விரித்து எளிதாகக்‌ கலம்‌ ஓட்டலாம்‌. 
கா.ற்‌.றிலலாச்‌ சூழ்நிலையில்‌ பரதவர்‌ காற்றை :பாட்டா, 
பாட்டா” என முறைச்‌ சொல்லிக்‌ கூப்பிடுவர்‌. சீழ்க்கை ஒலி 
எழுப்புவர்‌. இறப்பாக்‌ கட்டையால்‌ தண்ணீர்‌ முகந்து 
பாயில்‌ வாரி இழைப்பர்‌. இப்படிச்‌ செய்தால்‌ காற்று வீசும்‌ 
என்பது அவர்தம்‌ நம்பிக்கை, 

பாட்டை பாட்ணடபயபாகப்‌. யொமீரசுல்‌ 
தொ. பெ. சொ.தொ., கடற்பரப்பின்‌ மீது இடம்‌ வீட்டு 
வீட்டு மழை பெய்தல்‌ 

யாணரி அபடிக்சஸ்‌ 
தொ. பெ. தொ., கடலடியில்‌ மீன்‌ மண்ணைப்‌ பறித்துத்‌ 


தங்குதல்‌ 
பாத்தி 

பெ. சொ., உப்பளத்தில்‌ உப்பு விளையும்‌ நிலம்‌ 
யாத்த கொதிய்பயபோேறுகல்‌ 


தொ. பெ. சொ, தொ., கடுமையான வெயிலால்‌ அளவுக்கு 
அதிகமாக உப்பளம்‌ கொதிப்படைதல்‌. இதனால்‌ உப்பு ஏறு 
சிறு உப்பாக விளையும்‌. உற்பத்தி குழையும்‌, 

பாத்தி சீவல்‌ 
தொ. பெ, சொ. தொ. அறுத்து வாங்குதல்‌ 


பாய்யபர மூஞ்சுல 
பெ. சொ., மீன்வகை 


பால்பலனா குணர யாரி 
- பெ.சொ.தொ,, நகுக்கர£காக] நிதா? தாகம்‌--8016 

மிகா 00%) ஒம்‌ 03 சேந்ஸாக10%. ௦7 மரகரர்றத 0011 
௨௦% (4.17.) 

பால்புவாமீட நாற்றம்‌ 
பெ.சொ.தொ,, கடல்‌ வெளியில்‌ வீசும்‌ ச௫க்க முடியாத 
துர்நாற்றம்‌. பெருமீன்களை உண்டுவிட்டு பாம்பு கடல்‌ 
மட்டத்திற்கு வந்து காற்று வாக்கில்‌ வாயைத்‌ திறப்பதால்‌ 
இநக்காற்றம்‌ உண்டாகிறது என்பர்‌ பரதவர்‌, 


792 ச்‌. முருகானந்தம்‌ 


ஹய்யா கச௱நி 

பெ. சொ., பாய்‌ ஆசாரி. பச்சுவாடா போன்ற கலங்களில்‌ 
பயன்படுகின்ற பெரிய பாய்களைத்‌ தைத்தல்‌ சிரமமான அரிய 
தொழிலாகும்‌. இந்தப்‌ பாய்களைத்‌ தைப்பவர்‌ பாயாசாரீ 
எனப்படுவர்‌. தூத்துக்குடிக்குச்‌ சமீபத்திலுள்ள முகமதியர்‌ 
கள்‌ பாய்‌ தைப்பதில்‌ தேர்ச்‌? உள்ளவர்கள்‌. காரணம்‌ 
இவர்கள்‌ முற்காலத்தில மரக்கலராயராக இருந்து பெற்றத்‌ 
தொழில்‌ அனுபவமாகும்‌. று பாய்கள்‌ எனில்‌ பரதவரே 
தயாரித்துக்‌ கொள்வா. 


போய 
பெ. சொ., வள்ளம்‌, தோணி ஆகியன இயங்க உதவும்‌ 
பாய்‌. இது இருவகைப்படும்‌. பெரும்பாய்‌, சிறுபாய்‌ என்பன 
அவை. பாய்‌ முரட்டுத்‌ துணியால்‌ ஆக்கப்படுகிறது. காற்றின்‌ 
வேகத்தையும்‌ வலிவையும்‌ பயன்படுத்தி வள்ளத்தை நீரில்‌ 
செலுத்த உபயோகப்படும்‌ கருவி. 881! 


யாய்‌ ஓட்டில்‌ ஏடல்‌ 
தொ. பெ. சொ. தொ., அளவாகக்‌ காற்று வீசும்‌ போது 
பாயை விரித்துச்‌ சரியான திசையில்‌ கட்டிவிட்டால்‌ கலம்‌ 
நீரைக்‌ இழித்துக்‌ கொண்டு வேகமாக ஓடும்‌. இவ்வோட்டத்‌ 
இனை பாய்‌ ஓட்டில்‌ ஓடுதல்‌” என்பர்‌. 


பாய்நாட்டி ஓருகுல்‌ 
தொ. பெ. சொ. தொ., மேலகுறிப்பு காண்க, 


பாமீபடி மிதித்தல்‌ 
குமூஉக்குறி. கணவன்‌ - மனைவியாக உடலுறவு 
கொள்ளுதல்‌ ச. 


பாய்மர ஆப்பு 
பெ. சொ. தொ.,, பாய்மரத்தை வள்ளத்தோடு இணைக்கும்‌ 
சிறு மரத்துண்டு. (1௦81 
டா பீமர ஓர க்கிற 
பெ. சொ. தொ, பாய்மரத்தில்‌ உள்ள பாயின்‌ அகல 
வாட்டத்தை விழைப்பாக்கிக்‌ கட்டும்‌ கயிறு, 1930]% 1006 
பாய்பரக்குப்பி 
பெ. சொ. தொ. பாய்மரத்தின்‌ உச்சிக்குப்‌ பாயை ஏற்ற 
வும்‌ இறக்கவும்‌ பயன்படும்‌ கப்பி, 1501100% 


கலைச்சொல்‌ அகராதி 192 


டார சீரியர்‌ ௬ ௯யபிரூ 
பெ.சொ,தொ.,, பாய்‌ மரத்தின்‌ உச்சிக்குப்‌ பாயை ஏற்றவும்‌ 
இறக்கவும்‌ பயன்படும்‌ கயிறு, 15௦1% 1006 


பாய்மரத்சடி 
பெ. சொ. தொ,, பாய்கட்டப்‌ பயன்படும்‌ தடி. 


யாய க்‌ சூவா௱ரி 
பெ. சொ. தொ., வள்ளம்‌ அல்லது தோணியில்‌ நடப்பட்‌ 
டிருக்கும்‌ பாய்மரத்தைத்‌ தாங்கி நிற்கும்‌ பலகை. பாய்மரம்‌ 
அத்து வாரி. வாரி-பலகை. அத்து-தைத்தல்‌, இசைத்தல்‌. 
பாய்மரம்‌ குமிபோன்ற அமைப்பில்‌ நிற்க, இதனை 
நெருக்கித்‌ தைத்ததுபோல்‌ இருபலகைகள்‌ பக்கத்துக்கு 
ஓன்றாக வள்ளத்தின்‌ குறுக்குவாட்டில்‌ அமைந்திருக்கும்‌. 
பாய்‌ மரம்‌ சாயாமல்‌ நேராக பிீற்க இவ்வாரி உதவு 
கிறது. 

ர வீயார பேயோ பரூஜீ 
பெ, சொ, தொ,, பாய்மரத்தின்‌ உச்சி பாகம்‌. 41071 


மாரா நஸ்‌ 
பெ, சொ. தொ., வள்ளம்‌ முதலியன காற்‌.றின்‌ வலிமை 
யாலும்‌ பரதவர்‌ உடல்‌ உழைப்பாலும்‌ கடலில்‌ இயங கவன. 
எத்தான்‌ போன்ற. வலுவான விரிந்தகன்ற பாய்‌ மீது 
மோதும்‌ காற்றின்‌ வன்மையைப்‌ பயன்படுத்திக்‌ கடலூர்‌ 
தியை இயக்குகின்‌ றனர்‌. இத்துணை இன்றியமையாத தாகிய 
பாயைத்‌ தாங்கும்‌ பாய்‌ மரம்‌. 

யாப்பா வாசி 
பெ. சொ. தொ.,, பார்கீக-பாய்‌ மரத்துவாரி 


டார ச்கூஸ்ணமா 
பெ, சொ, மீன்வகை, 


யானடி” 


பெ. சொ., பாறை--பாரை எனும்‌ சொற்களின்‌ குறுக்கம்‌, 
விடங்களில்‌ *கரை' எனும்‌ பொருளும்‌ தரும்‌ சொல்‌, 
தென்‌ தமிழ்நாட்டில்‌ சுந்தர பாண்டியன்‌ பட்டினம்‌ முதல்‌ 
குமரி வரை 85 பார்கள்‌ உள்ளன. (௮) வடக்கு அல்லது 
இழக்கரைப்‌ பிரிவு--பாம்பன்கரை முதல்‌ வேம்பார்‌ பெரிய 
பார்‌ வரை--11 பார்கள்‌; (ஆ) மத்திய அல்லது தத்துக்‌ 
குடிப்‌ பிரிவு--வைப்பார்‌ பெரியபார்‌ முதல்‌ சுருக்கு 


194 ச. முருகானந்தம்‌ 

ஓன்பதுபார்‌ வரை--42 பார்கள்‌; (இ) தெற்கு அல்லது 

குமரிப்‌ பிரிவு -மணப்பாடு பெரியபார்‌ முதல்‌ கவரி 

அந்தோணியார்‌ கோவில்‌ வள்ளவிளைபார்‌ வரைக 

பார்கள்‌ (14௨078 1118ல718 நய] 7௦1. 471) 

யார்‌? 
பெ.சொ., ;பாறை-பாரை' எனும்‌ சொலலின்‌ குறுக்கம்‌, 
கல்குவியல்‌. கல்மலை போன்றவற்றைக்‌ குறிக்கும்‌. பரி 
பாடல்‌ (5), திருமுருகாற்றுப்படை (46), பாகவதம்‌ (6, 
கருத்தமன்‌, 50) ஆகிய நூல்களில்‌ ஆளப்பட்ட சொல்‌; 
பரதவரிடையில்‌ இனசரி பயன்படும்‌ வழக்காற்றுச்‌ சொல்‌; 
கடலில்‌ வலை வீசும்போது பார்மீது வலைபடாமல்‌ 
பார்த்துக்‌ கொள்வர்‌, பாரில்‌ வலை மாட்டிக்‌ கொண்டால்‌ 
வலை இழிந்து ஆயிரக்‌ கணக்கான ரூபாய்‌ இழப்பு ஏற்படும்‌, 

யார்‌ சூண்டஸஞ்சன்‌ பார்‌ ப 
பெ.சொ. தொ, றகர மதா 

யார்‌ தூணாடூ(ல்‌) 
பெ. சொ. தொ., கடற்‌ பார்களுக்குச்‌ சென்று மீன்‌ பிடிக்கப்‌ 
பயன்படுத்தும்‌ தூண்டில 

பார்‌ (2 ஆ௱ ணரி 
பெ.சொ.தொ., கடற்பார்‌ பக்கத்தில்‌ சென்று மீன்‌ 
பிடிக்கப்‌ பயன்படுத்தும்‌ தோணி 

பாரி ரஸ்‌ 
பெ,சொ.தொ., ஆழ்கடலில்‌ பெரும்பாறைகள்‌ மலை 
போல்‌ இருக்கும்‌. நைலான்‌ வலையோடு பார்‌ இருக்கும்‌ 
பகுதிக்குச்‌ சென்று பாரின்‌ மேல்‌ பகுதியிலோ அல்லது 
பக்க வாட்டிலோ வலையை மிகக்‌ கவனத்துடன்‌ இளக்கு 
வர்‌. குறிப்பிட்ட நேரத்தில்‌ பாரின்‌ உட்பகுதியில்‌ இருந்து 
மீன்கள்‌ வெளியே வர ௮வை வலையில்‌ அகப்பட்டுக்‌ 
கொள்ளும்‌. மீன்பாடு கணிசமாகக்‌ கிடைக்கும்‌. இத்தொழி 
லக்குப்‌ பயன்படும்‌ மரம்‌ (கட்டுமரம்‌ முதலான கலம்‌) பார்‌ 
மரம்‌” எனப்படும்‌. 

யாஸ்கெண்ணடை 
பெ. சொ. தொ., மீன்‌ வகை, 0808 8௨10௦0 ௮ 

யால்‌ சங்சூ 


பெ. சொ. தொ.,, சங்குவகை. மிகுக்த வெண்ணீறமுடைய 
சங்கு 


கலைச்சொல்‌ அகராதி 795 


பால்‌ ௬ஐா 
பெ, சொ. தொ., மீன்வகை, (810811 51௨7 ) கேர௦்௨ா1ம்‌- 


5 18ர்கேமம் பா 

உண்‌ 
பெ. சொ., பார்க்க--பாதம்‌, பாகம்‌. சங்கு குளிப்பு, 
முத்துக்குளிப்பில்‌ மீனவர்களால்‌ பயன்படுத்தப்படும்‌ 
சொல்‌. சங்குளி 14 பாவத்திலிருந்‌.து 20 பாவம்‌ வரையிலான 
ஆழத்தில்‌ நடைபெறும்‌ என்பர்‌, 

மரளொ௫க்கல்‌ 
தொ. பெ. சொ. தொ; இழைகளைப்‌ பிரித்து நூல்‌ 
ஆக்குதல்‌ ப 

யாணை! 
பெ. சொ., தென்னை, பனை ஆகியவற்றின்‌ பாளை. 
மீன்பிடிக்க உதவுவது. 

யானை? 
பெ. சொ., இறப்பாக்‌ கட்டைபோலப்‌ பயன்படும்‌ கருவி. 

பாரை! 
பெ. சொ., கற்பாறை 

உடாஎணஜை? 
பெ. சொ,, மீன்வகை 

்சசல்வாரி 
பெ. சொ, தொ., வள்ளத்தில்‌ கட்டப்பட்டிருக்கும்‌ சிறிய 
பாய்மரத்தைத்‌ தாங்கி நிற்கும்‌ பலகை. இதற்கு ஆஞ்சான்‌ 
- வாரி எனும்‌ பெயரும்‌ உண்டு. 


பிஜ்ச்லை 
பெ, சொ,, தோணியின்‌ உள்ளுறுப்பு 


பிரஷ்‌ 
பெ. சொ., ஆங்லெம்‌. இடல்‌ அலலது ரரிகை, 
இராம்‌, 
ப்ல்னைளா 
பெ.சொ., இந்துப்‌ பரதவருள்‌ ஒரு பிரிவினர்‌. 
பிஜால்‌ 
பெஃசொ., பார்‌ என்னும்‌ சொல்லுக்கு ௭ திர்ச்‌ சொல்‌, பாச்‌. 
பாறை, கிரை. பி.றால்‌--சிறுமண்‌, மணல்‌, சேறு ஆயன. 
வற்றின்‌ கலவை, சங்கு சிலம்‌, சங்குப்‌ படுகை (4௨) 


106 ச. முருகானந்தம்‌ 


யிலி 
பெ,சொ,, “துவி'யின்‌ மறுபெயர்‌, காண்க-- துவி 
1ரோவிக்க்ணை வா (0) 
பெ.சொ., கணவா மீனின்‌ வகை. ௧௬ நிற மையைப்‌ பீய்ச்சி 
அடித்து ரீர்ப்‌ பரப்பைக்‌ கருப்பாக்கி மறைந்துவிடும்‌ தந்திர 
மூள்ளது. இது தலைப்‌ பக்கமூம்‌ ஓடும்‌; வால்‌ பக்கமும்‌ ஓடும்‌. 
அதாவது முன்னோக்கியும்‌ ஓடும்‌. பின்னோகி௰யும்‌ ஓடும்‌. 
இதில்‌ சிறப்பு என்னவெனில்‌ பின்னோக்கி வால்‌ பக்க 
மாக மிக விரைந்து ஓடக்கூடிய இயல்புடையது இது. 
யினிக்காாரன்‌ 
பெ. சொ., சுறாமீனின்‌ மறுபெயர்‌; குழூஉக்குறி. பீலி 
(துவி) உடைய மீன்‌ ஆதலால்‌ பெற்ற பெயர்‌ இது. 
புசல்‌ காக்கு 
பை.சொ. தொ., புயல்‌ காற்று எனும்‌ சொற்களின்‌ வழக்‌ 
காற்று வடிவம்‌, பொசக்காத்து எனவும்‌ வழங்கப்படும்‌ 
காற்று 
பசும்‌ மையம்‌ 
பெ. சொ. தொ,, புயல்‌ மையம்‌. பெருங்காற்று மையம்‌ 
கொண்டிருக்கும்‌ இடம்‌. 51% ஜோ16 


புடிகம்பு 
பெ.சொ. தொ., தோணி அல்லது வள்ளத்தின்‌ துணை 
உறுப்பு 

பூனை இவிரினுசான்‌ 
பெ.சொ. தொட, மீன்வகை, ])ம8ர்பர்சார்த ௨௦04௨; 


இருாப1 க 1௨88561611 


புணா௫ு விரினாச௱னாயா௱ர்‌ 
பெ. சொ. தொ.,மயம்ம ர்ற்றகு மிதா; க்‌ ௨௦௦௯0௨ 
மும்மரமாக ௨௦0ர்ந்க 1196 (4. 17.) 
புதுத்௲ண்ணிவிட்டு அவ௬ுதகுல்‌ 
தொ. பெ. சொ. தொ. பாத்தியிலிருந்து உப்பு வாரிய 
பின்னர்‌ பழைய நீரைப்‌ பாத்தியிலிருந்து கழித்து விட்டுப்‌ 
புதுரீரால சுத்தமாக அலசுதல்‌ 
பதும 


பெ. சொ. தொ., நியம நிதா; மாம -றண; 11௭ 1 
(4.) 


கலைச்சொல்‌ அகராதி 787 


புஜைஞ்சிட்டுப௫து 
தொ.பெ.சொ.தொ., மணலில்‌ புதைந்திருந்த மீன்‌ வலைப்‌ 
பட்டு அகப்பட்டுக்‌ கொள்ளுதல்‌ 

பல்‌ 
பெ. சொ., கடுங்காற்று, (816 

உரசின 
பெ. சொ., மீன்வகை (௮,௪,) 

புனிச்மா 
பெ. சொ. தொ,, சுமறாவகை. இந்தப்‌ புலிச்‌ சுறாமீன்‌ ஓரே 
சமயத்தில்‌ 60 குட்டிகளைப்‌ போடும்‌ இயல்பீனது. இதில்‌ 
சிறப்பு என்னவென்றால்‌ இந்த 60 குட்டிகளும்‌ உயிருடன்‌ 
இருக்கும்‌ 

புழமுக்சுக்‌ ஐட்டம்‌ 
பெ.சொ, தொ., வள்ளத்தில்‌ கடல்‌ தொழிலுக்காகச்‌ செல்‌ 
லும்‌ பரதவர்‌ ஓரிரு நாட்கள்‌ நடுக்கடலில்‌ தங்குவர்‌. ௮ங்கு 
வைத்துப்‌ புழங்குவதற்காக ஒரு மண்‌ பாத்திரத்தை உடன்‌ 
கொண்டு செலவர்‌. : சமைக்கவும்‌ உணவு பரிமாறவும்‌ இது 
பயன்படும்‌. புழங்கும்‌ தட்டு--புழுக்குத்‌ தட்டு. தட்டு-- 
தட்டம்‌. (8௨89561016 

யபளரிபூண்‌ (யா நீ 
பெ.சொ,தெொ.,, யம நியமம்‌ மகா; ிம11--ந்தாடதார்றம்‌; 
ஞு மமம்‌; இண நகராறஐ 6 நகாரகார்ற ம்‌ முக்‌ ஐ8 1௨0௫ 
31% (4. 131) 

பணிக்க 
பெ.சொ.,, மூழையாக மணம்‌ செய்யாத வெளி 
நாட்டார்க்கும்‌ பரதவர்க்கும்‌ பிறந்தவர்‌; வசவுச்‌ சொல்‌, 
தொழிலின்போது ஏசிக்கொள்ளப்‌ பயன்‌ படுத்தும்‌ 
வார்த்தை, 

பமீனா ட்‌ 
பெ. சொ, ஆங்கிலம்‌. வலையைக்‌ கடலில்‌ இழக்கியபின்‌ 
வலைக்கு அடையாளமாக கடலபரப்பில மிதக்கும்‌ மிதவை, 
ரப்பரால்‌ ஆனது. மிதத்தல்‌ காரணமாகப்‌ பெற்ற பெயர்‌, 
111௦71 

புள்யா (மீடச்சல்‌ 
தொ, பெ.சொ.தொ. கடற்‌ பரப்பின்மேல்‌ மீனைக்‌ 
கொத்தித்‌ தின்பதற்காகப்‌ பாயும்‌ பறவைகளின்‌ பாய்ச்சல்‌ 


188 ச, முருகானந்தம்‌ 


பூஸ்‌ ளர்‌.& ௯ ழி 
பெ. சொ., தோணியின்‌ குறுக்காகக்‌ கட்டப்படும்‌ கழி 


புள்ளி & கவா 
பெ. சொ., மீன்வகை, 101௦10 மரக 


உரனானரி௯ கெண்டை 
பெ, சொ., மீன்வகை. கற்க 110௦ 


புள்ளிக்‌ கெனாடஈ 
பெ. சொ. தொ., சங்கு வகை 


ப ள்ணிய்யாணர 
பெ. சொ; தொ., மீன்வகை. 0180 உரிரி1ற1 


புளீரூனாபயபபார்‌ சாமர 
பெ. சொ. தொ., சங்குவகை. பிள்ளையார்‌ (யானைமுகன்‌) 
போன்ற அமைப்பில்‌ காணப்படும்‌ சங்கு. பிள்ளையார்‌ 
புள்ளையார்‌ 


புண்ணனா வாய்க்கால்‌ 
பெ.சொ. தொ., தொட்டானிலிருந்து பாத்திக்குத்‌ தண்‌ 
ணீர்‌ வரும்‌ கால்வாய்‌ (உப்பள அமைப்பு: 1. தெப்பம்‌; 
2. தொட்டான்‌; 8. பாத்தி) 

மராழுட்ரடைச்‌ சஙீசூ 
பெ.சொ. தொ., சங்கு வகை, புமாவின்‌ முட்டையைப்‌ 
போன்ற அளவும்‌ அமைப்பும்‌ உடைய சங்காதலால்‌ ஏற்‌ 
பட்ட பெயர்‌. 


ப்னா௲்காயபல்‌ செஸ்கானை பார்‌ 
பெ, சொ,தொ., ியறகர௨9௨1 விக்க கா) நிய்றுக- 
1௨1 (கறஜி106) 110 ௧௦௦41) 146 நாப 07 உ [கரஜ6 
5௨௱௭௫௨ 86ந்கிய ரக்‌ 0 11௦ 71 கர2]137 0௦68ம்‌. (941.) 


ஸ்ரீ) ௯ ௮ 
பெ. சொ., கடலில்‌ மழைநீர்‌ விழும்போது கடலின்‌ கப்பு 
நீரும்‌ ஈன்னிரும்‌ கலப்பதால்‌ உண்டாகும்‌ ஒரு வகையான 
நுரை. இக்‌. நுரையின்‌ பெயர்‌ பூங்கரை,. ஆழ்கடல்‌ மீன்கள்‌ 
இர்‌ நுரையின்‌ சுவை விரும்பி கடல்‌ மட்டத்திற்கு வந்து 
உண்ணும்‌ வழக்கமுடையன. 

(ஆர்‌ 
பெ, சொ. வள்ளம்‌, தோணி, லாஞ்சுகளில்‌ சரக்கு வை 
கும்‌ இடம்‌ 8 


கலைச்சொல்‌ அகராதி 1989 


ஸபூரைய்‌ ப௫௯ 
தொ. பெ. சொ, தொ., கடலில்‌ வலை இளக்கும்‌ போதும்‌ 
பற்றும்‌ போதும்‌ பல காரணங்களால்‌ வலை கிழிந்துவிடும்‌. 
பெருமீன்கள்‌ வலையைக்‌ இ.மிக்கலாம்‌ அல்லது 
பாரில்‌ வலை க்கி அறுந்து போகலாம்‌. இவ்வாறு வலை 
கஇழிவதற்கு '(பூரைப்‌ படுதல்‌” என்பர்‌. வலைப்‌ பொத்தல்‌” 
எனும்‌ தொடரும்‌ இதனைக்‌ குறிப்பதே ஆகும்‌, இந்தக்‌ 
கஇழிசல்களை அ௮ன்றன்றைக்குப்‌ *பொத்துகின்‌ £்‌ பரதவர்‌ 
பொறுப்பு மிக்கவர்‌. ஒரு வாரம்வரை இப்பூரைகளைப்‌ 
பொத்தாமல்‌ விட்டுவிட்டால்‌ வலை பழையதாகப்‌ பயனற்‌ 
ப்‌ போய்விடும்‌. 

செட்‌ ர. 
பெ. சொ,, கூடை 


வயெட்டரோரல்‌ யோட்‌ 
பெ. சொ. தொ,, ஆங்கிலச்‌ சொற்கள்‌. இது பெட்ரோலை 
எரிபொருளாகக்‌ கொண்டு இயங்கும்‌. 10701 ௦84 


கயரிவ௲னல செம்மணாதுரைப்யார்‌ 
பெ. சொ. தொ,, மிறாநுூக 1781௧1 இணைக 1காகரம்‌ தா) 
3௧% ]51றஐ கா 1௦ தாகம்‌ 6௧ம்‌ (1௧8௩ம்‌) ௦7 16ம்‌ 


கார்‌ (4.ம.) 


இெபெரியயாட சூ 
பெ. சொ. தொ., அளவில்‌ பெரிய மரக்கலம்‌. 176996] 


பெரியா உ௱ யிட 
பெ. சொ. தொ., தோணியில்‌ பயன்படுத்துகிற மிகப்பெரிய 
பாய்‌ 


செரியான பட க்சுயார்‌ 
பெ.சொ,.தொ., மிருக ௨1க1 10110௧ இதர; உம்‌ 


*$00010ஏ 116 ஜாதகர்‌ 111] (.11.) 


செபரியயா வ்‌ 
பெ. சொ. தொ., வலைவகை; வலைகளுள்‌ இது பெரியது: 
இதன்மூலம்‌ தொழில்‌ செய்ய 80 அல்லது 80 பேர்‌ தேவை; 
2 மைல நீளமுடையது; இளக்கிய வலையைப்‌ பற்றி இழுக்க 
இரு புறங்களிலும்‌ பெரியவர்களும்‌ எிறியவர்களும்‌ சேர்க்‌ 
இருப்பர்‌; வலைக்கண்‌ 2 அடி அகலம்‌ கொண்டது. சீண்ட 
கண்களை உடைய தாமம்‌, 1 அங்குல ௮கலக்‌ கண்களை 


140 ச. முருகானந்தம்‌ 


யுடைய மேலாவலை, சிறு கண்களையுடைய பை போன்ற 
மடிவலை ஆகியன இதனுடன்‌ இணைந்திருக்கும்‌; ஓரு 
நாளைக்கு இவ்வலையைப்‌ பயன்படுத்தி 8 அல்லது 8முை 
தொழில்‌ செய்வர்‌; இதனை முதல்‌ பாடு, இரண்டாம்பாடு, 
மூன்‌ றாம்பாடு என்பர்‌. 
இய்ருவ்ணயை வானல 

பெ. சொ, தொ., வலைவகை, பெரிய பை போன்ற அமைப்‌ 
படையது. 661 11௨1. 


கபர்ணாாந்தூ பாச 
பெ, சொ.தெொ.,, நிர 0௨ம0'8 0௧%; நாஞ்க ரித்‌ 
1௦0 ம & ரீ1வ0ரகற ௦7 *015 றக்க ((4. 13.) 


இயக்‌ 
பெ. சொ, தொ., ஆங்கிலம்‌, நங்கூரம்‌ பாய்ச்சி கலங்கள்‌ 
நிற்குமிடம்‌. 139111 


பஇஉரருாங்க சூ விஸ்‌ 
பெ. சொ. தொ,, பிறங்கு வலை--பெறங்குவலை (௮.9.) 
வலைவகை 

மீத க 
பெ. சொ, மீன்வகை, 


யர சமண: 
பெ. சொ. தொ., வலைவகை 


(ய (820) ஆ ௭௬ணாவா 
பெ.சொ., கணவா மீனின்‌ வகை, வலைப்பட்டு கலத்திற்கு 
வந்தபோதும்‌ சாகாது. துண்டுதடியால அடித்தால்தான்‌ 
சாகும்‌. 
கேம்‌ ௪௱னா 
பெ.சொ.தொ,, மீன்வகை,. பேய்சாளை,. 011௨ நாக௰%370- 
801105 ப 
மர லிட 
பெ. சொ,, ஆங்கிலம்‌, பீப்பாய்‌, 1௨16] 
பக்‌ வாலை 
பெ.சொ.தொ., வலைவகை. பைக்‌ ஆங்கிலச்‌ சொல்‌ 
இறக்கைகளைக்‌ கொண்ட வளையம்‌ போன்டம வலைப்‌ 


பொறி. 17126 நர்‌ 


கலைச்சொல்‌ ௮கராதி ர்தீரீ 
யாட்டி 
பெ. சொ. வலைக்கண்கள்‌ *தெளிவா'க இல்லாமல்‌ 
(காண்க-தெளிவு) இறுக்கமாக இருத்தல்‌ 


யாண்ட வலை 
பெ. சொ., வலை வகை 


்யாவாணில்‌ 
பெ,.சொ.தொ.,, வலைவகை, பைபோன்ற அமைப்‌ 


புடையது. 1)]1ற ஐஸ்‌ 


பொச&கஃ காத்து 
பெ. சொ. தொ,, பார்க்க--புயல்‌ காற்று 


யபயொதகுக௯்ல்‌ 
பெ. சொ, வலை ஓட்டை 


இர யாய ஞாரி 
பெ. சொ. தொ., சிறிய உப்பு 


போடவாணஸ 
பெ. சொ. தொ, வலை வகை 


சொம்மா 
பெ. சொ. தொ,, மீன்வகை,. ௨1018 40 


யொரிவிலாங்ரு 
பெ. சொ. தொ., மீன்வகை, 19812&101518 


அபெர௬ுவா ட்‌ 
பெ.சொடி மீன்‌ வகை, &10101715]11த தர்கஏ1ளைக்ர்க 


தரம்௦ர1வ]]1க இஸனா௦1௦௦௧, &௫௩01011511௨ 1௨௭௧௫௭6818, 
தீர௦*ர1611௧ 201110௨௦71, 001511 மோச, 
௦௫௦௫71௪11௨ 1௩010௧, &ற01௦91511௧ நார்‌ 


இபத பிடிப்பவர்‌ 
வி. ௮. பெ.தொ,, வீசுவலை அல்லது வீச்சுவலை வீசம்‌ 


போது முன்னோக்கி ஓடிக்‌ கொண்டிருக்கும்‌ தோணியைப்‌ 
பின்‌ பக்கமாகத்‌ தாவிப்‌ பிடிப்பவர்‌ (புறம்‌ பிடிப்பவர்‌) 
(பொற பிடிப்பவர்‌' எனப்படுவார்‌. 


ம்பா க்கல்‌ ர ன 
பெ. சொ.,, ஜலி அமைப்பால்‌ தமிழப்படுத்தப்பட்ட 


ஆங்கிலச்‌ சொல்‌, பெருங்குப்பி, 01116 


142 ச. முருகானந்தம்‌ 


பயா 
பெ. சொ., ஆங்கிலம்‌. அலுமினியத்தாலான உள்ளீடற்ற, 


வெற்றிடமான மிதக்கும்‌ உருண்டை. வலையுடன்‌ பிணைக்‌ 
தப்பட்டது. கடலில்‌ இளக்கப்பட்ட வலை மிதப்பதற்கு 
அடையாளமாக இது பயன்படுகிறது. 13௦9; & 71௦112 
௦16௦% 

பேயா க்௯ட்டை 
பெ. சொ., வலையின்‌ மேற்புறம்‌ கட்டப்பட்டிருக்கும்‌ 
மிதப்புக்‌ கட்டை. போயா-- ஆங்கிலச்‌ சொல்‌ 


போரைறால்‌ 
பெ. சொ, இறால்‌ வகை 


போனி மீனா இரை 
பெ. சொ. தொ., தூண்டில்‌ மீன்‌ பிடிப்பவர்‌ தூண்டில்‌ 
கொக்கியில்‌ உண்மையான ஏறு மீனையோ அலலது மண்‌ 

புழுவையோ குத்தி கடலில்‌ வீசுவர்‌. ஆனால்‌ இலங்கையில்‌ 

பிளாஸ்டிக்‌ மீனை தாண்டில்‌ கொக்கியில்‌ இணைத்து பெரு 
மீன்‌ பிடிப்பது வழக்கம்‌. இலங்கைக்கும்‌ செந்தமிழ்‌ காட்டுக்‌ 
கடற்கரைக்கும்‌ நேரடித்‌: தொடர்பு உண்டாதலால அவ்‌ 
வழக்கம்‌ இங்கும்‌ பரவி உள்ளது. 412 

௦*௪௯கெண்ணட. 
பெ. சொ. தொ., மீன்வகை. நகாந்மி 111810௦1௦௯ 


யவச்சம்‌ 
பெ. சொ,, மீன்‌ 


தச்சவாண 
பெ. சொ. தொ., மீன்‌ வகை. 

மச்சாள்‌ பங்ரூ 
பெ.ஃசொ. தொ., உறவுச்‌ சடங்கு.. எச்சமயத்தைச்‌ சார்ந்த 
பரதவராயிருந்தாலும்‌ கடற்தொழில்‌ மே.ற்கொண்டூ கலத்‌ 
இல்‌ திருச்செந்தூர்க்‌ கோயிலைக்‌ கடந்து செல்லும்போது 
"மறக்காமல்‌ தேங்காய உடைத்து முருகனுக்கு வழிபாடு 
செய்வர்‌. தெய்வயானை பரதவர்‌ குலப்‌ பெண்ணாதலால 
முருகன்‌ மச்சான்‌ முறை. 'எ.து எப்படி இருந்தாலும்‌ மச்சா 
னுக்குரிய பங்கைச்‌ செலுத்தி விடுவோம்‌” என்பர்‌ பரதவர்‌, 

ஊச்சகாவா 
பெ, சொ, ஆபத்துக்காலங்களில்‌ பயன்படுத்திக்‌ கொள்வ 
தற்காகத்‌ தோணியீல்‌. வைத்திருக்கும்‌ சிறு பட்கு 


கலைச்சொல்‌ அத. ராதி 2. 


மசச்வா டா 
பெ, சொ., பெரீய தோணி) 288 ௮டி அகலம்‌ 110 அடி 
ரீளம்‌ கொண்டது; 53 பெரிய பாய்‌ மரங்களும்‌ உடையது. 
காற்றின்‌ வேகம்‌ குறையக்குறைய பாயின்‌ எண்ணிக்கை 
மிகும்‌; காற்றின்‌ வேகம்‌ கூடக்கூட பாயின்‌ எண்ணிக்கை 
குறையும்‌, சரக்கு ஏற்‌.றிப்‌ பறிச்க இப்‌ பெருந்தோணி பயன்‌ 
படுத்தப்படுகிற.து. 


ஊட 
பெ.சொ., மடை, கடலில்‌ சேறாக உள்ள பகுதி 


ஊடக்சூ 
பெ. சொ., பிளாஸ்டிக்‌ நூல்‌ 
மடக்சூ மணாடா 
பெ, சொ. தொ.,, மீன்பிடி. கருவி 
ஊ௨உ ௬ூ தீ 
பெ, சொ, தொ., அளத்‌ தயாரிப்பில்‌ அடுக்கு மிதிக்குப்‌ 
பின்னால்‌ கால்‌ தடங்களை அழிப்பதற்காகச்‌ செய்யும்‌ 


/மிதிப்பு 


ஊடஙீமரசூ&க்‌ ௯ட்டல்‌ 
தொ. பெ. சொ, தொ., வலையை அளவாகக்‌ கட்டுதல்‌ 


டை! 


பெ. சொ., துடுப்பு 
ஊ்டன வ" 
பெ, சொ., மீன்வகை 


உடன சற 
பெ. சொ. தொ., மீன்வகை. கொர்காபம்ுப5 8011௨1 


மடி எர௫ுத்துல்‌ 

்‌. தொ.பெ.சொ,. தொ., வலையில்‌ அகப்பட்ட மீன்சளை 
மடி.யிலிருந்து எடுத்தல்‌ 

ஊடி௯ட்டல்‌ 
தொ. பெ. சொ. தொ., கடற்கரைக்கு வந்துவிட்ட பெரு 
வலையின்‌ வாயை மீன்கள்‌ ஓடாதிருக்கும்படிக்‌ கட்டுதல்‌ 

ம௯ட்டை ்‌ 
பெ. சொ, தொ., பெரிய வளையில்‌ உள்ள மடியின்‌ வாயை 
௮கற்.றிப்‌ பிடிக்கக்‌ கட்டப்‌ பட்டிருக்கும்‌ கட்டை 


1.4.4 ச்‌. முருகானந்தம்‌ 


12. கூஸ்டபூ 
பெ. சொ தொ.., வலைக்கம்பு 
1ஃர௬்கூயிரு 
பெ. சொ, தொ.,, பரதவர்‌ பயன்படுத்தும்‌ நீண்ட கயிறு, 
டாம 
ஊடகரனிாா 
பெ. சொ., காட்டுப்‌ படகில்‌ தொழில்‌ செய்பவன்‌ 
ஹி கய்பபஸ்‌ 
தொ.பெ.சொ.தொ., மடி (வலையின்‌ ஓர்‌ உறுப்பு) யை 
அலசுதல்‌ 
உர பெரு க்ல்‌ 
தொ. பெ. சொ. தொ., மடியின்‌ புதிய சாத்து(வலை)களை 
இணை த்தல்‌ 
யார்டு ணமலை 
பெ. சொ.தொ., வலை வகை, 1308௩ 616; 73௪ ௩௦% 
ஹஊட்டங்பாணரரை 
பெ. செொ.தொ., மீன்வகை. கோக ஜ0ர066 நு ஒ[த- 
டஜாம்0ம5 
₹லட்‌ ட ஸ்பிரி 
பெ. சொ., வள்ளத்தின்‌ உறுப்பு 
ட்ட! 
பெ. சொ.,, கிளிஞ்சல்‌ வகை. (810 
ஊட்ட” 
பெ, சோ. மீன்வகை, ந] எங்ா12 
வ ணாய்பா௫ு பத்தர்‌ 
பெ. சொ. தொட, 148ற8றறகமம ௧11607; சீதீகரவறறகம்ம 
10 73௩3௦௯ ௦௨% (743.) ்‌ 


படிணாப்டா ௫ பெரிஎபயார்‌ 


பெ. சொ. தொ. , ]ரீக௩ஜுறகம்ய0 ௩௨௫6 01 க 9101001407. 
1, ஆாஜ றகு% ௦7 ]ந்தரறறகம்ம (0.1.) 


மனால்திட்டு 
பெ. சொ. தொ, கடலுள்‌ காணலாகும்‌ சிறுசிறு திட்டுகள்‌ 
ஊராம்‌ (௫) 


பெ,சொ. தொ, ஆற்றுவாயப்பக்கம்‌ மேடாகக்‌ குவிஙம்‌ 
இருக்கும்‌ மணல்‌ குவியல்‌ 


கலைச்சொல்‌ அகராதி ர்தித 


2 ஊரிக்கூட்‌் ணட 
பெ, சொ, தொ,, வலை மிதப்பதற்காக மேலே கட்டப்படும்‌ 
மரக்கட்டைத்‌ துண்டுகள்‌, பெரும்பாலும்‌ எருக்கிலைத்‌ 
தண்டுகள்‌. (தற்காலத்தில்‌ அலுமினியத்தாலான போயாவும்‌ 
சப்பராலான புளோட்டும்‌ மரக்கட்டைத்‌ துண்டுகளுக்குப்‌ 
பதிலாகப்‌ பயன்படுத்தப்படுகின்‌ றன.) 

மணிக்காஸ்‌ ப 
பெ. சொ., வலையின்‌ அடிப்பகுதி நீரில்‌ ௮மிழ்வத.ற்காகக்‌ 
கோக்கப்படும்‌ சுடப்பட்ட மண்‌ உருண்டை. 


மணரிவன லவ 
பெ. சொ. தொ., வலைவகை, ஒருவலை (த.மொ.௮,) 


(கட 161 


பண்டல்‌ வலை 

பெ, சொ. தொ., வலைவகை, தடித்த நைலான்‌ நூலினால்‌ 
செய்யப்படுவது. இவ்வலையின்‌ சிறப்புத்‌ தன்மை--மிதப்புக்‌ 
கட்டைகள்‌ சிறியனவாகவும்‌ €ீங்காக்கற்கள்‌ பெரியனவாத 
வும்‌ இருப்பதாகும்‌. வலைக்கண்‌ 5 ௮ங்குலம்‌ அளவினது) 
வலையின்‌ நீளம்‌ 400) அல்லது 500 அடி; மிதப்புக்‌ கட்டை, 
இங்காக்கல்‌ அமைப்புகளால்‌ இவ்வலை கடலின்‌ €ழ்ப்பகுதி 
வரை சென்று வேலிபோல அமைந்திருக்கும்‌. 


மண்ட 
பெ. சொ., திமிங்கலம்‌ போன்றவற்றைப்‌ பிடிப்பதற்காகக 
கையால்‌ வீசி எறியப்படும்‌ கொக்கியுடன்‌ கூடிய நீண்ட 
கயிறு. 13 ௨ாற௦௦ற 


॥2ணீரரடடா? ்‌ 
பெ.சொ,, இரட்டைச்‌ கருவீட்டி. பன்‌ றி முதலானவற்றைக்‌ 
குத்த உதவும்‌ ஈட்டிவகை (ம.த.பே.). எறியுளி. 
இரவுக்‌ காலங்களில்‌ ஈல்ல இருட்டில்‌ மண்டா வேட்டைக்குச்‌ 
செல்வர்‌. கட்டுமரம்‌ அல்லது சிறிய தோணியின்முன்‌ உட்‌ 
கார்க்து கொண்டு முன்பக்கமாகவே தோணியைத்‌ தள்ளிச்‌ 
செல்வர்‌. பின்பகுதியில்‌ ஒருவர்‌ மண்டாவுடன்‌ விழிப்போடு 
காத்திருப்பார்‌. கலத்தின்‌ முன்பகுதியில்‌ இணைக்கப்பட்ட 
முறம்‌ போன்ற ஒன்று தண்ணிரில மிதஈ்து வர இதனை 
இரை என்று கருதிய திருக்கைமீன்‌ அதனமீது பாய 
க.க 10 


146 ச்‌. முருகானந்தம்‌ 
உடனே எறியுளியால்‌ எறிந்து மீனைக்‌ கைப்பற்றுவர்‌. 
மண்டா-.-திருக்கைமீன்‌ வேட்டைக்குப்‌ பயன்படும்‌ கருவி, 
“மண்டு' எனும்‌ சொல்லடியாகப்‌ பிறந்தது. மண்டு-உறுதி 
யாகப்‌ பிடித்தல்‌, செறிவு என்பன பொருள்‌, இக்கருவி 
மீனை உறுதியாகப்‌ பற்றும்‌ தன்மையது. 

யமணா்டாடி 


பெ. சொ,, வள்ள ததை ஓட்டுபவர்‌. வள்ள இயக்குகர்‌ 

மண்ட௫க்கி 
பெ. சொ., மூனையில்‌ கொக்கபோல்‌ வளைந்த இரும்‌ 
பாலான கருவி, இதன்‌ அமைப்பானது ஒன்றில்‌. எளிதில்‌ 
இறங்கட்‌ பதியும்‌ படியாகவும்‌ வெளியில்‌ எடுத்தால்‌ எளிதில்‌ 
வெளிவராததாகவும்‌ இருக்கும்‌. மீன்‌ வேட்டைக்குப்‌ பயன்‌ 
படும்‌ சாதனம்‌ 

உண்ணக்‌ கெளணிறூ 
பெ. சொ. தொ., மீன்வகை, &ார19 41321௨8811 

'உச்ஸணணல ன்‌ 
பெ. சொ. வலைவகை 

மக்னா ல்‌ 
பெ. சொ,, மீன்வகை 

ஊமஆ்துககல்‌ , 
பெ. சொ., காற்மோட்டமற்ற இறுக்கமான சூழ்நிலை 

ய௲்௲ வைத்தல்‌ 
பெ. சொ., அலையோடு அலையாக விளையாடும்‌ பர.தவச்‌ 
சிறுவர்களின்‌ கடல்‌ விளையாட்டு 

மஜ்ணது 
பெ. சொ., கடல்‌ அலை 

மந்தி புரணு௯ல்‌ 
வி. சொ. தொ, காற்று வீசிக்கொண்‌ டிருக்கும்‌ திசையில்‌ 
கடல்‌ மட்டத்திலிருந்து தென்னை மர உயரத்திற்கு ஏதோ 
ஒன்று இருகை அகல அளவில்‌ தோன்றி மறையும்‌, இது 
இரு வண்ணங்களிலோ அல்லது பல வண்ணங்களிலோ 
காட்சி தரும்‌. இதற்கு மந்திபுரளுதல்‌ என்பது பெயர்‌. இது 
தோன்றிய சில மணிகளுக்குள்ளாக பெரும்‌ சுழற்காற்று 
உருவாகும்‌, ஆகவே பரதவர்‌ இதனை அபாய எச்சரிக்கை 
யாகக்‌ கருதி விரைந்து கரைக்குத்‌ திரும்புவர்‌, பொதுவாக 


கலைச்சொல்‌ அகராதி ர்க்ரி 


இது கோடைக்காலங்களில்‌ காணப்படும்‌. கோடைப்‌ 
புயலுக்கு முன்‌ தோன்றும்‌ அறிகுறி இது. 

ன்பு 
பெ. செ., மேகம்‌ 


மப்பு கட்டி இருத்சுல்‌ 
தொ. பெ. சொ. தொ., மேகக்‌ திரண்டு இருத்தல்‌. மப்பு-- 
மேகம்‌. மழை வருவதற்கு முந்தைய நிலை 

உயபறி 
பெ. சொ,, மீன்வகை 


படட ணப இ 
பெ. சொ. தொ. வெள்ளை நிறம்‌ குறைந்த, அழுக்கு நிற 
மான உப்பு 

மரக்கலம்‌ 
பெ. சொ. தொ., கப்பல்‌, தோணி (த.மொ.௮.). மரத்தால்‌ 
பெருமீனின்‌ உருப்போல்‌ கடலில்‌ பயணம்‌ .செய்ய உரு 
வாக்கப்பட்ட மிதவை. இதன்‌ உறுப்புகள்‌ துடுப்பு, பாய்‌ 
மரம்‌, கயி.று ஆகெயன ((௮.9.). ரோக]1 

ஊரக்கூலவ்‌ பளமீா 
பெ.சொ. தொ., கப்பல்‌ பாய்‌ (த.மொ,௮.) 


மரக்காயர்‌ 

பெ சொ, இவர்கள்‌ தமிழ்‌ பேசும்‌ மகமதியர்‌, 
ஸங்கர ஜாதியார்‌. வர்த்தகர்‌, லப்பைகளின்‌, வேறு 
பட்டவர்கள்‌. இந்தப்‌ பெயர்‌ அரபி பாஷையில்‌ ₹*மரகாட்‌' 
(இதன்‌ பொருள்‌ படகு), இவர்கள்‌ படகோட்டிகள்‌: 
இவர்கள்‌ குற்றவாளிகளாக அ?ரபியாவிலிருந்து 
துரத்தப்பட்டபோது தமிழறியாத இவர்களை நீங்கள்‌ 
யாரெனக்‌ கேட்டதற்குத்‌ தங்கள்‌ படகைக்காட்டி “மரகாப்‌” 

என்றனர்‌, அதனால்‌ இவர்கள்‌ மரக்காயர்‌ எனப்பட்டனர்‌ 
(தர்ஸ்டன்‌ ) (௮.9.). மரக்கலத் துக்கு உரிமையுள்ள வர்கள்‌ 
மரக்கலராயார்கள்‌, இது மரக்காயர்‌ என மாறிற்று. 
(சோமலெ”),. க. பி. 14 ஆம்‌ நூற்றாண்டு முதலே தமிழகத்‌ 
தில்‌ முகமதியர்களின்‌ செல்வாககுப்‌ பரவலாயிற்று, இவர்‌ தம்‌ 
பெயரில்‌ அமைந்த பல பட்டினங்கள்‌ கிழக்குக்‌ கடற்கரை 
யில்‌ உள்ளன. மீன்‌, உலர்‌ மீன்‌ வர்த்தகத்தில்‌ பெரும்பங்கு 
வ௫ப்பவர்கள்‌. இராமகாதபுரம்‌ மாவட்டத்‌ அக்‌ குளியர்களுள்‌ 


1460 ச்்மூருகானந்தம்‌ 


முகமதியர்களே பெரும்பான்மையானவர்களாய்‌ இன்றும்‌ 
இருக்கின்‌ றனர்‌. 
யரக்்கரஸா 


பெ. சொ., மீன்வகை, 1980௩6 000; 46 ௬610- 
,08112108 


மரய்பட ரூ 
பெ. சொ. தொ., இராமகாதபுரம்‌ மாவட்டத்தில்‌ காணப்‌ 
படும்‌ ஒருவகைப்‌ படகு 


ஊரமடித்கஸல்‌ 
தொ. பெ. சொ. தொ., உழவுக்குப்‌ பின்னர்‌. அளத்தைச்‌ 
சமப்படுத்‌ துவத.ற்காகக்‌ கனமான மரத்தடியால்‌ அடித்தல்‌. 


மரம்‌ 
.பெ,சொ, மரத்தாலாகய கட்டுமரத்தை உணர்த்தும்‌ 
செரல்‌. ஆகு பெயர்‌. சேகர. 


யம்‌ அணைத்தல்‌ ்‌்‌ தி ்‌ 
தொ.பெ.சொ.தொ.., கட்டு மரத்தடிகளைச்‌ சேர்த்தணைத்‌ 
துக்‌ கட்டுதல்‌; தொழிலுக்குச்‌ செல்லும்‌ முன்பாகச்‌ செவ்வக 
செயல. 


ஹர ௯ட்டஸ்‌ ர 
தொ.பெ.சொ. தொ, மரம்‌ அணைத்தல என்பதும்‌ 
இதுவும்‌ ஒன்றே. மேற்குறிப்பு காண்க, 


மர்‌ காவல்‌" 

தொ. பெ. சொ.தொ., முன்னாளில்‌ கரையில்‌ நீற்கும்‌ 
கட்டுமரம்‌ முதலான சலங்களும்‌ வலை முதலான பொருள்‌ 
களும்‌ களவு போதல்‌ இலலை. இக்கானில்‌ . வலை முதலான 
துணைப்‌ பொருள்கள்‌ சாணாமவ்‌ போவதும்‌ வள்ளம்‌ 
முதலானவை இல்லாமல்‌ போவதும்‌ அரிதாக ஈடையெது 
இன்றன. ஆகவே, அவரவர்‌ பொருள்களைக்‌ எசாத்துக்‌ 
கொள்வது அவரவர்‌ பொறுப்பாகிறது, களவு போகாமல்‌ 
காத்தல்‌ மரம்‌ காவல எனப்படும்‌. 


வரய காவல்‌” 
தொ.பெ,சொ, தொ,, மரம்‌ காவுதல்‌ (கட்டு மரத்தடி. 
களைத்‌ தோளில்‌ தூக்கச்‌ செல்லுதல்‌) என்பதன்‌ திரிபு 


சலைச்சொல்‌ அகராதி ர்தீறி 


மஸலட் (௫௬ ௬ண்ணீர்‌ 
பெ. சொ, தொ,, தெளிந்த கடல்‌ நீர்‌) நீர்‌ தெளிவாக 
இருப்பின்‌ மீன்பாடு மிதக்‌- குழைவாக இருக்கும்‌. . ஆகவே 
இது மலட்டுத்‌ தண்ணீர்‌ எனப்படுகிறது. 
யணலவையானா ௬௫௪ 
பெ. சொ. தொ., மணப்பாட்டில்‌ வள்ள மீனவர்களுக்குப்‌ 
படகு செய்து கொடுப்போர்‌ ('சோமலெ') 
மழுக்கி விர௫ுதல்‌ 
தோ. பெ.சொ. தொ., தேச்சி விடுதல்‌ 


மரிஞ்டிசிப்பயா ரை 
பெ. சொ, தொ,, மீன்வகை, கோகு 060௨0௧ 


உறுதி பகைப்‌ 
பெ. சொ, வலைவகை, இவ்வலை நண்டு பிடிக்கப்‌ பயன்‌ 
படுகிறது. இதனை இழுப்புவலை என்றும்‌ கூறுவர்‌, இவ 
வலையின்‌ சண்ணானது தடச்சி எனும்‌ நாலால்‌ 2 அங்குல 
௮னவில்‌ ஆக்கப்பட்டிருக்கும்‌. வலையின்‌ வாயப்‌ பகுதியில்‌ 
இரு பெரிய தடிகள்‌ இணைக்கப்பட்டிருக்கும்‌. பக்கத்திற்கு 
ஒருவராக இருந்து இவ்வலையை இமழுப்பர்‌., வலை 
இளக்கயெ பின்பு ஒரு மணி நேரம்‌ கழித்து வலை எளப்பு 
வர்‌. 

யமனஷ்ைணா டி 
பெ. சொ., மண்டாடி. 


வாஙீமளூ" 
பெ. சொ., பாத்திகளில்‌ படியும்‌ தூள்‌ ஜிப்ஸம்‌ 


யாாங்ளு" 
பெ. சொ,,. மீன்வகை 


ஊக 
பெ. சொ., மேகம்‌ (ம. த. பே.) 


மட்டு வலை 
பெ. சொ, தொ., வலைவகை. பெரு வலையின்‌ ஒரு உறுப்‌ 


பாகப்‌ பிணைக்கப்பட்டிருக்கும்‌ வலை 


வாதா யலகசகை 


பெ. சொ.தொ. வள்ளத்தின்‌ உறுப்பு, வள்ள த்தின்‌ 
சுற்றுப்புற மரத்தடி 


760 


ச. மூருகானந்தம்‌ 
மா௲ாபலனக முதல்‌ ௬த்து 
பெ. சொ, தொ,, முதலாம்‌ சுத்து மாதாபலகை 
ர ௲ாயாஸனக இரண்டாம்‌ ௬த்து 
பெ. சொ. தொ.,, இரண்டாம்‌ சுத்து மாதா பலகை 
நல ய்ய ப 
பெ. சொ., மீன்‌ கூட்டம்‌. மீன்‌ திரள்‌ (ம. த. பே). கரை 
யோர மீன்கள்‌ புயல்‌ வருவதன்‌ முன்னர்‌, வரும்‌ புயலை 
உணர்ந்து கொண்டு ஆழ்கடலான சேற்றுக்கடல்‌ பகுதிக்குத்‌ 
தப்பி ஓடுவது போல விரைந்து ஓடும்‌, இப்படிச்‌ செல்லு 
வதைக்‌ கண்டவுடன்‌ பரதவர்‌ புயல்‌ வரப்போவதை அறிந்து 
கொள்வர்‌. 
உப்பா கூட்டு ப்யாடஸ்‌ 
தொ.பெ. சொ. தொ,, கூட்டங்‌ கூட்டமாக மீன்‌ அகப்‌ 
படல்‌ 
மாங்யு ௯ல்லூதூ - 
தொ. பெ.சொ, தொ,, கடல்‌ நீர்‌ மட்டத்திற்கு மேல்‌ மீன்‌ 
கூட்டங்‌ கூட்டமாகச்‌ செல்லுதல்‌ 
யாப்பு சம்சுல்‌ 
தொ. பெ, சொ, தொ,, கூட்டமாக மீன்கள்‌ வருதல்‌ 
மாஙய்பயு (இ)றால்‌ 


பப. சொ. தொ,, கூட்டமாக வரும்‌ இறால்‌ 
1ல்‌ 


பெ.சொ., வலை (த.மொ.௮,). வலை இணைப்பு. 
11௩012; 77 ஸ்ட 


உலாம்‌ கீழுயமாநமு வாங்குகல்‌ 


பெ. சொ. தொ. தொ.., இருளகன்று வெளிச்சம்‌ புலப்படும்‌ 
அதிகாலைப்‌ பொழுது 


யாளீட&்‌ 


பெ. சொ., ஆங்கிலம்‌. சங்கு, முத்துக்‌ குளிப்பவர்கள்‌ கண்‌ 
காப்பிற்காக அணியும்‌ முகமூடி. பார்க்க -கண்ணாடி. 
11:11 

உணமை 


பெ. சொ,, மிதக்கும்‌ பொருள்‌. 11௦8௩, மர 


கி வை ணவ 


பெ, சொ. தொ,, வலைவகை. 17% 67 


கலைச்சொல்‌.௮கராதி 154. 


மிவாறு 
பெ, சொ., கோலாமீன்‌ பிடிப்புக்காகக்‌ கொண்டு செல்லும்‌ 
புங்கக்தழை, துளூச்‌ செடி, கொள்ளுச்‌ செடி, இன்ன பிற 
வற்றை மிலாறு என்பர்‌. ப 
பீனா உறல்‌ 
“தொ. பெ. சொ, தொ,, வலைப்பட்ட மீன்‌ உதறிக்கொண்டு 
தப்பிச்‌ செல்லுதல்‌ 
பீன்‌ எலீர ணொ ப 
பெ.சொ. தொ.,, மீனின்‌ கொழுப்பிலிருந்து தயாரிக்கப்படும்‌ 
- எண்ணெய்‌ 
பீனா ஏலம்‌ 
பெ,சொ. தொ, மீனை உயர்ந்த பட்சத்‌ தொகைக்கு 
ஏலம்‌ கூறுதல்‌ 
யனா கூழிக்கிறாது 
தொ. பெ. சொ. தொ,, தரமில்லாத மீன்களை அப்புறப்‌ 
படுத்துதல்‌ 
18 சூஞ்சு 
பெ, சொ. சின்னஞ்சிறு மீன்‌ குஞ்சுகள்‌, 11181) 8660 


மீனா கூட்டம்‌ 
பெ. சொ. தொ. மீன்‌ திரட்சி. (000216த 140 01 1181 


யீனைசினனா 
பெ. சொ. தொ, மீன்‌ முட்டை. 171804) 106 


பமீலா செதிளீ்‌ 
பெ. சொ. தொ. மீனின்‌ புறக்‌ கவசம்‌. வெண்தோடு, 
பொருக்கு, &ஜரோர்மப௦ 

பீனா பண்ணா 
பெ. சொ. தொ., ஈவீன முறையில்‌ மீன்களைப்‌ பெருக்கும்‌ 
மீன்‌ உற்பத்தி நிலையம்‌, 14181) ராமு: 

[11 பப] 
பெ.சொ. தொ., மீன்பிடிப்பு. படு-பாடு. முதல்‌ நிலை 
நீண்ட தொழிற்‌ பெயர்‌. (தொ. பெ. சொ. தொ. என்றும்‌ 
கொள்ளலாம்‌) 

1£னா பிசினி 
பெ. சொ.ஃதொ. மீன்‌ கொழுப்பிலிருந்து செய்யப்படும்‌ 
பொருள்‌, 114 00106 


உ, 


158 ச. முருகானந்தம்‌ 


ப்னாபிரூ கருவி 
தொ. பெ. சொ.. மீன்பிடிக்கப்‌ பயன்படும்‌ கருவி 
௩பம்ணாயிர யாட 
பெ. சொ. தொ., வள்ளம்‌ முதலியன. %8௨371 
யம்னா பக்குறுதுர 
தொ. பெ. சொ. தொ,, வலையிலிருந்து மீனைப்‌ பெயர்த்து 
எடுத்தல்‌ 
ய்னீா பெொருக்குசுல்‌ 
தொ.பெ.சொ.தொ.,, வெயிலில்‌ உலர்ந்த மீனை இனம்‌, 
அளவு வாரியாகத்‌ தனித்தனியாகப்‌ பொறுக்கிப்‌ பிரித்தல்‌ 
ய்காயசை 
பெ. சொ. தொ.,, மீனின்‌ வாய்ப்புறம்‌ நீட்டிக்‌ கொண்டிருக்‌ 
கும்‌ இழைகள்‌ 
உம்னா ட்டை 
பெ. சொ. தொ.,, மீன்‌ சினை, 17181) 622 
1ம்னீா வாணவலயபபர்‌ 
பெ, சொ. தொ., மீன்‌ பிடிக்கும்‌ வலையர்‌. 
பரதர்‌, பரதவர்‌, பரவர்‌, பரவா 
அழைக்கப்‌ படுபவர்‌ 
யனா ஷால்‌ 
பெ. சொ. தொ, மீன்‌ திரும்புவதற்குப்‌ பயன்படும்‌ உறுப்பு 
கேமம்க1 110 
பூத சப்பு 
பெ. சொ., கடல்கலத்தின்‌ முன்புறம்‌, அமரத்தின்‌ எூர்ப்‌ 
புறம்‌. 3௦ 
மூதக்சூவசீ 
பெ, சொ., பரதவருள்‌ ஒரு பிரிவினர்‌ 
புல்தீறு வார்‌ 
பெ. சொ.ொ., 140௧1 மமக கற நற நா 
17௨16 1180; ]4 06௧1-1௨) 11-ம்‌ (81.) 
முடிச்சு 
பெ. சொ., வலை முடிச்சு, 160 
முடிச்சு நெகிழ்த்தல்‌ 
தொ. பெ.சொ.தொ. வலையிளக்கும்‌ போது முடிச்சு 
கெஒழ்த்‌ துதல்‌. 10% 8]1றற௨ஐ௦ 


வலைஞர்‌, 
எனும்‌ பெயர்களால 


கலைச்சொல்‌ ௮கராதி 158 


மூடிச்சு வாலை 
பெ. சொ. தொ. வலை வகை, முடிச்சு முடிச்சாக உள்ள 
வலை. 1௩௦௩ ௦4 


மடடம 
பெ, சொ. மீன்‌ வகை, 02280 கம; 1௦0௦1081௦௨ 


(௧௦10௧ 

மூட்டி ர 
பெ, சொ., மீன்வகை. சம்மட்டி (த.மொ.ஃ௮.). சம்மட்டி 
போன்ற தோற்றமுடைய மீன்‌ 


மூன டக்‌ ௬ண்‌ 
பெ, சொ. தொ., மீன்வகை, 40200 கமால£ (0௦10 
கோய்ருவ] 11) &ழ002ஐ00 80றமராளார்கங்மி ( ஒர 
௨௩௦ கோப1௨1 11810) 


முன்ட௬௯௯ண யாரை 
பெ. சொ. தொ., மீன்வகை, கோகு 01010610ற1௨11ய0 


முணா டலா ௬ர௱ஈ 
பெ. சொ.,தொ.,, மீன்வகை, 081ஐ6110 ட க1% 


மூழ௲ணவ்யபார்‌ 
பெ. சொ., முதலை. வன்மீன்‌ (ம.,த.பே.). வன்மீன்‌ 


பிடிப்பவர்‌ முதலையார்‌ 


முதஸ்பயா௫ 
தொ. பெ. சொ. தொ., முதல்முமழையாக வலை இளக்கி 


மீன்‌ பிடித்தல்‌ 
மூத்து 

பெ. சொ. முத்துக்கள்‌ தலசம்‌, சலசம்‌ என இருவகை, 
தலசம்‌ பூமியில்‌ உள்ள பொருள்களில்‌ உண்டாவன. சலசம்‌ 
ரீரீல்‌ உள்ள பொருள்களில்‌ பிழப்பன (௮. சி.). (இக்கோட்‌ 
பாடும்‌ இதன்‌ விளக்கமும்‌ நம்பிக்கை அடிப்படையில்‌ 
எழுந்தனவாசலாம்‌--ஆய்வாளர்‌) சிப்பியின்‌ உட்புறமுள்ள 
சதைப்புறத்தில்‌ உறுத்தலான பொருள (மணல்‌ துகள்‌ 
போன்றவை) படும்போது அ௮அப்பொருளைச்‌ சுற்‌. அந்த 
உயிரினம்‌ ஒரு திரவத்தைச்‌ சுரக்கிறது. திரவம்‌ அந்த 
உறுத்தற்‌ பொருளைச்‌ சுற்றிச்‌ சூழ்ந்‌ துக்‌ கெட்டிப்‌ படு 
இறது. இதுவே முத்தெனப்‌ படுகிறது (௮. சி). மகா] 


1தத்‌ ச. முருகானந்தம்‌ 
முத்துக்சூளி 
தொ. பெ. சொ, தொ.,, கடலில்‌ மூழ்கி முத்துக்குளித்தல்‌ 


முத்துக்குளித்தல்‌ 
தொ. பெ. சொ. தொ. பார்க்க -- முத்துக்குளி, கடலில்‌ 
மூத்தெடுக்க்‌ மூழ்குதல்‌ (த.மொ.௮,), இராமகாதபுரம்‌, 
திருநெல்வேலி மாவட்டக்‌ கடற்கரைப்‌ பகுதிகளிலும்‌ 
இலங்கையின்‌ வடக்கு, வடமேற்கு, மேற்கு கடற்கரைப்‌ 
பகுதிகளிலும்‌ நெடுங்காலமாக இத்தொழில்‌ நடைபெற்று 
வருகிறது, 

நேத்து & சூனளரிய்ப வர்‌ 
வி. ௮. பெ.சொ. தொ,, முத்துக்‌ குளிக்கும்‌ தொழில்‌ 
செய்யும்‌ பரதவர்‌. 1௦81 01767 


நுதத்தூுூ ௯ சூனரியாா வீர 
வி. ௮.பெ.சொ.தொ., பார்க்க : முத்துக்‌ குளிப்பவர்‌. 
12௦௧1 014 


ழமூக்தூச்‌ சவாயஸம்‌ 
பெ.சொ.தொ., முத்துக்‌ குளிப்பதற்குரிய கூலி 
(த.மொ.௮,) 


நுத௲தூ௫சசிப்பி ்‌ 

்‌ பெ.சொ. தொ,,முத்து உண்டாகும்‌ சிப்பிகள்‌ இரண்டின்‌ 
தட்டு, 16811 08%, 1101௧௫ பீ ஜகா15; %4-7௧176- 
௨1௦ ஊக] 


முரடன்‌ ௬றா 
பெ. சொ. தொ., மீன்வகை, கோ0்கா]்ற1 கஜ; 
முக; கே ஜகர்‌10 8116 

முழுத௲*்கூாளரி௯ளா 
தொ. பெ. சொ., வளர்ந்து கனத்த முத்துக்‌ இளிஞ்சல்கள்‌ 
கடல்‌ மட்டத்திற்குக்‌ 8ழ்ச்‌ சென்று பூமியுள்‌ புதைந்து 
விடும்‌. குளியர்‌ அல்லது குளியோடிசள்‌ இவற்றை எடுக்க 
முடியாது. 15 பாகம்‌ ஆழம்வரை முழுக்காளிகள்‌ முத்துக்‌ 
குளித்து இவற்றை எடுப்பர்‌. 

நூதனானி௫்‌ சங்சூ 
பெ.சொ.தொ,. சங்கு வகை, சங்கன்‌ பு மட்பரப்பு 
முழுவதும்‌ கூரான முட்கள்‌ போன்ற அமைப்புடைய 
சங்கு 


கலைச்சொல்‌ அகராதி 198 


மூள்னாுச்‌ சுறா 
பெ.சொ.தொ,, சுறாமீன்‌ வகை 

நூதன னாடிய்‌ பல 
பெ. சொ. தொ,, கொத்துப்‌ பலகையின்‌ மறுபெயர்‌. உப்‌ 
பளத்தில்‌ பயன்படும்‌ கருவி 

முள்னணாடிவானனா 

்‌ பெ.சொ. தொ., மீன்வகை, 011௦007119 0௦87 

மூக்சூமீலா 
பெ. சொ. தொ.,, சுறாமீன்‌ வகை, இஇல்‌ புள்ளிச்சு றா, 
சுத்கித்‌ தலைச்சுறா, வாள்பல்‌ சுறா எனப்‌ பலவகைகள்‌ 
உள்ளன. (௮,9.) 5 (19% 


மூசாஸ்பு 
பெ, சொ., காற்றற் ற மந்தமான நிலை. புயலுக்கு முன்‌ 
தோன்றும்‌ ஓர்‌ அறிகுறி 

மூச்௬க்சூப்பி 
பெ. சொ. தொ., முத்துக்‌ குளியாளும்‌ சங்கு குளியாளும்‌ 
கடலில்‌ மூழ்க ஈவீன முறையில்‌ கையாளும்‌ சுவாசக்‌' 
காற்றுக்‌ குப்பி. &றராக௩௦1 001116 

மூச௬ப்‌ பிடித்தல்‌ 
தொ.பெ.சொ.தொ., குளியல்‌ தொழிலின்போது 
மூச்சடக்கல்‌ 

மூடந்தட்டுசஸ்‌ ன்‌ 
தொ.பெ.சொ.தொ,, அளப்‌ பாத்திகளில்‌ தேங்கியிருக்கும்‌ 
உப்புநீர்மீது படியும்‌ காற்றுக்‌ குறைவினால்‌ உண்டாகும்‌ 
பாசி போன்ற ஆடையை வாரு பலகையினால்‌ கலைத்‌ 
அப்புறப்‌ படுத்துதல்‌ ப 

நூடவீ* ர 
பெ. சொ., முகத்தலளவு. எட்டு மரக்கால்‌ கொண்டது. 
சிப்பியை அளக்கப்‌ பயன்படுவது (த.மொ.௮.) 

மூட்‌" 
பெ. சொ,, நீராடை 

மூய்யபனா 
பெ, சொ., நகரப்‌ பரதவன்‌. பரதவர்‌ தலைவன்‌, மூப்பன்‌. 
சில சாதியாரின்‌ பட்டப்‌ பெயர்‌, மூப்பர்‌-கிருத்துவ மதத்‌ 
தலைவருள்‌ ஒருவகையார்‌ (ம.கஃபே.) 


160 ௪. முருகானந்தம்‌ 


மூணளானா 
பெ.சொ., மறுபெயர்‌ சொறி. மீன்‌ இனத்துள்‌ ஓன்று. 
கடுமையான விஷமுடையது. கடற்பரப்பில்‌ பஞ்சு மிதப்பஆ 
போல மிதக்கும்‌. 'சவன்‌ பை' என்றும்‌ இதனை அழைப்பர்‌ 
(சிவனுக்கும்‌ மூளானுக்கும்‌ தொடர்பு நஞ்சால்‌ ஏற்பட்‌ 
டி.ருக்கலாம்‌). இதனுடைய வீஷத்தின்‌ அளவுக்கு ஒரு 
தகவல சொல்வார்கள்‌. ஒரு பித்தளைச்‌ செம்பில்‌ தண்ணீர்‌ 
விட்டு அதில்‌ மூளானைப்‌ போட்டு அச்செம்பை தலையில்‌ 
வைத்துக்‌ கொண்டால்‌ செம்பையும்‌ ஊடுருவித்‌ தலை வழி 
யாக விஷம்‌ இறங்கும்‌ என்பர்‌. இது உடல்மீது பட்டு 
விட்டால்‌ 8 நாட்களுக்குத்‌ துடிப்பர்‌. மூளான்‌ சொறிகளின்‌ 
அரசன்‌ என்பர்‌. சொறிகளின்‌ வகைகளாவன : செஞ்‌ 
சொறி, முட்ட சொறி, வவ்வால்‌ சொறி, கொதவள சொறி, 
பெரப்பாங்‌ கண்ணி சொறி, கடுக்காச்‌ சொறி, எட்டுக்கால்‌ 
சொறி, இராணிமுடி சொறி, அகல சொறி, மடவா சொறி, 
பாளத்தான்‌ சொறி, வட்டுச்சொறி, மணிச்‌ சொஜதி, 
தொளுத்தைச்‌ சொறி ஆகியன. 

மறன லும்‌ டயா (௫ 
தொ.பெ. சொ, தொ., மூன்றாம்‌ முறை வலை இளக்கி 
மீன்‌ பிடித்தல்‌ 

௨௦ சம்பு வலை 
பெ. சொ. தொ., வலை வகை. நீரின்‌ மேல்‌ மிதந்து கொண்‌ 
டிருக்கும்‌ ஒருவகை வலை, மிதப்பு வலை. 

மெச்ஸ௯்‌ கூட்ட 
பெ. சொ. தொ., மிதவைக்‌ கட்டை, நீரில்‌ வலைக்கு 
அடையாளமாக மிதக்கும்‌ நுரைக்கட்டை. 


இயமெனாக்கிநாளீா 
பெ. சொ.தொ., நாயராட்சை, ஞாயிற்றுக்கிழலை ம. 
காண்க-நாயராட்சை 

மயங்கா 


பெ. சொ,, வலையின்‌ மேற்பகுதி 


(மகக பர்றுஸ்‌ 
தொ. பெ. சொ. தொ., மேல்‌ வலையைப்‌ பற்றுதல்‌ 


மய காரர்‌ 
பெ. சொ., மேலநாட்டுக்‌ கிருத்துவப்‌ பாதிரிமாரேோரடு 
மேசை போட்டமர்ந்து பேசுமளவுக்கு வாழ்க்கைத்‌ 


தரத்தில்‌ உயர்ந்தவர்கள்‌, ' 


கலைச்சொல்‌ அகராதி 187 


டீயா 
பெ. சொ., மேற்குத்‌ திசையிலிருந்து இழெக்குத்‌ திசை 
கோக்கி ஓடும்‌ நீ$ரோட்டம்‌ 

(20மயநூ வெள்ளாம்‌ 
பெ. சொ. தொ., மேமறி. முற்குறிப்புக்‌ காண்க, 

ம்யல ஏன்யதுபய௱ர்‌ 
பெ.சொ. தொ., ]461௧0ல்கம தா; 14615-ரியா்ளா 
௦ 19ந்கறந்‌, மக்ரு; ரீமா மா லம்‌ 9 தர்மா 
கற (0.1) 

மீமலஸா மரம்‌ 
பெ,.சொ.தொ, ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்கச்‌ செல்லும்‌ 
கட்டுமரம்‌. திருக்கைவலை, பாச்சுவலை ஆகியன இம்‌ 
மரத்தில்‌ பயன்படுத்தப்படுகின்றன. இம்மரத்தில்‌ பெரு 
வலைகளே தொழில்‌ செய்ய பயன்படுகின்‌ றன. 


(0ல்‌ ௬ஈஇதூ 
பெ. சொ. தொ,, மேற்கிலிருந்து வீசும்‌ காற்று, 


மீமாங்புக்‌ கட்டை 
பெ. சொ. தொ., மிதப்புக்கட்டை) மேல்‌ பு.றக்கட்டை, 
வலைமீது மிதக்கும்‌ மிதவை. 


ழயிருட்டு.. 

பெ. சொ. தொ., வெளிச்சம்‌ அறவேயில்லாத கருக்கிருட்டு 
ொட்டச்சீ 

பெ. சொ. தொ, மீன்வகை, &11/0ா]1றக 708௧11] 


மொட்டிகோலாக கெண்டை 
பெ. சொ, தொ., மீன்வகை. _&ர்ர்க ரீமாக்வி111 


ஹோரஸ்‌ 

- பெ.சொ,, மீன்வ்கை 

மமாட்டார்‌போட்‌ 
பெ. சொ. தொ. ஆங்கிலச்‌ சொற்கள்‌. இயறர்திரப்‌ படகு, 
28௦7௦7 ௦௧ம்‌, 


மவோ௱ர்சிங்‌ யாரை 
பெ. சொதொ.,, மீன்வ்கை, கோக 01௧0௧ 


பபானனாமுள்ளிச்‌ சங்சூ 
பெ. சொ. தொ.,, சங்குவகை, பெரிய யானை போன்ற 
அமைப்பு உடையதும்‌, வெளிப்புறம்‌ முட்கள்‌ நிறைந்தது 
மான சங்கு, 


158 ச்‌. முருகானந்தம்‌ 


ரங்்கூலீவால 
பெ. சொ. தொ., வலைவகை, பிளாஸ்டிக்‌ இரைமீன்‌ பயன்‌ 
படுத்தும்‌ வழக்கம்‌ இலங்கையிலிருந்து வந்தது போல இந்த 
வலையைப்‌ பயன்படுத்தும்‌ வழக்கம்‌ ரங்கூனிலிருந்து வந்த 
தாயிருக்கலாம்‌. 1௨௪௦௦௩ ஐ 


ஏ௱ணரி ௯ய்யி 
பெ,சொ. தெொ., மீன்‌ தூண்டிலுக்குப்‌ பயன்படும்‌ கம்பி, 
கொழும்பு நகரில்‌ இக்கம்பி விக்டோரியா ராணியின்‌ 
ஞாபகார்த்தமாக ராணிகம்‌.3ி என வழங்கப்பட்டு தூத்துக்‌ 
குடிப்‌ பரதவரிடையிலும்‌ அப்பெயர்‌ பரவி விட்டது. 


ராக௲்௲ா 

... பெ.சொ., வசதி, *கார்த்த்கை மாசம்‌ சங்குளிக்கு 
ரொம்பவும்‌ ராகத்தாவா இரிக்கும்‌' மீனவர்‌ பேச்சு 

ரஈாவிவிடறுது 
தொ.பெ, சொ. தொ., தேச்சி விடுதல்‌, மழுக்கி விடுதல்‌. 
உப்பளத்தில்‌ பயன்படுத்தும்‌ சொல்‌ 

ரஈாஜாவுக்குச்சிய்பி சோதிச்சுமார 
பெ. சொ. தொ. சோதித்த--சோ தச்ச: 1௨௨7112120 8ர்றறம்‌ 
5௦140௧ நிக; நகர்க்‌ ரர றா 10 ஐ தர: 
5௦114௦1௨--8௦க௱0௦ ௦1 ுூதராரற60; $]றறர்‌-0ரகந்லாக; 
181 86௧0௦0 17௦1 ெந்தா5 10 1௦ ௧/௧ (4. 1.) 


செண்டாம்‌ உாமீ 
பெ.சொ.தொ., இரண்டாவது உ௨ச்ப்பாய்‌, படகின்‌ கலைப்‌ 
பாய்க்கு மேலுள்ள சறுபாய்‌. '110றஜ ௨11௨ 


ரெண்டாய்‌ பத்துவனரி 
பெ. சொ, தொ., சங்கு குளிக்கும்‌ பருவம்‌ அல்லாதபோ.து 
அத்தொழில மேற்கொண்டார்‌ வாழ்வதற்கு மூதலாளியர்‌ 
கொஞ்சம்‌ பணம்‌ கடனாக முன்பணம்போல்‌ தருவர்‌. 
பருவம்‌ வந்ததும்‌ சங்கு குளித்துத்‌ தொழில்‌ செய்து 
கடனை அடைத்தல்‌ வேண்டும்‌. பொதுவாக ஒரு முதலாளி 
யிடம்‌ பதிவாகத்‌ தொழில்‌ செய்வோர்‌ வேறொரு முதலாளி 
யுடன்‌ தொடர்பு கொள்ளார்‌. சிலர்‌ ஒரு முதலாளியிடம்‌ 
வேலை பார்த்துக்கொண்டே அவர்க்குத்‌ தெரியாமல்‌ 
இன்னொரு முதலாளியிடம்‌ கணக்கு வைத்துக்‌ கொள்ளுத 
தும்‌ உண்டு. இதற்கு இரண்டாம்‌ பற்‌.றுவாரி என்று 


கலைச்சொல அகராதி த்ர 


பெயர்‌. முதல்‌ முதலாளிக்குக்‌ தெரியாமல்‌ தரம்‌ மிகுந்த 
உயாரகச்‌ சங்குகளை இரண்டா மவருக்கு “மற மிததும்‌ 
உண்டு. 

ரெண்டாம்‌ யாழ 
தொ. பெ. சொ..தொ., இரண்டாம்‌ மூறையாக வலை 
இளக்கி மீன்‌ பிடித்தல்‌ 

ீரஈஹிபோ 
பெ. சொ., மீன்வகை 

(ர னிட பபான 
பெ. சொ., சங்கு வகை. ரோஸ்‌--ஓரு வண்ணம்‌, ரோஸ்‌ 
வண்ணமுடைய சங்கு 

வம்பராாவாலை 
பெ. சொ. தொ., லம்பரா-- ஆங்கிலச்‌ சொல்‌. வலைவகை. 
மீன்களைச்‌ சுற்றி வளைக்கும்‌ வலை. 1/௨ 


வஸகசுர்‌ 

பெ. சொ., தோணியில்‌ தொழில்‌ செய்வோர்‌. 
ஸஞீடிசு 

பெ. சொ., ஆங்கிலம்‌. இயந்திரப்படகு. 1/0 
ஸெய்யோ 


பெ. சொ., வள்ளத்தின்‌ உள்ளுறுப்பு 

லைட்டா 
பெ. சொ. ஆங்கிலம்‌, சிறுபடகு. மரத்தாலும்‌ தகட்டாலும்‌ 
செய்யப்படுபவை. துறைமுகம்‌ இருக்குமிடத்தில்‌ ஆழம்‌ 
குறைவாயிருந்தால்‌ கப்பல்கள்‌ கரைக்கருகில்‌ வரமுடியாது, 
கடலிலேயே சில கிலோமீட்டர்களுக்கு அப்பால்‌ இருக்கும்‌, 
ஆழ்கடலில்‌ நிற்கும்‌ கப்பல்களிலிருக்‌.த லைட்டர்கள்‌ வழியாக 
200டன்‌ நிழஹையுள்ள பொருள்களை ஓவ்வொரு முறையும்‌ 
ஏற்றி இறக்குவர்‌. லைட்டர்கள்‌ கரைக்கும்‌ கப்பலுக்கும்‌ 
இடை பில்‌ சென்று வருவன. 1/[ஐ167 

வலீ 

பெ. சொ., ஆங்கிலம்‌. இழை; சரடு, நூல்‌. 1,176: 

டலாக்க்ல்‌ உப்பு 
பெ. சொ, தொ,, லோக்கல்‌--ஆங்லெம்‌. பழைய முறையில்‌ 
தீயாரிக்கட்படும்‌ உப்பு, வெளியே திடமாகவும்‌ உள்ளே 
இரவமாகவும்‌ இருக்கும்‌ உப்பு. இதனை இயந்திரத்தில்‌ 
அரைத்து பவுடர்‌ உப்பு - தயாரிக்க முடியாது, 1,006] 8514 


160 ச்‌. முருகானந்தம்‌ 


ண்சகூரா ங்க 
பெ, சொ. தொ,, கடற்கரையோர கெய்தல்‌ நிலத்‌ தாவரம்‌ 
வகசூ 
பெ. சொ. மரக்கலத்‌ தறி (த. மொ. ௮.) 
மங்கை 
பெ. சொ., மீன்வகை 
வங்கடையாரை 
பெ,.சொ,தொ., மீன்வகை, கோகு 0ரமாம00- 
1/1 விர 
வஊாணளுசிரய்‌ 
பெ. சொ., வன்‌ சிரம்‌. மீன்வகை,. ரோமா ோொரமன80111 
வட. ஒன்யதுூப௱ர்‌ 
பெ. சொ. தொ., வடக்கு ஒன்பது பார்‌. ]40%11% 8௩% 
11) ந1௦ 1217௦105; 7௫௧-௩01 ((6.1.) 
வருஙப்படல்‌ 
வி.பெ.தொ., காயப்படுதல. மீன்‌ வேட்டையில்‌ உண்டாகும்‌ 
காயம்‌ 
வட்டக்குாரர்‌ 
பெ. சொ,, சம்மாட்டியார்‌ மூலமாக மீன்பிடி தொழிலில்‌ 
பணம்‌ முதலீடு செய்பவர்‌. சம்மாட்டியார்‌ அன்றாடம்‌ 
இடைக்கும்‌ மீன்பாட்டினை ஏலம்‌ விட்டு அத்தொகை 
யில்‌ நூற்றுக்கு ஒரு வட்டம்‌ வீதம்‌ கொடுப்பார்‌. வட்டக்‌ 
காரர்‌ தமது முதலுக்கு வட்டத்தொகையை வட்டிப்‌ 
போலப்‌ பெற்றுக்‌ கொள்கிறார்‌, 1 வட்டம்‌.ரூ, 6-2 


மட்ட ய்‌ 
பெ. சொ., பணம்‌, வராகன்‌ போன்ற பெயர்‌, பார்க்க 
வட்டக்காரர்‌ 

வட்டம்‌ கூறுதல்‌ 
தொ.பெ, சொ. தொ.,, ஏலம்‌ கூறுதல்‌ 

வபல்்௫ காய்‌ (யோ (௫௬ல்‌ 


தொ. பெ. சொ. தொ., உப்பளப்‌ பாத்தியில்‌ இருந்து வாரி 

எடுக்கும்‌ உப்பை அப்பாத்தியின்‌ வரப்‌.பிலேயே குவித்து 

ஒருகா.ள்‌ காயட்‌ போடுதல ப 
அம்னா( கூட்‌ (0ல்‌ 

தொ. பெ.சொ.தொ,, பாத்தியிலிருந்து உப்பை அள்ளி 

அவ்ரப்பிலேயே குவித்தல்‌ 


கலைச்சொல்‌ அகராதி 167 


வனணா்ணா்‌ சூளானனா 
பெ, சொ., மீன்வகை 


வத ௲௯ரை 
பெ, சொ. தொ., கடற்கரை 


வதக்கும்‌ 
பெ. சொ. தொ., வற்றம்‌. கடல்‌ நீர்‌ குறைதல 


வ௲்த௲ல்‌ 

பெ, சொ., சிறுவள்ளம்‌ (த. மொ, ௮,) 
வத்தல்‌ 

பெ. சொ., பெரீய தோணி 


வந்க ௬ணிசம்‌ 
பெ. சொ. தொ, நீர்‌ குறையும்‌ நேரம்‌ 


வந்தீவ ஆறூபாகம்‌ பாரி 
பெ. சொ. தொ., வன்மை தீவு ஆறு பாகம்‌ பார்‌, "7 கர்ரரோம 


கராஜா கர; கற ௦7 ஏதும்் ரம நு 81% ரீதங்0ா8 
(7 கர்ம்ராம, ற்கமம்‌ ஈற்று 00% றம) கம்-க107 
ஜாம -- 7கர் 0) 7க--றகாம்‌; 7 ஹூமாம--௧ 80௧11 
1ஷிஹூ ௩௦41 ௦4 1ிமுந்ம்க௦ம்றட ௦ ஈந்ம்ற்‌. 196 18 910௨11 
[18மத ௦௧௦௦. 1௦௧137 80 1160 0௦% ௨௦௦௦௧௩ ௦01 
ஜாம ஏர்ம்க் 100% 111௦ றாம்‌ (4.11.) 


வரல்‌ 
பெ, சொ.,, மீன்வகை 


வரிக்காரை 

பப. சொ. தொ., மீன்‌ வகை, &॥0றபக ௧1005 
வரிச்சுவஸ 

பெ. சொ. தொ., வலைவகை 
வரிரூணா (௫ 


ப பெ. சொ. தோ., ஈண்டுவகை. 116115 ற61௧ ஐ1005 
ஷரிய்யாா ணார 
பெ. சொ. தொ.,, மீன்வகை. 0௨% $ற௦01018 


வேரி௰ய்பு 
பெ. சொ. அதா., மப்பு--மேகம்‌. வரிவரியாகத்‌ தோன்றும்‌ 
மேகம்‌. இது கடுமையான காற்று வீசப்போவதற்கு அறிகுறி 
என்பர்‌. 
க, கட17 


304 ச்‌. முருகானந்தம்‌ 


வோரிவயாணஸ 
பெ. சொ. தொ,., வலைவகை (கற்றிணை 111) 

வாஸ 
பெ. சொ., பலவகை வலைகளாவன ;: கரை ்‌ வலை, 
கைவலை, உடுவலை, வீச்சுவலை, பரச்சுவலை, தெவவலை, 
வரிவலை, கொண்டைவலை, செவிள்வலை, க்கு வலை, 
குஞ்சுவலை, மடிவலை, வலிவலை, இழுவலை, பொடிவலை, 
பருவலை, தரரிவலை, சாளவலை, நைலான்வலை, ரங்கூன்‌ 
வலை எனப்பல. மீன்பிடி கருவி. ]-்‌ 

வலம்புரிச்‌ சங்சூ 
பெ. சொ, தொ.,, சங்குவகை, இது தெய்வீகத்‌ தன்மை 
உடையது எனும்‌ கம்பிக்கை இர்‌.துக்களிடையே நீலவுகற.து. 
இதனால்‌ இது மிகுந்த விலை உடையதாகிறது. இராமநாத 
புரம்‌ மாவட்டத்தில்‌ உள்ள தேவிபட்டினம்‌, இருப்பாலக்‌ 
குடி, மோரிபனை, கரங்காடு ஆகிய ௪௭ர்களுக்குப்‌ பக்கத்தில்‌ 
உள்ள கடல்‌ பகுதிகளில்‌ இது மிகுதியாக எடுக்கப்படுகிறது. 
வலம்புரிச்சங்கு கிடைத்த குளியாள்‌ மிகுந்த கூலியும்‌ 
மகிழ்ச்சியும்‌ அடைவார்‌. 

வபவிவானல 
பெ, சொ.தொ., வலைவகை, மிா1ரீம நர்‌ 


வாலை ஆடித்தல்‌ 
தொ. பெ. சொ, தொ., பரதவர்‌ தமது தொழில்‌ முடித்துச்‌ 
கரையேறிய பின்பு வலைகளை நீரில்‌ அடித்துக்‌ கழுவி 
அலசுவர்‌. இச்சொல்‌ இப்பொருளது. 

வணல ஆணணா கதல்‌ காம்‌. 5 ஈ்‌ 
தொ. பெ.சொ. தொ., வலையைக்‌ கட்டிக்‌ கொண்டு 
தொழிலுக்குச்‌ செல்லுதல்‌ 

பமல்‌ இடையர்‌ 
பெ. சொ. தொ, பரதவருள்‌ ஒரு பிரிவினர்‌ 

பாணல இண க்கிறுது 
தொ. பெ. சொ. தொ,, கடல்‌ கலத்திலிருந்து வலையைக்‌ 
கடலிற்‌ விரித்து இறக்குதல்‌ 

மணல்‌ ஊசி 


பெ.சொ.தொ., வலை பின்னுவதற்குப்‌ பயன்படும்‌ 
கடி 


கலைச்சொல்‌ அகராதி 768 


மல ஏழ்முஸ்‌ 
தொ, பெ. சொ. தொ., பெருவலையைப்‌ படகில்‌ அல்லது 
கலத்தில்‌ ஏற்றுதல்‌ 

பனணலகட்டறது 
தொ.பெ.சொ,.தொ., 3. வலை பின்னுதல்‌; 4. பழுது 
பட்ட வலைகளைச்‌ சரி செய்தல்‌, 161110 ௦1 நல்‌ 


வாணல கட்ட பருச௯்ல்‌ 
தொ. பெ.சொ.தொ., வலையைத்‌ தயார்‌ நிலையில்‌ 
வைத்தல்‌ 

வலை ௬்த்தி 
பெ. சொ. தொ., வலை பின்னும்‌ போதும்‌ பழுது பார்க்கும்‌ 
போதும்‌ வலை நூல்‌ அறுக்கவும்‌ பிற தேவைக்கும்‌ பயன்‌ 
படுத்தும்‌ கத்தி 

வஸலைக௯ங்பயி 


பெ. சொ. தொ., லாஞ்சிலிருக் து வலையைக்‌ கடலில்‌ 

இளக்கவும்‌ வாங்கவும்‌ பயன்படுத்தும்‌ உருளை. 011088 
வம்ஸல்காய வகு சல்‌ 

தொ. பெ. சொ. தொ. அழுக்கடைந்த வலையை நீரில்‌ 


அலசி, மணலில்‌ போட்டு ரீர்வற்றவிட்ட பின்பு வெயிலில்‌ 
பரப்பி காய வைத்தல்‌ 


வய்ஸல்காயபய்‌ போரது 


தொ. பெ. சொ. தொ., பின்பற்று முடிந்ததும்‌ கழுவிய 
வலையை வெயிலில்‌ உலரப்‌ போடுதல்‌ 


வ்ளலகாவபுக௯்ல்‌ 
தொ. பெ. சொ. தொ. வலையைத்‌ தோரளிலிட்டுத்‌ தூக்கிச்‌ 
செல்லுதல்‌ 

வபணவகிளாங்யபுகசுல்‌ 
மிதா. பெ.சொ. தொ. இளக்கிய வலையில்‌ மீன்‌ மிகு. 
யாகப்‌ பட்டதறிந்ததும்‌ வலையைக்‌ கிளப்புகல்‌. வலையைப்‌ 
பற்‌.மீ மேலிழுத்தல்‌ 


வலக கூணா(ு 
பெ.சொ. தொ, கடற்கரையில்‌ வலைகளைப்‌ போட்டு 
வைக்கும்‌ சிறுகுடில்‌ 


164 ச்‌. முருகானந்தம்‌ 


வாலை ௬௫௯௬ல்‌ 


தொ. பெ.சொ.தொ, பகை காரணமாக மந்திரம்‌ 
போட்டு ஒருவர்‌ இளக்கிய வலையில்‌ மீன்கள்‌ படாமலிருக்கச்‌ 
செய்தல்‌ 


ணஊாணல்‌ தட்டல்‌ 
தொ. பெ. சொ.தொ,, வீசிய வலையைக்‌ கொணர்ந்து 
தரையில்‌ தட்டல்‌ 


ணஊாலை தய்மல்‌ 
தொ. பெ. சொ. தொ.., அழுக்கடைந்து மீன்‌ தவிச்சோடு 
இருக்கும்‌ வலைகளைத்‌ துவைத்துச்‌ சுத்தப்படுத்திப்‌ போடு 
தல 

வாலை ௬ள£ளாஸல்‌ 
தொ. பெ. சொ, தொ., கலத்திலிருட்து வலையை இளக்கு 
வதற்கு முன்னர்‌ கடலில்‌ தள்ளுதல்‌ 

வாஸைநுாள்செய்துல்‌ 
தொ.பெ.சொ,தொ, புதியயலை வாங்கிய உடன்‌ 
அதனை நேராகக்‌ கடலுக்குக்‌ கொண்டு செல்வதில்லை. 
அதற்குச்‌ செய்யவேண்டிய சடங்குகளைச்‌ செய்த பின்னரே 
தொழிலுக்குக்‌ கொண்டு செல்வர்‌. முதலில்‌, வாங்கிய வலை 
களைக்‌ குவித்து ஊதுவத்தி, சூடம்‌ கொளுத்தி மஞ்சள்‌ 
நீர்‌ தெளிப்பர்‌. பின்னா்‌ அதன்முன்‌ அவல்‌, கடலை, அரிசி, 
வெல்லம்‌ ஆகியன வைத்துப்‌ படைத்து வந்த விருந்தின 
ருக்கு வழங்குவர்‌. குடும்பத்ெெெய்வங்கள்‌ தங்கள்‌ 'வலைக்குக்‌ 
காவலாக இருக்கவேண்டும்‌ எனச்‌ சில கேரங்களில சாராய 
மும்‌ வைத்துப்‌ படைக்கப்படுவதுண்டு. இதன்‌ பின்னரே 
வலை தொழிலுக்குக்‌ கொண்டு செல்லப்படும்‌. 

வாலை பத்தீயாச்சு 
தொ. பெ. சொ. தொ., இத்தொடரால்‌ பெருவலை கரை 
மேறிவிட்டது என்பதைக்‌ குறிப்பீடுகின்‌றனர்‌ 

வாலை பற்றல்‌ 
தொ. பெ. சொ.தொ., ளெப்பிய வலையைப்‌ பற்றீ 
எடுத்தல்‌ 

சாயலை பொத்தல்‌ 
பெ. சொ. தொ., வலை பூரைப்படுதல, பெருமீன்கள்‌ 
காரணமாகவோ, பார்களில்‌ க்கெயதன்‌ காரணமாகவோ 
வலை இழிந்து போதல்‌ 


கலைச்சொல்‌ அகராதி 706 


வலைய ல்‌ 

பெ. சொ, தொ. வலைகளின்‌ இணைப்பு 
வாலைமால்‌ அடி 

பெ. சொ. தொ,, வலையின்‌ &ழ்ப்புற விளிம்பு 


வானலயம௱ல்‌ இனணாக்கீறுது 
தொ. பெ. சொ, தொ., வலைகளை ஓன்று சேர்த்தல்‌, 
0 110ஐ ௦1 எஞ்ற்ர்ட 

வஸ்‌ யுட௬ல்‌ 
தொ.பெ.சொ. தொ., வலை கட்டுதல்‌: 13:8101ஐ 


வணல (மேல்‌) புறம்‌ 
பெ. சொ. தொ,, வலையின்‌ மேல்‌ பகுதி: மோ 11௦ 


வாலையர்‌ 
பெ. சொ.., மீன்‌ பிடிக்கும்‌ தொழில்‌ செய்வோர்‌. நாட்டின்‌ 
பூர்வீகக்‌ குடிமக்கள்‌ (௮. ௪.) 


வஸ்ஸலை வளைத்து 
தொ. பெ, சொ. தொ., பூரைகளையெல்லாம்‌ முழுமையாகப்‌ 
பொத்தி முடிய மாலை நான்கு மணியாகும்‌. அதன்பின்‌ 
பொத்திய வலைகளை எல்லாம்‌ சரி செய்து மறுகாள்‌ வலை 
வீசுவகற்கான நிலைமையில்‌ ஒழுங்கு செய்து கட்டி 
வைப்பர்‌. இதற்கு வலை வளைத்தல்‌ என்று பெயர்‌. 
ஷலைவாளைதக்தஃ்‌ டட 
தொ. பெ. சொ. தொ., வலையைக்‌ கடலுள்‌ அரைவட்டம்‌ 
போல்‌ இளக்கி மீன்கள்‌ தப்பி ஒடிவிடாதபடி. வளைத்தல்‌, 
வணல வாங்குதல்‌ 
தொ.பெ.சொ.தொ., மீன்‌ பாட்டிற்காகக்‌ கடலில 
இளக்கிய வலையை கடல்‌ கலத்திற்குத்‌ திரும்பவும்‌ சேத்தி 
வைத்தல்‌. (வாங்க குடம்‌ நிறைக்கும்‌ வள்ளல்‌ பெரும்‌ 
பசுக்கள்‌--திருப்பாவை. இருகையால்‌ பால்‌ கறத்தலும்‌ 
இருகையால்‌ வலை வாங்குதலும்‌ ஓப்புகோக்கத்தக்கன. 
வலை வைத்தல்‌ த 
தொ, பெ. சொ. தொ, கடலில்‌ பெரூவலையைப்‌ போடுதல்‌ 


வருவன்‌ . டல்‌ 
பெ. சொ., மீன்வகை, கடல்‌ பரப்பின்‌ மீது தன்‌ குடலையே 
மிதக்கவிட்டு செத்ததுபோல்‌ இருக்கும்‌. பறவையின்‌ 
கவனத்தைக்‌ கவர ஒரு வகை எண்ணெய்‌ பசையை நீரின்‌ 


166 ச. முருகானந்தம்‌ 


மீது பரப்பும்‌. இறந்து விட்ட மீன்‌ எனத்‌ தவறாகக்‌ கருதிய 
பறவை இதன்மீது அமர்ந்து கொத்தத்‌ தொடங்கும்போது 
அதனை குடலுடன்‌ சுருட்டி, வாயிலிட்டு! உண்ணும்‌ 
தந்திரம்‌ கொண்டது. 

வாளாளாய்‌ யாட்டி 
பெ, சொ. தொ., கடலில்‌ வள்ளங்களை போட்டிபோட்டுக்‌ 
கொண்டு ஒட்டுதல்‌ 

வாளாளனாஸ்‌ 
பெ. சொ.,, மீன்பிடி படகு. இதன்‌ உறுப்புகளாவன: கால, 
வங்கு, ஏறா, பத்தார்‌, சனிப்பலகை, ரெண்டாஞ்‌ எத்து 
மாதா பலகை, முதல்‌ சுத்து மாதாபலகை, நெருக்கு, நடுக்‌ 
கட்டி, பாய்மரம்‌, பாய்மரவாரி, பாய்‌, சலுத்துக்‌ கயிறு, 
ஆஞ்சாங்கயிறு, அ௮ணியம்‌, பிந்தலை, மட்டப்பிரி, 
லெப்போ, தார்ப்பூச்சு, நாளி, ஊ௫), சுக்கான்‌, காணா, புடி 
கம்பு, தண்டு, பருவான்‌, கயிறு ஆகெயென. 0௨1௦6 

வள்ாணம்‌ ஆட்டம்‌ போர்கசுல்‌ 
தொ. பெ. சொ. தொ. கடல்‌ அலை பேரளவில்‌ எழும்‌ 
போது வள்ளம்‌ தத்தளித்தல்‌ 

வள்ளாம்‌ சூதிக்தல்‌ 
தொ. பெ. சொ. தொ., வள்ளம்‌ கடல்‌ அலைகளில்‌ முன்னே 
றும்‌ போது குதித்துத்‌ தாவுதல்‌ 

வன்னிய நர ர 
பெஃசொ.தொ.., வடமேற்குத்‌ திசையிலிருந்து தென்கிழக்குத்‌ 
திசை நோக்க ஓடும்‌ கடல்‌ நீரோட்டம்‌ 

வள்னரி வொளாளாம்‌ 
பெ. சொ. தொ,, வடதிசையிலிருந்து தென்திசை கோக்கி 
ஓடும்‌ கடல்‌ நீரோட்டம்‌ 

வாரணக௯்மர ம்‌ 
பெ. சொ. தொ., கடல்கலங்கள்‌ செய்ய வாகான மரம்‌. 
அபிறந்தச1& 1610060% 

வாங்கிக்‌ கிறா 
பெ. சொ.தொ., வீச்சு வலையையும்‌ வீச்சுக்காசசையும்‌ 
தொடர்பு படுத்தி இணைக்கும்‌ கயி.று 

வாங்கீ வெள்ளாம்‌ 
பெ.சொ. தொ., ஆள்‌ தவறி விழுந்து விட்டால்‌ மீளவே 
முடியா த கடுமையான நீரோட்டம்‌ 


கலைச்சொல்‌ அகராதி 167 


ப்பு 
பெ. சொ,, ஆங்கெம்‌. பாய்மரத்தின்‌ இருபக்கமும்‌ உள்ள 
சம நிலைக்கயி.று, 7௨2 


காங்க ப்ஸலை 
பெ. சொ, தொ., வலைவகை; 1084 66106 
ண்ட. 
பெ. சொ., வாடை. வட்திசைக்‌ காற்று, குளிர்‌ எனும்‌ 
பொருளும்‌ இச்சொல்லுக்கு உண்டு. 
வடிடச்ச்சாானரை 
பெ.சொ, தொ., வட மேற்குக்‌ காற்று 


வாடகர காது தூ 
பெ. சொ. தொ,, ௧ர--மேற்கு. பரதவரிடையே கர எனும்‌ 
சொல்‌ இப்பொருள்‌ தருகிறது. வட மேற்குக்‌ காற்று 
வாட காாகுது 
பெ. சொ. தொ., வடக்கிலிருந்து வீசும்‌ காற்று 


வாட கொண்ட 
பெ. சொ. தொ., வாடை--வட காற்று. கொண்டல்‌--£ழ்‌ 
காற்று, வாடகொண்ட--வடகிழக்குத்‌ திசையிலிருந்து 
வீசும்‌ காம்‌.று. 


ராடர்‌' 
பெ. சொ,, ஆங்கிலம்‌, பரதவர்‌ அணியும்‌ மிதியடி, 77௨0௦1 


காடா ஒழினி _ 
பெ. சொ. தொ.,, வடதிசையிலிருந்து தென்‌ மேற்குத்‌ திசை 
நோக்கி ஓடும்‌ கடல்‌ நீரோட்டம்‌ 

வடா ஒழினி வெள்ளாக்‌ 
பெ. சொ. தொ, வாடா ஓழினி; மேல்‌ குறிப்புக்‌ காண்க 


வாடா 
பெ, சொ., மிகப்‌ பெரிய தோணி 


வாடா பஸ்ஸ 
பெ. சொ., பொடிவலை 


மபாரடைக்‌ கொண்ட ்‌ ன க 
பெ.சொ.தொ. வாடைக்‌ கொண்டல்‌, வட இழக்குத்‌ 


இசையிலிரும்‌.து தென்‌ மேற்குத்‌ திசை நோக்க வீசும்‌ 
காற்று 


168 


௪. முருகானந்தம்‌ 
வபாணரிஷா (௫ 
பெ. சொ., கடலில்‌ வடக்கிலிருந்து தெற்காக ஓடும்‌ கடல்‌ 
சீரரோட்டம்‌ 


வா (மீ) புறும்‌ 
பெ.சொ. தொ., வள்ளம்‌ அல்லது தோணியில்‌ காற்று 
வீசும்‌ திசைக்கு ஏற்ப பாய்‌ கட்டப்பட்டிருக்கும்‌. காற்று 
திசை வாய்‌: புறம்‌ எனவும்‌ எதிர்திசை கெளல்‌ எனவும்‌ 
வழங்கப்‌ படுகின்‌ றன. 

வாரி 
பெ. சொ., நலல நீளமும்‌ கனமும்‌ கொண்ட மரம்‌, 
வள்ளத்தின்‌ பல பாகங்கள்‌ வாரி எனப்படுகின்றன, 
(அ௮ணித்துவாரி, ஆஞ்சான்வாரி போன்றவை) வாரி- 
கதவு (த.மொ.௮). இச்சொல்‌ கதவின்‌ மூலப்‌ பொருளான 
மரப்பலகையைப்‌ பின்னர்‌ குறிக்கும்‌ வழக்கம்‌ ஏற்பட்‌ 
டிருக்கலாம்‌. 

வ௱ருயாாத்தி 
பெ. சொ. தொ,, ௨ப்பளப்‌ பாத்தி 

வால்‌ தெய்யாம்‌ 
பெ.சொ. தொ. தொட்டாலுக்கு நீரை 


அனுப்பும்‌ 
தெப்பம்‌. 
வாவல்‌ 
பெ. சொ, மீன்வகை, இராமநாதபுரம்‌ மாவட்டத்தில்‌ 


சிறப்பாகப்‌ பேசப்படும்‌ கடல்‌ மீன்‌; இட்டஸளி போன்ற 
வடிவமும்‌ மென்மையும்‌ உடையது. *ஆவலைப்‌ .போக்க 
வாவலைச்‌ சாப்பிடு என்பது பழமொழி. 
ஷவாணழுய்‌ படிச்சாமாரூ 
பெ. சொ.தொ., சங்குவகை; வாழைப்பூவின்‌ தோற்றத்தை 
ஒத்திருக்கும்‌ சங்கு 
மாளா 
பெ. சொ., மீன்வகை. வாள்‌ சுறாவின்‌ இனம்‌ 
வாளா வலை 
பெ. சொ. தொ., வலைவகை, வாளா (வான்‌ ௪றா£)' மின்‌ 
பிடிக்க உதவும்‌ வலை 
பயோணரைனளனா 
பெ. சொ., மீன்வகை, வாள்‌ போன்ற பலமான உறுப்பு 
ஆறடி நீளத்திற்கு உடையது. கப்பல்களையும்‌ பெருமீன்‌ 
களையும்‌ குத்திட்‌ பயப்படுத்தும்‌ மீன்‌ (௮.9.) 


கலைச்சொல்‌ அகராதி 100 


வ௱னள ௬ நற 
பெ. சொ. தொ,, சுறாமீன்‌ வகை, வாள்‌ போன்ற பற்‌ 
களைக்‌ கொண்டது 


னவிசீரு வாலை 
பெ. சொ. தொ., வலை வசை; வீசிறியெறியப்படும்‌ வலை, 
வீச்சுவலை என்றும்‌ பெயருமூண்டு : 112111 நர்‌; 088] 
1161 

னிஸ்சா 
பெ. சொ., வலையைக்‌ கிளப்புகிற கடினமான வேலையை 
எளிதாக்கும்‌ சாதனம்‌. விசைப்படகில்‌ அமைந்திருக்கும்‌ 
கருவி 

விட. வொளீ ளி 
பெ. சொ., பொழுது விடிவதற்குக்‌ கொஞ்ச நேரம்‌ முன்பு 
வானில்‌ தோன்றும்‌ விண்மீன்‌. இவவிண்மீன்‌ பரதவர்க்கு 
நேரம்‌ அறிவிக்கிறது 

னிட்டகபிறு 
பெ. சொ. தொ.., தனித்‌ தூண்டில்‌ : 11870 116 

விரட்டு வலை 
பெ. சொ. தொ., வலைவகை, மீன்களை வீரட்டிப்பிடிக்கும்‌ 
வலை : 176 1ற றம; 10௦ ரஸ்‌ 


விரல்‌ சஸ்னி 
பெ. சொ, தொ., சுண்ணாம்பின்‌ மூலப்பொருள்‌. மனிதர்‌ 
கைவிரல்‌ போன்ம அமைப்புடையது. 

வீரா்‌ 
பெ. சொ., மீன்வகை , ெர1௦060181॥௧ றற; 111௦௦06- 
1810 1ார்தந்க 


விராஸ்கண்ணி 
பெ. சொ. தொ., விரால்‌ மீன்‌ பிடிக்கப்‌ பயன்படும்‌ கண்ணி: 
யாா6] ௦௦86 


விரால்‌ ௬டவறுதுூ 
தொ. பெ. சொ. தொ, உப்பங்கமிகளில்‌ கைகளால்‌ 
தடவித்‌ தடவி விரால்‌ மீன்‌ பிடித்தல்‌ 

ஷிலுாங்சூ 


பெ. சொ., மீன்வகை. மலங்கு என்றும்‌ வழங்குவர்‌, 


றஜமம்‌115 றற (161) 


170 ப ச. முருகானந்தம்‌ 


விச௬௯ கூவிீறு 
பெ.சொ. தொ., கடலில்‌ வலை வீசுவதற்கு வசதியாக 
இருக்கும்படி. வலையுடன்‌ இணைக்கப்பட்ட கயிறு: 
991011 11)2 11௦8 

விச்சக்காரனா 

பெ, சொ., வீசுவலையைக்‌ கொண்டு கன்றாக வலை வீசு 

பவனை வீச்சுக்காரன்‌ என்பர்‌, வசை வீசுதல்‌ என்பது 
லாவகம்‌, தொழில்‌ நுணுக்கம்‌, நீண்ட காலப்‌ பயிற்‌ ஆய 
வற்றால்‌ செய்யமுடியும்‌ வேலையாகும்‌. 

விச தாூனீாடுல்‌ 
பெ,.சொ. தொ., தூண்டில்‌ இருவகைப்படும்‌, 7, பரர்‌ 
தூண்டில்‌; &. வீச்சுத்‌ தூண்டில்‌, பாய்‌ ஓட்டில்‌ கட்டு 
மரமோ, தோணியோ ஒடிக்‌ கொண்டிருக்கும்‌ போது வீசப்‌ 
படும்‌ தூண்டில்‌ வீச்சுத்‌ தூண்டில்‌ எனப்படும்‌, 

னவ்ிச்சு  வணல 
பெ. சொ. தொ, வலைவகை, வீசி எறியப்படும்‌ வலை- 
விசிறுவலை எனவும்‌ வழங்குவர்‌: 1181110ஐ ந6%்‌; கேக்‌ ஐ௦4 

விஞ்சு 
பெ.சொ., பாய்மரத்தில்‌ பாயை ஏ௰,௰வும்‌ இறக்கவும்‌ 
உதவும்‌ பல்‌ சக்கரம்‌ 


வேங்்கணா வா 
பெ, சொ., மீன்வகை 
பெவங்கூனா 
பெ. சொ., மீன்வகை : 1611௦௧ ௦91 சப்ர்பா 
செவொட்ட 
பெ. சொ., மீன்வகை : 10160ற11௨1859 ௦401ம்‌ (]8ீம 
8%1றற௰) 
பவெண்ணொய்‌ யாண 
பெ. சொ. தொ., மீன்வகை : 081௨௫ கறக 
வெண்கக்கூ 
பெ.சொ. தொ., மரவகை; வள்ளம்‌, தோணி செய்யப்‌ 
பயன்படும்‌ மரம்‌ 
வெவலங்ரசூ க்ருணவ யார்‌ 


பெ. சொ. தொ.,, விலங்கு -வெலங்கு; விலக்கு-விலங்கு, 
011 8௦௦ 11௧௦% நட (௮) 


கலைச்சொல்‌ அகராதி க்ரீமி 
வெலங்குயார்‌ 
பெ.சொ.தொ., பாம்பன்‌ வெலங்கு பார்‌; 1791ஐய-- 
[மார்ரா 17% கற] நக காக ]1ர்நஜ ரீமா 0 
8076; 1. 6. உகு லர்6ா றஹ% ((4.ம.) 


அவாஸ்‌ 
பெ. சொ,, பரதவர்‌ மீன்பிடி கருவி (௮. சி.) 


அவள வாயா சங்சூ 
பெ. சொ, தொ,  சங்குவகை; வெண்ணிறச்‌ சங்கு 


பேவெள்ளக்குறிங்பு 
பெ. சொ. தொ., மிகுதியான கடல்‌ நீரோட்டம்‌ 
அவளால்‌ 
பெ. சொ,, நீரோட்டம்‌, கடல்‌ நீரோட்டம்‌ 
சுிவபளானாறா௱ ்‌ 
பெ. சொ., மீன்வகை: 10௨௦ 101018 
அெவளாளாறு௱ ல 
பெ. சொ,, மீன்வகை: 1௨௯௭8 101008 
சிுவளாளா வலை 
பெ.சொ.தொ., வலைவகை, பெருவலை போன்ற 


அமைப்புடையது. இவ்வலை அ௮றிசிமாக்கஞ்சியில அடிக்கடி. 
நனைக்கப்‌ படுவதால்‌ , இதற்கு உறுதி மிகுதி, இதன்‌ மடி. 
சணல்‌ நூலினால்‌ முடியப்பட்டு துவர்ச்சாயம்‌ ஊட்டப்‌ 
. பெற்று கனமான முக்கோணப்பை போல விளங்கும்‌, 
இவ்வலை மூலம்‌ கடலில்‌ தொழில்‌ செய்ய 8 பேர்‌ தேவைப்‌ 
படுவர்‌; 2 கட்டுமரம்‌ அல்லது தோணிகளில்‌ புழப்படுவர்‌. 
வெள்ளரியாயனணவவ கரையார்‌ 

பெ, சொ. தொ.., 176111௨7021112௨ர௧॥ கர; மாறா கற 
௦1 ளி1கம்‌ கிக்‌; 1கா௧7--1ற8ற0ா 1.6. றர [று 
ஹெகல்‌ 1௦ 7 விறஹு, மேர்ன; 7விக1்றாக1க1; க ரந்பீந்கு 
ஜா ௦0ஹர௦1௦15 88௬0 00௦ ௦௨7 1811௧1 %காகம்‌ (4. 14.) 


வெள்ளரி வயிரு 
பெ. சொ. தொ., மீன்வகை, இராமநாதபுர மாவட்டத்தில்‌ 
இடைக்கும்‌ மீன்‌; எலும்பு நிறைந்ததும்‌ கொழுப்புக்‌ குறைக்‌ 
ததுமான மீன்‌; சமைப்பதற்கு ஏற்‌.ற.து. 


குவவ்ணனா& சொெருத்தி 
பெ. சொ, தொ.,மீன்வகை; ஆரர்ு8 9611 (11௦ 08 114) 


172 ச. முருகானந்தம்‌ 


வேள்ணளைக்‌ கெளிறு 
பெ. சொ தொ.,, பார்க்க--மேலது 


பவெள்ணனாக்டககேல்‌ ௬றா 
பெ. சொ. தொ., மீன்வகை: 116101ஐ௨1618 061ற௦யா1 


வெள்ளைச்‌ ௬றா௱ 
பெ. சொ. தொ., சுறாமீன்வகை. இது 86 அடி மூதல்‌ 40 
அடி. வரை நீண்டு வளரும்‌. இதன்‌ அடிப்பாகத்தில்‌ வாய்‌, 
வாயினடியில்‌ 6 வரிசையான கத்தி போன்‌.௰ கூர்மையான 
பற்கள்‌ உண்டு. இதனடியில்‌ நிறம்‌ வெண்மையாகக்‌ காணப்‌ 
படும்‌. எலும்பில்லாத மீன்‌ (௮. ௪.) 

சவவெள்ளனை ஸபண்டுச்‌ சங்கு 
பெ. சொ. தொ., சங்குவகை. அளவில்‌ சிறிய சங்கு, 
வெண்மையானதும்‌ பூண்டு போன்ற ௮அமைம்புடையதுமான 
சங்கு வகை 

(61-11 இ: பப 
பெ. சொ. தொ.,, பாயின்‌ மேற்‌ பகுதியில்‌ உள்ள ஒரு கயிறு 

ீேவய்யார்‌ பயொரியபபாார்‌ 
பெ. சொ. தொ,., ளுல்கா மிளா தா; 1, ௨ாஐ6 நக 
[நற ஐ ௦நீர்‌ *ளோம்கா ௭111௧6; 12118--1கரஐ (84.) 

(வார்‌ தசா 
பெ. சொ., பரதவர்‌ மீன்பிடி கருவி (௮. ௪,) 

ப்வாளா௱ பலா 
பெ. சொ, மீன்வகை. இம்மீன்‌ வலைப்படுவதோ, காண்‌ 
பதோ தீய சகுனமென்பர்‌ பரதவர்‌ 

ஸவங்யார்‌ பொரியபபபார்‌. 
பெ.சொ. தொ., றற மிசாழக மகா; 1,8௨6 நக 
1310ஐ ௦71 *1றறகா 77111௨௨௦ (3.13. ) 

இவெளாவ௱ஈல்‌ 
பெ. சொ. மீன்வகை. வெளவால்‌ போன்ற தோழ்‌்௰முடை 
யது. திருக்கை மீனின்‌ வகை. 


7 


தொழிற்கலைச்‌ சொற்கள்‌ 
--ஓர்‌ ஆய்வு 





“தொழிற்கலைச்‌ சொழற்கள்‌' எனும்‌ மகுடமிட்ட முன்னியல்‌ 
பற்றிய ஒரு சுருக்கமான விவரணமே 'தொழிற்கலைச்‌ சொற்கள்‌ 
ஓர்‌ ஆய்வு” எனும்‌ இவ்வியலாகும்‌. முன்கண்ட தொகையில 
இடம்‌ பெற்றுள்ள சொற்கள்‌ இவ்வியலில்‌ ஒரு பகுப்பாய்வுக்கு 
உட்பட்டுள்ளன. பெருவாரியான மக்கள்‌ செய்யும்‌ மீன்பிடி. 
தொழில்‌ முதல்‌ சிறுபான்மையோர்‌ செய்யும்‌ உப்பளத்‌ தொழில்‌ 
வரை உள்ள எல்லாத்‌ தொழில்களிலும்‌ பயன்படும்‌ சொற்களை 
ஒரு நோக்காகக்‌ காணலாம்‌. பெருவாரியான கலைச்சொற்கள்‌ 
புழங்கும்‌ தொழில்‌ முதல்‌ சிறுபான்மை கலைச்சொற்கள்‌ 
புழங்கும்‌ தொழில்வரை உள்ள எல்லாத்‌ தொழில்களிலும்‌ 
பயனாகும்‌ சொற்களை இன்னொரு நோக்காகக்‌ காணலாம்‌. 
சமயம்‌, சமூகம்‌, தொழில்‌, பால்‌ எனும்‌ பிரிவுகளின்‌ எதிரொலீ 
யைத்‌ தரும்‌ சொற்களை வேறொரு கோக்காகக்‌ காணலாம்‌. 
இவையேயன்‌ றி இலக்கணப்‌ பார்வையிலும்‌ இத்தொகையைப்‌ 
பார்ப்பதற்குச்‌ சாத்தியக்கூறுகள்‌ உள்ளன. 


மூதல்‌ நோக்கு--பரதவ சமூக மக்களில்‌ பெரும்பான்மையானவர்‌ 
மீன்பீடி தொழிலில்‌ தான்‌ ஈடுபட்டுள்ளனர்‌. இதனுடன்‌ ஒட்டிய 
துணைத்தொழிலாக மீன்‌ விற்றல்‌, உலர்மீன்‌ தயாரித்தல்‌, உலர்‌ 
மீன்‌ விற்றல்‌ ஆ௫யெவற்றைக்‌ கருதலாம்‌. இத்தொழிலுடன்‌ 
சேர்ந்த சார்புத்தொழிலாக வள்ளம்‌ முதலானவை அமைத்தல்‌, 
வலை பின்னுதல, கிழிந்த வலையைச்‌ சீர்செய்தல்‌ ஆகியன 
கருதப்படலாம்‌. இம்மூன்‌ றும்‌ மீன்பிடி தொழில்‌ எனும்‌ பொதுச்‌ 
தலைப்பின்‌ &ழ்க்‌ கருதப்படின்‌ இவற்றைச்‌ செய்து வாழ்வோர்‌ 
பேரெண்ணிக்கையாகி முதலிடம்‌ பெறுவர்‌. இரண்டாம்‌ இடம்‌ 


174 ச்‌. முருகானந்தம்‌ 


பெறும்‌ தொழிலாளர்‌ சங்கு, முத்துக்குளியராவர்‌, ஈற்றிடம்‌ 
பெறுவோர்‌ உப்பளக்கூ லித்‌ தொழிலாளர்‌ எனலாம்‌. 

இரண்டாம்‌ கோக்கு--முற்கண்ட கலைச்சொல்‌ தொகுதியில்‌ 
முதலிடம்‌ பெறும்‌ சொற்கள்‌, முதல்கோக்இல்‌ முதலிடம்‌ பெறும்‌ 
மீன்பிடி தொழிலில்‌ வழங்கப்படும்‌ கலைச்சொற்களாகும்‌, 
அவ்வாறே அவ்வரிசையில்‌ கண்ட தொழில்படி, தொழிற்கலைச்‌ 
சொற்களும்‌ எண்ணிக்கையில்‌ இடம்‌ பெறுகின்‌ றன. இறுதியாக 
கடற்கரைத்திணையின்‌ முதல்‌, கருப்பொருள்கள்‌ பற்றிய 
சொற்கள்‌ இடம்‌ பெறுகின்றன. அரணிவாடு, வாணிவாடு, படு 
குழி, தருவை, கழி, கச்சாங்‌ காத்து, சூறாவளி ஆயெ முதற்‌ 
பொருட்‌ பெயர்களும்‌ உணவு, மீன்‌, தாவரம்‌, பறவை ஆய 
கருப்பொருட்‌ பெயர்களும்‌ இடம்‌ பெறுகின்‌ றன. 


மூன்றாம்‌ கோக்கு--சமயம்‌, சமூகம்‌, தொழில்‌, 
பிரிவுகளின்‌ 
எனலரம்‌, 


பால எனும்‌ 
எதிரொலியைத்‌ தரும்‌ சொற்களாகச்‌ காணல்‌ 


முன்னர்க்குறித்தபடி. இவ்விரு மாவட்டங்களில்‌ வாழ்கிற 
பரதவர்களில்‌ பெரும்பான்மையானவர்‌ ரோமன்‌ கத்தோலிக்கர்‌. 
இரண்டாம்‌ இடம்‌ பெறுபவர்‌ இந்துக்கள்‌, மூன்்‌.மாமிடம்‌ பெறு 
பவர்‌ முகமதியர்‌. வள்ளத்தின்‌ சுற்றுப்புறப்‌ பலகையான 
“மாதாபலகை', முத்துக்குளிக்கும்‌ இடமான “குரூக்ஸியன்‌ பார்‌” 
“திருச்செந்தூர்‌ தேரடி. புடித்தபார்‌”, *படுத்தமரைக்கான்‌ 
(மரீக்கான்‌) பார்‌' ஆயெ பெயர்களை நோக்கின்‌ சமயச்சாயல்‌ 
புலப்படும்‌. வள்ளம்‌ கடலில்‌ பத்திரமாகப்‌ போய்த்திரும்ப மாதா 
வின்‌ அருள்வேண்டி சூட்டப்பட்ட பெயர்‌ 
யாகலாம்‌. குரூச்ஸ்‌ அல்லது குரூஸ்‌ எனும்‌ 
சிலுவை என்பது பொருள்‌. ஆகவே இப்பெயரும்‌ கிருத்துவத்‌ 
தாக்கத்தினால்‌ உண்டான பெயராகும்‌. மரக்கலராயராக இருக்து 
கடல்தொழிலீல்‌ தொடர்புடையராக இருந்த முகமதியர்களின்‌ 
தாக்கத்தைப்‌ “படுத்த மரைக்கான்பார்‌” எனும்‌ முத்துக்குளியிடப்‌ 
பெயர்‌ புலப்படுத்துறது. திருச்செந்தூர்‌ தோடி பிடித்தபார்‌” 
எனும்‌ பெயரில்‌ திருச்செந்தூர்‌ முருகன்‌ கோயில்‌ தேர்‌ இடம்‌ 
பெற்றுள்ள தும்‌ இவ்வாறே கவனிக்கத்தக்கது. 


“மாசாபலகை” 
சொல்லுக்குச்‌ 


பொருளாதாரத்தை அடிப்படையாகக்‌ கொண்ட 
களை. வட்டக்காரர்‌, லாஞ்சிக்காசர்‌, 


சமூகப்பிறீவு 
வள்ளக்காரர்‌, சம்பா 


சலைச்சொல்‌ அகராதி 77 


னோட்டி, முதலாளிமார்‌ எனும்‌ சொற்கள்‌ புலப்படுத்‌. துன்‌ றன. 
பெருந்தொகை போட்டு இயந்திரச்‌ சாதனங்கள்‌ மூலம்‌ மீன்பிடி 
தொழிலில்‌ ஈடுபடுபவர்‌ லாஞ்சிக்காரர்‌, முதலாளிமார்‌ என 
அழைக்கப்படுகின்றனர்‌. சம்மாட்டியார்‌ அல்லது வள்ளத்‌ 
தலைவர்‌ மூலம்‌ முதல்‌ போட்டு வட்டி (வட்டம்‌) பெற்று வாழும்‌ 
செல்வர்‌ வட்டக்காரர்‌ என அழைக்கப்படுவர்‌. இவ்வாறான 
பெயர்கள்‌ இவர்தம்‌ சமூக, பொருளாதார நிலைமைகளைப்‌ 
புலப்படுத்‌ துவதாகக்‌ கொள்ளலாம்‌. 


தொழில்‌ பிரிவுகளைச்‌ சுட்டும்‌ சொற்களாகக்‌ “குளியாள்‌”, 'மீன்‌ 
பிடிக்க றவர்‌”, 'பரமந்தாடி” எனும்‌ பெயர்களைக்‌ கொள்ளலாம்‌. 
முத்துக்குளித்தல்‌, சங்கெடுத்தல்‌ தொழிலில்‌ ஈடுபட்டு வாழ்க்கை 
நடத்தும்‌ பரதவர்கள்‌ *குளியர்‌', “குளியாள்‌' என அழைக்கப்‌ 
படுகின்றனர்‌. இவ்வாறு குளிக்கும்‌ தொழில்‌ புரிபவருக்குச்‌ சங்கு, 
முத்து இருக்குமிடங்களைக்‌ காட்டித்‌ தருபவர்‌ *பரமந்தாடியர்‌” 
என்றழைக்கப்‌ படுகின்றனர்‌. மீன்‌ பிடிக்கும்‌ தொழில்‌ செய்ப 
வரை மீன்‌ பிடிக்கிறவர்‌ என்றே அழைக்கின்றனர்‌. 


மீன்‌ பிடித்தல்‌, முத்து, சங்கு குளித்தல்‌ போன்‌. ம தொழில்களை 
ஆடவரே செய்கின்றனர்‌. மகளீர்‌ இவர்க்குத்‌ துணை நின்று மீன்‌ 
உலர்த்தல்‌, மீன்‌ விற்றல்‌ போன்ற தொழில்களில்‌ ஈடுபட்டு 
இன்னொரு வருவாய்‌ தேடுகின்றனர்‌. உழவுத்‌ தொழில்‌, கால்‌ 
நடை மேய்த்தல்‌ தொழில்‌ ஆகிய தொழில்களில்‌ ஈடுபடும்‌ 
ஆடவர்க்கு உதவியாக அவர்தம்‌ துணைவியர்‌ முதலான பெண்டிர்‌ 
ஈடுபடுதல்‌ போலவே மீன்பிடி தொழிலிலும்‌ ஆடவரைச்சார்ந்த 
மகளிர்‌ ஈடுபடுகின்றனர்‌. முன்னர்க்‌ காட்டியபடி ஓரோவழி 
மகளிர்‌ உப்பளங்களுக்குப்‌ பொருளீட்டச்‌ செல்லுதலுமுண்டு. 


இவ்வாறான பிரிவுகளைப்‌ புலப்படுத்துகற தொழிற்கலைச்‌ 
சொற்கள்‌ பெரும்பாலும்‌ பெயர்ச்சொற்களாக உள்ளன. 
இப்பெயர்ச்சொற்கள்‌ மீண்டும்‌ கருவிப்பெயர்‌, களப்பெயர்‌, 
இடப்பெயர்‌ எனப்‌ பலவாறு பகுப்புக்குள்ளாக்கப்‌ படலாம்‌. 
தண்டு, மச்சுவா, வலை முதலானவை கருவிப்பெயர்கள்‌,. 
பெர்னாந்துபார்‌, நகராபார்‌ முதலானவை களப்பெயர்கள்‌. 
துமை, பாத்தி முதலானவை இடப்பெயர்கள்‌. சங்கு, மீன்‌ 
வலை ஆகயெனவற்றின்‌ வகைகளையும்‌ சுட்டுகற பெயர்கள்‌. 
பலப்பல, ௮வை இயற்பெயர்களாகக்‌ கருதத்தக்கன. பெயர்ச்‌ 


176 ௪. முருகானந்தம்‌ 
சொற்ஹறொடர்களுக்குக்‌ கரைவலை, நஞ்சுதண்ணி வாய்க்கால்‌ 
போன்றவை எடுத்துக்காட்டுகள்‌. இவ்வாஹே தொழிற்‌ 
பெயருக்கு :அடசுதல்‌' எனும்‌ சொல்லையும்‌ வினையால்‌ அணை 
யும்‌ பெயருக்கு “குளியார்‌' எனும்‌ சொல்லையும்‌ உதாரணமாகக்‌ 
காட்டலாம்‌. இவ்‌ அகராதியில்‌ இடம்பெற்றுள்ளனவற்றுள்‌ 
பெரும்பான்மையானவை தொடர்களாகும்‌. இவை ஒன்றுக்கு 
மேற்பட்ட சொற்களின்‌ கூட்டாக விளங்குகின்றன. பொதுப்‌ 
பெயரும்‌, சிறப்புப்‌ பெயரும்‌ இணைந்தவை இப்படிப்பட்டவை, 
உகாரணம்‌--விரால்வலை. பலவகைப்பட்ட வலைகளுள்‌ 
இவவலை வீரால்‌ பிடிக்கத்தோதுவான வலையாகும்‌. (கண்‌ 
ணாடி' எனும்‌ பெயர்‌ பொதுப்‌ பெயரானாலும்‌ சங்கு, முத்துக்‌ 
குளியர்‌ கண்‌ காப்புக்கு அணியும்‌ கண்ணாடியையே இச்சொல்‌ 
புலப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட சொற்கள்‌ பல இத்தொகை 
யில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. எழுத்தாணிச்‌ சங்கு, ஐவீரல்சங்கு 
என்பவை போன்றன காரணப்பெயர்கள்‌ ஆகும்‌. ஆக, 
இவ்வாறு இவ்‌ அகராதியில்‌ இடம்‌ பெற்றுள்ள சொற்கள்‌ 
இலக்கண நோக்கிலும்‌ பார்க்கத்தக்க அளவுக்குச்‌ இறப்பம்சம்‌ 
பொருந்தியனவாக இருத்தல்‌ நோக்கத்‌ தக்கது. 


இவ்வியலில்‌ இதுவரை பார்த்த செய்திகரின்‌ சாராம்சமாகக்‌ 
கீழ்க்கண்ட கருத்தினைக்‌ கொள்ளலாம்‌. கலைச்சொற்கள்‌ 
தொழில்‌ அடிப்படையிலும்‌, தொழிலாளர்‌ எண்ணிக்கை அடிப்‌ 
படையிலும்‌ நோக்கப்படலாம்‌. இவையல்லாமல்‌ சமூகம்‌, சமயம்‌ 
போன்ற பிரிவுகளைப்‌ பிரதிபலிப்பனவாகவும்‌ கொண்டு 
நுணுக்கமாக ஆய்வு நடத்தலாம்‌. இலக்கண கோக்கை முதன்மை 
யாகக்‌ கொண்டும்‌ இவர்தம்‌ கலைச்‌ சொற்களை ஆய்வதற்கும்‌ 
ஈண்டு வழி உண்டு. எனவே முன்னியலில்‌ தரப்பட்டுள்ள 
தொழிற்கலைச்சொற்கள்‌, இனிவரும்‌ ஆய்வாளரால்‌ பலவகை 
யிலும்‌ ஆயப்படுவதற்குத்‌ தகுந்த களங்களைக்‌ தம்முள்‌ 
கொண்டிருக்கின்றன என்‌.று சுருங்கச்‌ சொல்லலாம்‌. 


முூடிவுை 
தமிழ்நாடு தொன்மையானது. இக்ஙிலத்தின்‌ பூர்வீகக்‌ குடிமக்க 


ளுள்‌ பரதவர்‌ ஒருவர்‌. பரதவர்‌ கடற்கரையில்‌ வாழ்பவர்‌, மீன்‌ 
பிடித்தல்‌ இவர்கம்‌ முதன்மைத்தொழில்‌, சங்கு, முத்துக்‌ 


கலைச்சொல்‌ ௮கராதி 777 


குளித்தல்‌ பருவகாலத்‌ தொழில்கள்‌ ஆகும்‌. கடற்கரையில்‌ 
வ௫ிப்பதால்‌ இவர்க்குக்‌ கரையார்‌ எனும்‌ பெயருமுண்டு. இராமநாத 
புரம்‌, இருநெல்வேலி மாவட்டங்களின்‌ கடற்கரைப்‌ பரதவர்‌ 
தமிழகத்தின்‌ பிற கடற்கரை மாவட்டப்‌ பரதவர்களின்றும்‌ 
வேறுபட்டவர்‌. மன்னார்வளைகுடா, பாக்‌ நீர்ச்சந்தி பகுதிகள்‌ 
முத்துப்படுகைகளும்‌, சங்குப்‌ படுகைகளும்‌ றைந்த பகுதியா த 
லின்‌ இவர்கள்‌ முத்துக்குளித்‌தும்‌, சங்கெடுத்தும்‌ தொழில நடத்த 
வாய்ப்புப்‌ பெற்றிருக்கன்‌ றனர்‌. ஆகவே இவர்தம்‌ தொழில்களின்‌ 
எண்ணிக்கை கூடுகின்றது. தொழில்களின்‌ எண்ணிக்கை 
கூடுதற்கேற்பத்‌ தொழிற்கலைச்‌ சொற்களின்‌ எண்ணிக்கையும்‌ 
கூடுகின்றது. இத்துணைத்‌ தொழில்களில்‌ பயின்று வழங்குகிற 
பல நூற்றுக்கணக்கான சொற்கள்‌ இவர்தம்‌ கல்வி, சமயம்‌, 
சமூகம்‌, தொழில்‌, பால்‌, பொருளாதாரம்‌ எனும்‌ பிரிவுகளைப்‌ 
புலப்படுத்தும்‌ அம்சங்களைத்‌ தன்னகத்தே கொண்டு விளங்கு 
இன்றன. இத்தொழிற்கலைச்‌ சொற்கள்‌ ஒரு கலைக்களஞ்சிய 
மாக உருவாகுமளவுக்கு அகன்மையும்‌ ஆழ்மையும்‌ கொண்டவை 
என்பது தெளிவு. 


துணை நூற்பட்டியல்‌ 


௮. தமிகு 

ய 4. இராமன்‌, டாக்டர்‌ கே.வி., பாண்டியர்‌ வரலாறு, 1927 
ட்‌ சதாஏிவப்பண்டாரத்தார்‌, பாண்டியர்‌ வரலாறு, 1968 

சோமலெ., இசாமரநாதபுரம்‌ மாவட்டம்‌, 1978 

சோமலெ,., திரு நெல்வேலி மாவட்டம்‌, 1969 

பாரதியார்‌ கவிதைகள்‌, 1976 

வானமாமலை, கா., தமிழர்‌ வரலாறும்‌ பண்பாடும்‌, 

1986 


நேட மே 6 


* ௬ * 


(ய) 1. அபிதானசிந்தாமணி, 1988 

2. கழகத்தமிழ்‌ அகராதி, 1964 

8. தமிழ்மொழி அகராதி, 1931 

2, மீன்வளத்துறைச்‌ சிறப்புச்‌ சொலலகராதி, 1977 
11) 1, அகநானூறு; 1281; &. ஐங்குறு. நூறு, 1981 
(6 9, கலித்தொகை, 1984; 4. குறிஞ்சிப்பாட்டு, 19281 


த. குறுந்தொகை, 1991; 6, சிலப்பதிகாரம்‌, 1950 
க. கம 


178 


ச்‌. முருகானந்தம்‌ 


. சறுபாணாற்றுப்படை, 1981 


. இருமுருகாற்றுப்படை, 1984 
. நற்றிணை, 1981; 10. நெடுநல்வாடை, 1981 


. பட்டினப்பாலை, 1981; 18. பதிற்றுப்பத்து, 1981 

. பரிபாடல்‌, 1981; 14, புறநானூறு, 1981 

. பெரும்பாணாற்றுப்படை, 1981 

. பொருநராற்றுப்படை,19881; 17. மணிமேகலை, 1955 
. மதுரைக்காஞ், 1981; 19. மலைபடுகடாம்‌, 1987 

. முல்லைப்பாட்டு, 1951 


ஆ. ஆங்கிலம்‌ 


யு 7, 


10. 


11. 
12. 


(ம) 1. 


மு 


3971௦6 117௦௦6, %., 1ஈம்்கு 16-றர்தநமார்‌ கரம்‌ 07௩௦ 
17121௦771௦ கறுர்ர்பெப்ர்ர்ச, 80% 0 41217 2௦5 870 
1 க்10ம1101.. ்‌ 


. கேலி, இில்ம0, நிர்கர்மாரு ௦71 11], 1962 
6, மாற] ௦7 பரர்ளந்க] ௩௧௧௦௧0, 1986 
_ ஏீகாமுக 10௩61], ரகம்‌ நிஸ்தார்‌ இயக்கு, 


௩௦1. 1-18 


, வெ்வைமையையமைமமையய வை, [1106 மற்ந்ததா கே௦௦ ௦ரீ 10௦- 


98%, 1920 


. 18 ககவறகங்மு, 8. நகு] 11201௦ ௦, 1906 
, 181்ஸ்றுகளாகறறு, 70. நர௦ஜாஷகை 1 ம 6-முர்தந்றார, 


கருர்‌ 1நர்ர்௨. 


அபிதாஹங்க தகர்‌, [உக க நிமல்டாரு 0ரீ ரர்‌ 


101௨, 1916 

_ எவ வை வவ வவ வையை வைக ணை 1௦16ந21 11071065 ௦7 $௦யந 
101௨, 1989 
8உ1176, க, 1560 இகரம்‌, ]ர்கம்மயோகர்‌, 1947 


ரகக 1 ஜகா, நர. 1ம்‌] 101௦5, 1982 
ஒஸஹிாகருகார்கற, 14.) கு ஜகம்‌ மிரர்‌, 1980 


உ ஷஹகங்ந்கறமாகறு 105101 சேர்க்‌, 1972 


ளம்‌ 0ம 115 பே0மறாயம்ர்ந்கக மர ௦ாதகயச்கம்‌ 


மனவ்ேமலந்‌ ௦1 நிரிகாம்றகி மிர்த்கரர்கக ஈரம்‌ ஈாவ]] 
60% ௨௩1860 11/67 130௨78 1ந 1] ][ய்ம, 2844 
ஸ்‌. 19878 


நதி 1]மம்ரதங்கம்‌ ஈகி ௦7 101௨, ரீங்கார, 1983 


பின்னிணைப்பு 


செங்கற்பட்டு, 
சென்னை மாவட்டக்‌ 
கடற்கரைப்‌ பரகுவர்‌ 


தொழிற்கலைச்‌ சொற்கள்‌ 





1 


பரதவர்‌ சமூகம்‌ பற்றிய ஆய்வு தற்போது பெருவிருப்புடன்‌ 
மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவர்தம்‌ நாட்டார்‌ பாடல்கள்‌, 
தொழிற்கலைச்‌ சொற்கள்‌, பண்பாட்டு மரபுகள்‌, பழக்க வழகீகங்‌ 
கள்‌ ஆகியன சேகரிக்கப்படுகின்றன. இத்துறையில்‌ மேலாய்வுகள்‌ 
நிகழ்ந்து வருகின்றன. தமிழ்நாட்டின்‌ தொல்குடிகளுள்‌ ஒரு 
குடியினர்‌ இவர்‌. மானுடவியல்‌, சமூகவியல்‌, மொழியியல்‌ ஆகிய 
துறை சார்ந்த ஆய்வுகளுக்கு இச்சமூகம்‌ நல்ல ஓர்‌ ஆய்வுப்‌ பரப்‌ 
பாகத்‌ திகழ்கிறது. 


இக்கட்டுரையாளர்‌ தஞ்சாவூர்த்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்கழக நிதி 
யுதவியுடன்‌ குறுங்கால ஆய்வு மே.ம்கொண்டு, களப்பணி 
செய்து இராமநாதபுரம்‌, இருகெல்வேலி மாவட்டக்‌ கடற்கரைப்‌ 
பரதவர்‌ தொழிற்கலைச்‌ சொற்கள்‌” திரட்டி, ஆய்வேடு (ஆகஸ்ட்‌ 
1988) அளித்துள்ளார்‌. இவரை ஆசிரியராகச்‌ கொண்ட ':யாழ்ப்‌ 
பாணக்‌ கரையோரப்‌ பரதவர்‌ தொழிற்கலைச்‌ சொரற்கள்‌--ஓர்‌ 
அறிமுகம்‌” எனும்‌ கட்டுரை “கமிழ்க்கலை” (டிசம்பர்‌ 19887 
இதழில்‌ வெளியாயிற்று... “மட்டக்களப்பு மாவட்டப்‌ பரதவ) 
தொழிற்கலைச்‌ சொற்கள்‌ --ஓர்‌ அறிமுகம்‌” எனும்‌ கட்டுரை: 
இக்கட்டுரையாசிரியரை ஆசிரியராகக்‌ கொண்டு “தமிழ்க்கலை, 
இதழில்‌ :(டி.சம்பர்‌ 19984) வெளி வந்துள்ளது. *கன்னியாகுமரி 
மாவட்டக்‌ கடற்கரைப்‌ பரதவர்‌ தொழிற்கலைச்‌ சொற்கள்‌” 
எனும்‌ கட்டுரை இதே ஆசிரியரால்‌ இந்தியப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ 
தமிழாசிரியர்‌ மன்ற இருபதாவது கருத்தரங்க ஆய்வுக்கோவையில்‌ 


182 ச. முருகானந்தம்‌ 
(மே 1988) வெளியானது. மேற்சொன்ன கட்டுரைகளோடு 
“செங்கற்பட்டு, சென்னை மாவட்டக்‌ கடற்கரைப்‌ பரதவர்‌ 
தொழிற்கலைச்‌ சொற்கள்‌” எனும்‌ இக்கட்டுரையையும்‌ சேர்த்து 
ஒருங்கு கோக்னொல்‌, இராமகாதபுரம்‌, இருகநெல்வேலி, 
கன்னியாகுமரி, யாழ்ப்பாணம்‌, மட்டக்களப்பு, செங்கற்பட்டு, 
சென்னை ஆகிய ஏழு மாவட்டங்களில்‌ உள்ள பரதவர்‌ தொழில்‌, 
தொழிற்கருவிகள்‌ இன்னபிறவற்றுள்‌ காணலாசற ஓற்றுமை 
வேற்றுமைகள்‌ புலனாகும்‌. 


2 


இனி செங்கற்பட்டு, சென்னை மாவட்டக்‌ கடற்கரைப்‌ பரதவர்‌ 
தொழிற்கலைச்‌ சொற்களை ௮கர வரிசையில்‌ காணலாம்‌. 


அக்கினிவலை உல்லம்வலை 

அணியம்‌ எரிகட்டுவலை 

அந்திவலை : ஏந்துச்சாவலை 1210. 
அமரம்‌ ஏரா 

அமுக்கம்‌ 5 ஏூறுவலை 

அரைவலை ஓட்டுக்கயி.று 

அல்சா ஓட்டுமுளி 

அலசாதண்டு ஓளினி 90 
அதமசேறு ஓடைசேறு 

ஆலந்தமை 10 ஓலை ஈக்கை 

இடம்புரி கசா 

இடைவலை கச்சான்‌ 

இரம்பிணிவலை கச்சான்‌ ஈரான்காற்று 95 
இராமேஸ்வரம்‌ கச்சான்காற்று 

இருபிறவி 15 கச்சான்‌ கோடைக்காஜற்று 
இருப்பால்கட்டை கச்சாவலை 

இருவாவெள்ளம்‌ கடல்சுரப்பு 

இறவு கடையா 4 
இறா கட்டுக்கயிறு 

இறால்‌ 20 கட்டுவலை 

இறுக்காவலை கண்ணஞ்சேறு 

ஈர்க்கை கண்ணு 


கரிசவாடுதண்ணீ ச்ம்‌ 


கலைச்சொல்‌ அகராதி 


கரைவலை 
கலங்கல்தண்ணி 
கல்‌ 
கல்சேறு 
கவலை வலை 
கள்ளத்தூ றுமடி. 
கறுப்பு 
கன்னிவலை 
காடுகாட்டுகல்‌ 
காவலாளி 
காளாக்கயிறு 
இங்காகயிறு 
£ழ்‌.த்‌.தண்டு 
தழ்த்கண்டு கயிறு 
குச்சுக்கயிறு 
குத்‌ துக்கட்டை 
குறிப்பாஞ்சேறு 
குன்னுவாடைக்காற்று 
கூண்டு 
கூனி 
கெண்டைவலை 
கெளிசேறு 
கொடுவலை 
கொண்டக்காறறு 
கொண்டடிக்கட்டை 
கொண்டல்‌ 
கொண்டைவலை 
கொண்டுவலை 
கொம்பு 
கொம்புக்கட்டை 
கொம்புஅண்டை 
கோடைக்காற்று 
கோரைப்பெட்டி 
கோல்‌ 
கோவலை 
சாத்தாரு 
சிங்கெராவலை 


60 


௨௦ 


60 


65 


20 


25 


80 


189 


சிறுக்காவலை 

சிறுதன்னை 

சிறுத்தபாவு 86 
சிறுஙி 

சினி 


்‌ சுத்த 


சுத்‌ துக்கயிறு 

சுற்றுவலை 90 
செம்படிக்காமடி 

செம்மானம்‌ 

சேர்ந்த 

சொறுதடி. 

தகீகைக்கயிறு 95 
தக்கைப்பூண்டு 

தடவலை 

தடை 

தண்டு 

தரை 100 
தலைமரம்‌ 

தலையா 

தல்வாடு 

த்ளா 
திமி 
துடுப்பு 

துண்டுக்கயி.று 

துண்டு சேறு 

தூண்டில்கயிறு 110 
துரரிவலை 

தெண்ணிகரசலா 
தெண்ணிதெம்மா ஓழினி 
தெண்ணிீவெள்ளம்‌ 
தெம்மாவெலங்கு 115 
தெழுவாஞ்சேறு 

தெளிவு தண்ணி 
தென்னங்கோடைக்காற்று 
தொட்டிவலை 


64 


ஈடுத்தலைக்கட்டை 
ஈடுமடி. 

ஒருமரம்‌ 

ஈண்டு 

நண்டுவலை 
நெக்குமடி. 
நேர்ஈரான்காற்று 
கோகோடைச்காற்று 
நேர்வெலங்கு 
பக்கவாத்துக்கட்டை 
பக்கிரிசே.று 
பங்காயம்‌ 

ப்ட்‌. 

பட்டி 

பண்சேறு 
பண்ணாக்கு 
பண்ணுகயிறு 
பண்பா 

பலவை 

பல்லக்கு 

பறி 

பாச்சுவலை 
பாஞ்சன்னியம்‌ 
பாதடி. 

பார்க்கட்டி 

பாறை 

பிளாஸ்டிக்‌ முள்ளம்‌ 
புஙகந்தழை 
புரைமாறி 

(முடி. 

பெரியசே று 
பெரியதன்னை 
பெருகீகாவலை 
பெருத்தபாவு 
பெருமாகட்டை 
பைண்டவலை 


120 


128 


180 


185 


140 


145 


150 


155 


௪. முருகானக்தம்‌ 


பொறுவாங்சேறு 
போருக்குத்திரும்புதல்‌ 

போயா 

மகரம்‌ 

மசி 160 
மணிக்கால்‌ 

மணிவலை 

மண்டவா 

மதவலை 

மாஞ்சோ.று 165 
மால்‌ 

மால்மடி. 

மிதப்புவலை 

மீன்தடி 

முணாமரம்‌ 720 
முள்ளம்‌ 

மேங்காகயிறு 

மேமறி 

மேல்தண்டு 

மேல்‌ தண்டுகயி.று 178 
மேல்பலகை 

மொண்டு 

யானைமீன்‌ 

லா ஈர்க்கை 

வண்டத்தண்ணி 180 
வண்ணிகரசலா 

வண்ணிவாடா ஓமினி 
வண்ணிவெள்ளம்‌ 

வலம்புரீ 

வி 185 
வாங்கிசுழல்‌ 

வாடாவெலங்கு 

வாடைக்காற்று 

வாறி 

வெள்ளாவலை 190 
வேப்பர்தலை 


கலைச்சொல்‌ அகராதி 1898 


மேற்கண்ட தொழிற்கலைச்‌ சொற்களில்‌ கறுப்பு, சீனி, சோத, 
தரை, பார்க்கட்டி, பாறை என்பன கடல்‌ நீருக்கடியில்‌ உள்ள 
சிலப்பகுதியைக்‌ குறிப்பனவாகும்‌, ஆத்மசேறு, ஓடை சேறு, 
கண்ணஞ்சேறு, கல்சேறு, குளிப்பாஞ்‌ சேறு, கொயிர்‌ சேறு, 
கெளிசே.று, துண்டுசேறு, தெழுவாஞ்சேறு, மாஞ்சேறு என்பன 
கடல சேற்றின்‌ வகைகளாகும்‌. கச்சான்‌, கச்சான்‌ ஈரான்காற்று, 
கச்சான்‌ காற்று, கச்சான்‌ கோடைக்காற்று, கொண்டக்காற்று, 
குன்னுவாடைக்காற்று, தென்னங்‌ கோடைக்காற்று, நேர்‌ 
கோடைக்காற்று என்பன காற்றின்‌ வகைகளாகும்‌. ஓனினி, 
கடல்சுரப்பு, கரிசவாடு தண்ணி, கலங்கல்‌ தண்ணி, தல்வாடு, 
தெண்ணிதெம்மா ஓளினி, தெண்ணி வெள்ளம்‌, தென்னிகரசலா, 
புரைமாறி, மேமறி, வண்டத்தண்ணி, வண்ணிவாடா ஏனளினி, 
வண்ணி வெள்ளம்‌ ஆயன கடலில்‌ உள்ள நீரோட்டங்களின்‌ 
பெயர்களாகும்‌. கண்ணு, கல்‌, கள்ளத்தூறுமடி, ங்கா கயிறு, 
சிறுத்தபாவு, சிறுஙி, செம்படிக்காமடி, நடுமடி, நெக்குமடி, பலவா, 
பெருத்தபாவு, போயா,மடிமால்‌, மேங்காகயிறு, மொண்டு ஆகியன 
வலையின்‌ பகுதிகளாகும்‌. இருப்பாக்கட்டை கடையா, குத்துக்‌ 
கட்டை, கொண்டடிகட்டை, கொம்புஅண்டை, தலையா, ஈடுத்‌ 
தலைகீகட்டை, ஈடுமரம்‌, பக்கவாத துக்கட்டை, பெருமாகட்டை 
என்பன மரத்தின்‌ பாகங்களாகும்‌. காளாக்கயிறு, குச்சுக்கயிறு, 
கொம்புக்‌ கயிறு, சுத்துக்கயிறு, தக்கைக்கயிறு, துண்டுக்கயிறு, 
தூண்டில்‌ கயிறு, கயிறு வகைகளாகும்‌. மணிக்கட்டை என்பது 
வலை மிதப்பதற்குப்‌ பயன்‌ படுத்தும்‌ எருக்கந்தண்டின்‌ துண்ட 
மாகும்‌. மணிக்கால்‌ என்பது வலை கடலுள்‌ ஆழ்வதற்குக்‌ கோர்க்‌ 
கப்படும்‌ சுடப்பட்ட மண்‌ உருண்டையாகும்‌. இரம்பிணிவலை 
போர்ச்சுகசியரால்‌ அறிமுகப்படுத்தப்பட்ட கரைவலையாகும்‌. 
மண்டவா என்பது சுறா, திருக்கை ஆகியனவற்றைப்‌ பிடிக்கப்‌ 
பயன்படுத்தும்‌ இரும்பாலான, சூலம்‌ போன்ற கருவியாகும்‌, 
ஈர்கீகை, ஓட்டுக்கயிறு, ஓலை ஈர்க்கை, கட்டுக்கயிறு, சழ்த கண்டு, 
கொம்பு, கோல்‌,சுத்தகடையா, சொறுதடி, தண்டு,தளா, நடுமரம்‌, 
பண்ணுகயிறு, பண்பா, பாதடி, பூமுடி, லாசர்க்கை என்பன 
கட்டுமரத்தின்‌ ன ரகக்‌ குறிக்கும்‌ சொற்களாகும்‌. 
அணியம்‌, அமரம்‌, அமுக்கம்‌, அல்சா, ஏரா, ஓட்டுமுளி, கசா 
சாத்தாரு, சிறுதன்னை, தண்டு, தலைமரம்‌, துடுப்பு, பங்காயம்‌, 
பண்ணாக்கு, பெரியதன்னை, முணாமரம்‌, மேல்பலகை, வாறி 
என்பன பெரிய படகின்‌ பாகங்களாகும்‌. காடுகாட்டுதல்‌ என்பது 
கடலில்‌ ஒரு குறிப்பிட்ட இடத்தைச்‌ சுட்டிக்காட்டுதலாகும்‌. 


186 ச. முருகானந்தம்‌ 


கடல்‌ அடியில்‌ உள்ள சேறு, பாறை, மணல்‌, மலை போன்ற 
இடங்களைக்‌ கண்டறிய கடலில்‌ இருந்து கொண்டே கரையில்‌ 
உள்ள கோமரம்‌, கோயில்‌, மசூதி, மலை இவற்றை அடையாள 
மாகக்கொண்டு தெம்மா வெலங்காகவும்‌, சேர்வெலங்காகவும்‌, 
வாடா வெலங்காகவும்‌ கணக்கிட்டு அக்குறிப்பிட்ட இடத்தைச்‌ 
சுட்டுவர்‌. ௮க்கினிவலை, ௮ந்திவலை, அரைவலை, இடைவலை 
இறுக்காவலை, உல்லம்வலை, எரிக்கட்டுவலை, ஏந்துகச்‌ 
சாவலை, ஏறுவலை, கட்டுவலை, கரைவலை, கவலைவலை, 
கன்னிவலை, கொடுவலை, கொண்டு வலை, கொண்டைவலை, 
இங்கெராவலை, சிறுக்காவலை, சுறறுவலை, தடவலை, தூரி 
வலை, தொட்டிவலை, ஈ௩ண்டுவலை, பாச்சுவலை, பெருக்கா 
வலை, பைண்டவலை, மணிவலை, மதவலை, மிதப்பு வலை, 
வெள்ளாவலை என்பன வலையின்‌ வகைகளாகும்‌. காவலாளி 
என்பது கோலாமீனைக்‌ குறிக்கும்‌ தொழிற்களக்‌ குழூ௨உக்குறிச்‌ 
சொல்லாகும்‌. செம்மானம்‌ என்பது இக்கோலாமீனின்‌ திரட்சி 
யில்‌ தோன்றும்‌ வண்ணமாகும்‌. ஆலந்தழையும்‌ கத்தாளையும்‌ 
வேப்பந்தழையும்‌ கோலா மீனைப்‌ பிடிக்கப்‌ பயன்படுத்தும்‌ 
சழைகளாகும்‌. இத்தழைகளின்‌ பயன்பாடு தொழில்‌ நுணுக்க 
உத்தியாகும்‌. மீன்களைக்‌ கவரச்‌ சிறுமரங்களை வேருடன்‌ 
பெயர்த்தெடுத்துச்‌ சென்று கடலில்‌ போடுவர்‌. இறு மீன்கள்‌ 
மரத்தின்‌ இடுக்குகளில்‌ கூடும்‌. மீனவர்‌ இவற்றை அள்ளிவருவர்‌. 
கடலில்‌ இடும்‌ இம்மரத்தை இவர்கள்‌ முள்ளம்‌ என்பர்‌. இம்‌ 
மரங்கள்‌ விரைவில்‌ அழுகி அழிந்து விடும்‌. ஆகவே வேறு 
மரங்களைப்‌ புதியதாக இடவேண்டும்‌. இதனைத்‌ தவிரப்பதற்‌ 
காகத்‌ தற்போது பிளாஸ்டிக்கால்‌ ஆகிய முள்ளத்தைப்‌ பயன்‌ 
படுத்‌ துன்‌ றனர்‌. இது பல்லாண்டு காலம்‌ அழியாதது. இதனைப்‌ 
பிளாஸ்டிக்‌ முள்ளம்‌ என அழைக்கின்றனர்‌. இது தொழில்‌ 
நுட்பவியலார்‌ உருவாக்கிய கருவி. இங்ஙனமாக கலைச்சொற்‌ 
களை கோக்கும்போது அவற்றின்‌ பெயர்‌ ஆய்வே பலதுஹை 
ஆய்வாக விரியும்‌. 


3 


செங்கற்பட்டு மாவட்டத்தில்‌ பழவேற்காடு எனும்‌ ஊர்ப்பகுதி 
யில்‌ உள்ள பரதவரின்‌ தொழிற்கலைச்‌ சொற்களை அகர 
வரிசையில்‌ பார்ப்போம்‌, 


கலைச்சொல்‌ அகராதி 187 


அண்டைகள்‌ ? கட்டுமரத்தின்‌ தலையாப்பகுதியில்‌, மேல்‌ 
கோக்கிப்‌ பிறை போல வளைவாகச்‌ செதுக்கப்பட்டு, கட்டு 
மரத்துடன்‌ பிணைக்கப்படும்‌ இரண்டு அலலது மூன்று 
கட்டைகள்‌ ௮ண்டைகள்‌ எனப்படும்‌. 
அலைகிண்டுதல்‌ : அலை புரட்டிப்‌ புரட்டி எடுத்தல்‌ 
அலையடி : கட்டுமரத்தை அலை வந்து மோதும்‌, இதனை 
'அலையடி' என்பர்‌, கயிற்றால்‌ கட்டுமசத்தைத்‌ தளர்வு 
இல்லாமல்‌ கட்டுதல்‌ வேண்டும்‌. இல்லை யெனில்‌ அலையடி. 
தாங்காமல்‌ கயிறு அவிழ்ந்து கட்டுமரம்‌ துண்டு துண்டாகி 
விடும்‌, இம்மரத்தில்‌ தொழில்‌ செய்யச்‌ சென்றவர்‌ கடல்‌ 
நீரில்‌ மிதக்க கேறிடும்‌. 
இரைகுத்திப்போடுதல்‌ : தூண்டில்‌ கயிற்றின்‌ முனையில்‌ 
உள்ள உலோகக்‌ கொக்கியில்‌ சிறு மீனைக்‌ குத்றிப்‌ 
போடுதல்‌. 
ஓட்டவா : அருகில்‌ வா 
ஒண்டி. மப்பு : ஒற்றை மேகம்‌ 
ஒத்தைக்‌ கருமேகம்‌ : கடலில்‌ தொழில்‌ செயயும்‌ இடத்தே 
ஒற்றைக்‌ கருமேகம்‌ உருவானால்‌ அபாயம்‌ விளையும்‌, 
இது யாரை எப்படித்தாக்கும்‌ எனச்‌ கூம முடியாது. 
ஆகவே இதைக்‌ கண்டு மீனவர்‌ அஞ்சுவர்‌. 
ஒருபாடு : மடி வலையால்‌ ஒருமுறை மீன்‌ பிடித்தல்‌. 
கச்சாங்காத்து : குளிரும்‌ வெக்கையும்‌ இலலாத காழற.று. 
கடல்‌ சுரப்பாய்‌ உள்ளது: கடலின்‌ பரப்பு அலை மிகுந்து 
இருத்தல்‌ 
கடல்‌ மாதா : கடல்‌ அன்னை; கடல்‌ செய்வம்‌. 
கடல்‌ வயலாய்‌ உள்ளது: கடலின்‌ பரப்பு அலையில்லாமல்‌ 
ஏரி, குளம்‌ போல அமைதியாக இருத்தல்‌. 
கடையா : கட்டுமரத்தின்‌ பின்பக்கம்‌, இப்பகுதி அகன்று 
இருக்கும்‌. 
கட்டு : கட்டுமரம்‌ 
கட்டுமரம்‌ : ஐந்து அல்லது ஆறு மரத்துண்டுகளைக்‌ 
கயிற்றால்‌ சுட்டி கண்டாக்கப்படும்‌ மிதவை, 'கடல்‌ 


188 ௪. முருகானந்தம்‌ 


தொழிலுக்குச்‌ செல்லும்‌ முன்‌ இங்ஙனம்‌ தளர்வு இல்லாமல்‌ 
இறுகக்‌ கட்டித்‌ தயாரிக்கும்‌ வேலையேபிரதானமானது 
எனபர்‌. கட்டுமரம்‌ : காரணப்பெயர்‌. 


கண்கள்‌ : வலை முடிச்சுகளுக்கடையே காணப்படும்‌ இடை 
வெளி. இதனை *வலைக்கண்‌” என்பர்‌. 


கதிர்‌ :; நூலிழைகளை முறுக்கேற்ற உதவும்‌ கருவி, இக்‌ 
கதிரால்‌ நூலை முறுக்கேற்றிய பின்னரே வலை முடிவர்‌. 


கப்பல்‌ : பாரிய வடிவமுடைய கடல்‌ கலம்‌. இது பயணக்‌ 
கப்பல்‌, சரக்குக்கப்பல்‌, போர்க்கப்பல்‌ எனப்‌ பல வகைப்‌ 
படும்‌. 

கரண்ட்‌ : லெ மீன்களுக்கு மின்‌ சக்தி உண்டு. தொட்டால்‌ 
அதிர்ச்ச தரும்‌. மீனவர்‌ மீன்பிடி தொழிலின்போது 
இச்சகீதியுடைய மீன்களிடம்‌ விழிப்பாயிருப்பர்‌. மீன்களின்‌ 
மின்சக்தியைக்‌ “கரண்ட்‌” என்பர்‌. இது ஓர்‌ ஆங்கெச்‌ 
சொல்‌. 


கரையேத்தறது: தொழில்‌ முடிந்து திரும்பும்‌ மீனவர்‌ தமது 
கட்டுமரத்தைக்‌ கரையேற்றி மணலின்மேல்‌ கடத்தி 
வைப்பா. இதனைக்‌ *கரையேத்தறது்‌ எனும்‌ சொல்லால்‌ 
வழங்குவர்‌. இது மிகவும்‌ கடினமான பணி. கட்டுமரம்‌ 
கரைக்கு அண்மையில்‌ வந்ததும்‌ சீல நூறு அடிகளில்‌ 
அலை முடிந்துவிடும்‌. அந்த இடத்திலிருந்து கட்டுமரத்தைக்‌ 
கரைக்கு ஏற்றுதல்‌ கடினம்‌. ஏனெனில்‌ அவ்விடத்தில்‌ 
அலை சுருண்டு கட்டுமரத்தை மீண்டும்‌ மீண்டும்‌ கடலுள்‌ 
இழுக்கும்‌. ஆகவே பெரீய (ராணி அலை” போன்ற. அலை 
கள்‌ வரும்போது விரைந்து செயல்பட்டு வேகமாகக்‌ 
கட்டுமரத்தைக்‌ கரை மணலுக்கு ஏற்றி விடுதல்வேண்டும்‌, 

கவுறு: கயிறு கட்டுமரத்தைப்‌ பிணைக்கப்‌ பயன்படுவது, 
வலையைக்‌ கட்டுமரத்துடன்‌ பிணைத்திருக்கவும்‌ இது 
பயன்படுத்தப்‌ படுகிறது. 

களவாணி : திருமணமானவர்‌; உடலுறவுச்‌ சுகத்தை அனுப 
வித்தவர்‌. 

கன்னி : திருமணமாகாதவர்‌, உடலுறவுச்‌ சுகத்தை அனுபவிக்‌ 
சாதவர்‌. இப்படிப்பட்டவர்‌ கடலுக்குள்‌ தொழில்‌ செய்யத்‌ 


கலைச்சொல்‌ அகராதி 780 


தனித்துச்‌ செல்லுதல்‌ கூடாது என்பது மீனவர்‌ தொழில்‌ 
மரபு. சில நண்பர்களோடு சேர்ந்துதான்‌ இவர்கள்‌ 
கடலுக்குள்‌ செல்லுதல்‌ வேண்டும்‌. 

கன்னிக்காரன்‌ : இதுவும்‌ ௮து. (பார்க்க : கன்னி) 

குத்திரி மரம்‌ ண: சிறிய கட்டுமரம்‌ 

கூண்டு மாதிரி மீபாதல : பாதுகாப்பாகப்‌ போதல்‌ 

கொண்டக்காத்து : சிறிதளவு வெக்கை (சூடு) உடைய 
காற்று, 

கொன்னாடைக்‌ காத்து : மிகவும்‌ குளிருடைய காற்று 

கோடைக்காத்து : சிறிதளவு குளிருடைய காற்று 

கோல்‌ ஏந்துறது: பெரிய கோல்‌ ஒன்றை வைத்து ஊன்றிக்‌ 
கொண்டு கட்டுமரத்தை முன்னோக்கிச்‌ செலுத்துதல்‌. கட்டு 
மர இயக்கத்திற்குக்‌ கோல ஏந்துதல்‌, தளா தேோவுதல்‌ 
ஆகியன உதவுகின்றன. 

சடை கட்டை : மிதவை; அடையாளத்தின்‌ பொருட்டு வலை 
யுடன்‌ கட்டப்பட்டிருப்பது. 

சம்மான்‌ : பண்டம்‌ ஏற்றிச்‌ செல்லும்‌ பெரும்படகு 

சுரப்பு : அலை 

சோங்கு : படகு 

தம்.புடுவே தூரம்‌ போ(க)ணம்‌ : மீன்கள்‌ தட்டுப்‌ பட வில்லை 
யாதலால்‌ இதற்காக இன்னும்‌ சிறீது தூரம்‌ போக வேண்டும்‌ 
என்பதைக்‌ குறிக்கும்‌ சொற்றொடர்‌. 

தலையா : கட்டு மரத்தின்‌ தலைப்பக்கம்‌, இது குறுகி இருக்‌ 
கும்‌. (தலையா குறுகியும்‌ கடையா அகன்றும்‌ இருக்கும்‌) 

தளாதோவுதல்‌ : தளா (துடுப்பு)வை வலப்பக்கம்‌ மூன்‌,று மூஹை 
யும்‌ இடப்பக்கம்‌ மூன்று முறையும்‌ தோவுதல்‌ வேண்டும்‌. 
இப்படிச்‌ செயற்படும்போதுதான்‌ கட்டுமரம்‌ விரைந்து செல்‌ 
லும்‌. தளாவை எப்போதும்‌ விரைந்து தோவுதல்‌ அவசியம்‌ 
இல்லை. ' அலைவரும்‌ போது மட்டும்‌ விரைந்து செயல்‌ 
பட்டால்‌ போதும்‌, தளா தோவும்போது வலப்பக்கமும்‌ 
இடப்பக்கமும்‌ மாறி மாறிச்‌ செயல்படாமல்‌ ஓரே பக்க 
மாகவே செயல்பட்டால்‌ கட்டுமரத்தின்‌ இசை மா திவீடும்‌, 


190 ச்‌. முருகானந்தம்‌ 


தளா பிடித்தல்‌ : தளாவைக்‌ கையில்‌ இறுகப்‌ பற்றிக்கொள்ள 
வேண்டும்‌. வலப்பக்கம்‌ தளா தோவும்போது வலதுகை 
தளாவுடைய நடுவிலேயும்‌ இடது கை தளாவுடைய மேல்‌ 
முனையிலும்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. இடப்பக்கம்‌ தளா 
தோவும்போது இடது கை தளாவுடைய ஈடுவிலேயும்‌ வலது 
கை தளாவுடைய மேல்‌ முனையிலும்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. 


துண்டு மப்பு : ஒரேயொரு துண்டு மேகம்‌ 


தோணி : சரக்கு அல்லது பண்டம்‌ ஏற்றிச்‌ செல்லப்‌ பயன்‌ 
படுவது; பெரிய அளவிலான படகு. 

நாகூரார்‌: நாகூர்‌ ஆண்டவர்‌. மீனவர்கள்‌ எம்மதத்தினராயி 
னும்‌ ஆபத்துக்‌ காலங்களில்‌ நாகூர்‌ ஆண்டவரை அழைத்‌ 
து.த்‌ தங்களைக்‌ காக்கும்படி. வேண்டுகின்றனர்‌. காகூராரே, 
நாகூர்‌ ஆண்டவனே என விளிக்கின்றனர்‌. தம்மை அபாய 
மான நேரங்களில்‌ நாகூர்‌ ஆண்டவர்‌ காப்பாற்றுவார்‌ என 
மீனவர்கள்‌ நம்புகின்றனர்‌. 

நாங்கயிறு: சுறா மீன்களைப்‌ பிடிக்க உதவும்‌ தூண்டில்‌ 
கயிறு. 

நிழல்‌ விழு(கிற)து : மத்தியான நேரம்‌ ஆதல்‌ 

படவு : படகு 

பணு : குழி. கடலில்‌ ஆழம்‌ மிகுந்த பள்ளம்‌, 

பண்ணுவலை : இரண்டுபேர்‌ சென்று மீன்‌ பிடிக்கப்‌ பயன்‌ 

பரு: பருமீன்‌ 


பாகம்‌ : கடலாழத்தைப்‌ பாரம்பரியத்‌ தொழில்‌ முறையில்‌ 

... குறிக்கப்‌ பயன்படுத்தும்‌ சொல்‌. இது சற்றேறக்‌ குறைய 6 

அடி. நீளம்‌ உடையது. *பணு மாலு பாகம்‌ ஆழம்‌ இருக்கும்‌” 
என்பது போலக்‌ குறிப்பிடுவர்‌. 


பாவு : எண்ணம்‌, வலையைத்‌ தூக்கக்‌ கொண்டு தொழிலுக்குப்‌ 
புறப்பட்டுவிட்டால்‌ *அடுத்த பாவு பத்தி நெனைக்கக்‌ 
கூடாது' என்பர்‌. அதாவது வேறு எண்ணம்‌ எதுவும்‌ 
நெஞ்சில்‌ தோன்றக்கூடாது என்பது பொருள்‌. 'இத்தொழில 
ஒருமித்த குவிந்த சிந்தனையுடன்‌ செய்ய வேண்டிய 
தொழிலாகலின்‌ சற்‌. று கவனம்‌ விலனொலும்‌ அபாயம்‌ 


கலைச்சொல்‌ அகராதி 197 


உண்டாடவிடும்‌. ஆகவே தொழில்‌ பற்றிய *பாவு” மட்டுமே 
இருக்க வேண்டும்‌ என்பர்‌. 

புணைக்கட்டை : கடலில்‌ மிதக்கும்‌ ப்தட்க்‌. (புணை 
போல்‌ ஆருயிர்‌--பு.றம்‌.) 

பெரிய மரம்‌ : பெரிய கட்டு மரம்‌ 

பூரை பொத்துதல்‌ : இழிந்து சதைந்தகண்களைச்‌ செப்பனிடு 
தல்‌, 

மடி: பை வலை 

மப்புவிழமுதல்‌ : மேகம்‌ கூடி. நிற்றல்‌ 

மரத்தில நிக்கிறது : கடலில்‌ தொழில்‌ செய்யும்போது கட்டு 
மரத்தில்‌ நின்றபடி. தொழில்படுதல்‌ வேண்டும்‌. சாதாரண 
மாகத்‌ தரையில்‌ நிற்பது போல நின்றால்‌ அலையடியால்‌ 
கட்டுமரத்திலிருந்து கடலில்‌ தூக்கி வீசப்படுவர்‌. கடலில்‌ 
தொழிற்படும்போது நிற்றலில்‌ ஒரு லாவகம்‌ வேண்டும்‌. 
கால்‌ பெரு விரல்களில்‌ உடலின்‌ பலத்தையெல்லாம்‌ 
கொண்டு வந்து அந்தப்‌ பலத்துடன்‌ கூடிய பெருவிரலைக்‌ 
கட்டு மரத்தில்‌ ௮ப்பிப்‌ பிடித்துக்‌ கொண்டது போல 
வைத்துக்‌ கொண்டு நின்‌ றால்‌ நிற்பது சாத்தியப்படும்‌. 

மரம்‌ : கட்டு மரம்‌ 

மரம்‌ தள்ளுதல்‌ : கட்டு மரத்தைக்‌ கடலுக்குள்‌ தள்ளுதல்‌. 
கடற்கரை மணவில்‌ ஏற்றி வைக்கப்பட்டிருக்கும்‌ கட்டு 
மரத்தை அடுத்த முறை தொழிலுக்குச்‌ செல்லும்போது 
மீண்டும்‌ கடலுள்‌ தள்ளுவர்‌. மரத்தைக்‌ கரை கோக்கத்‌ 
தள்ளிவிடும்‌ அலையைச்‌ சமாளித்தபடி. சற்றுச்‌ சாய்வாக 
(அலையை கேராக எதிர்த்தால்‌ தோல்விகிட்டும்‌) மிகவும்‌ 
லாவகமாகக்‌ கடலுக்குக்‌ கொண்டு செல்லுதல. இத்தொடர்‌ 
சல வேளைகளில்‌ மீன்வேட்டைக்குச்‌ செல்லு.தல்‌ ஏன்றும்‌ 
பொருள்படும்‌. 


முள்‌ : சில மீன்வகைகளுக்கு வாய்ப்பகுதியில்‌ முள்‌ பண்டு, 
வலையில்‌ டைத்த இவ்வகை மீனைக்‌ கையாளும்போது 
கவனத்துடன்‌ இல்லாவிட்டால்‌ தேள்‌ கொட்டியது போலக்‌ 
கடுப்பு தோன்றும்‌ விதத்தில்‌ குத்திவிடும்‌; இரத்தமும்‌ 
கொட்டும்‌. வாளை மீன்‌ இத்தன்மையது, இங்ஙனம்‌ வாளை 
மீனின்‌ முள்குத்தி விரலில்‌ இரத்தம்‌ பெருகினால்‌ ௮ம்‌ 


192 ச்‌. முருகானந்தம்‌ 

மீனின்‌ கழுத்துப்‌ பகுதித்‌ தசையைச்‌ சிறிது ள்ளி எறிந்து 

விட்டு இரத்தம்‌ ஓழுகும்‌ விரலை / கையைக்‌ கடல்‌ நீரில்‌ 

தோயப்பர்‌. 

ராணி அலை : சத்தம்‌ போடாமல்‌, பிரமாண்டமான ராட்சசன்‌ 
போல்‌ வரும்‌ அலையை ராணி அலை என்பர்‌. இதைச்‌ 
சமாளித்துத்‌ தாண்ட மனோதிடமும்‌ உடல்‌ பலமும்‌ 
வேண்டும்‌. இந்த அலை கட்டுமரத்தைப்‌ புரட்டித்‌ தள்ளி 
விடும்‌. இந்த அலையில்‌ அகப்பட்டுக்‌ கொண்டு மரத்தினடி. 
யில்‌ மாட்டிக்‌ கொண்டால்‌ அடியிலிருந்து மேலெழும்ப 
முடியாதபடி மணலை அள்ளி வாய்‌, மூக்கு, கண்‌ என்று 
நம்‌ உடலிலுள்ள எல்லாத்‌ துவாரங்களுக்குள்ளும்‌ வைத்து 
அடைக்குமாம்‌ இந்த ராணி அலை. இதைக்கடக்க வேகமாகத்‌ 
தளா தோவவேண்டும்‌. அந்நேரத்தில்‌ *போட்டாப்‌ போடு, 

துடுப்புப்போடு, துள்ளிப்போடு, ௮ப்பிடிப்போடு, இப்பிடிப்‌ 

போடு” என கூறிக்கொண்டே வீரைந்து செயல்படுவர்‌. 
இப்படிச்‌ செயல்பட்டுக்‌ கொண்டிருக்கும்போதே ஒருவர்‌ 
கட்டுமரத்திலிருந்து கடலில்‌ குதித்துக்‌ கட்டுமரத்துக்கு 
முன்பாக அதே திசையில்‌ நீந்திச்‌ செல்லவேண்டும்‌. ராணி 
அலை இவரைக்‌ கண்டு “இந்தப்‌ புது எதிரி யார்‌?' என்று 
கவனிப்பதால்‌ அதன்‌ கவனம்‌ சிதறி, கட்டுமரத்தைத்‌ 
தாக்கும்‌ வேகம்‌ குறைந்து விடும்‌ ௮ல்லது தாக்காமல்‌ விட்டு 
விடும்‌ என்பர்‌. இவ்வலை தாக்காமல்‌ பதமாகச்‌ செல்லும்‌ 
போது, *பாஞ்சிடாதே, பாஞ்சிடாதே, பாழை மாறிடாதே, 
படுத்துக்கிட்டா அவ, பதமாப்‌ போவா” எனப்‌ பாடுவர்‌. 


ரொம்ப: மேலேபோறது: கடலுக்குள்‌ ௮தஇ௧க தூரம்‌ 
செல்லுதல்‌ ப 

வத்தல்‌ : படகு/கட்டுமரம்‌. வற்றியது/மிதப்பது. 

வத்தை : இதுவும்‌ அது. 

வள்ளம்‌ : மீன்பிடி படகு. 


2 


கன்னியாகுமரி மாவட்டக 
கடற்கரைப்‌ பரசகுவர்‌ 


தொழிற்கலைச்‌ சொற்கள்‌ 





பரதவர்‌ சமூகம்‌ பற்றிய ஆய்வு தற்போது பெரு விருப்புடன்‌ 
மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவர்தம்‌ நாட்டார்‌ பாடல்கள்‌, 
தொழிற்கலைச்‌ சொற்கள்‌, பண்பாட்டு மரபுகள்‌, பழக்க வழக்கங்‌ 
கள்‌ ஆகியன சேகரிக்கப்‌ படுகின்றன. இத்துறையில்‌ மேலாய்வு 
கள்‌ நிகழ்ந்து வருகின்றன. தமிழ்‌ நாட்டின்‌ தொல்கு! களுள்‌ ஒரு 
குடியினர்‌ இவர்‌, மானுடவியல்‌, சரூகவியல மொழியியல்‌ ஆகிய 
துறை சார்ந்த ஆய்வுகளுக்கு இச்‌ சமூகம்‌ ல்ல ஒரு ஆய்வுப்‌ பரப்‌ 
பாகத்‌ திகழ்கிறது. 


இக்கட்டுரையாளர்‌ தஞ்சாவூர்க்‌ தமிழ்ப்பல்கலைக்‌ கழக நீதியு தவி 
யுடன்‌ குறுங்கால ஆய்வு மேற்கொண்டு, களப்‌ பணி செய்து 
(இராமநாதபுரம்‌, திருநெல்வேலி மாவட்டக்‌ கடற்கரைப்‌ 
பரதவர்‌ தொழிற்கலைக்‌ சொற்கள்‌: திரட்டி ஆய்வேடு (ஆகஸ்டு, 
1988) அளித்துள்ளார்‌. இவரை ஆசிரியராகக்‌ கொண்ட :யாழ்ப்‌ 
பாணக்‌ கரையோரப்‌ பரதவர்‌ தொழிற்கலைச்‌ சொழ்கள்‌--ர்‌ 
அறிமுகம்‌' எனும்‌ கட்டுரை (தமிழ்க்‌ கலை” (டிசம்பர்‌, 1288) 
இதில்‌ வெளியாயிற்று. மட்டக்களப்பு மாவட்டப்‌ பரதவர்‌ 
தொழிற்கலைச்‌ சொற்கள்‌ -ஓர்‌ அறிமுகம்‌” எனும்‌ கட்டுரை, 
இக்கட்டுரையாசிரியரை ஆசிரியராகக்‌ கொண்டு *தமிழ்க்கலை” 
இதழில்‌ (டிசம்பர்‌, 1984) வெளிவந்தது. மேற்சொன்ன 
கட்டுரைகளோடு *கன்னியாகுமரி மாவட்டக்‌ கடற்கரைப்‌ 
பரதவர்‌ தொழிற்கலைச்‌ சொற்கள்‌' எனும்‌ இக்கட்டுரையையும்‌ 
சேர்த்து ஒருங்கு நோக்கினால்‌, இராமகாதபுரம்‌, திருநெல்வேலி, 
கன்னியாகுமரி, யாழ்ப்பாணம்‌, மட்டக்‌ களப்பு ஆகிய ஐந்து 
க, ௧௨-13 


194 ச. முருகானந்தம்‌ 
மாவட்டங்களில்‌ உள்ள பரதவர்‌ தொழில்‌, தொழிற்கருவிகள்‌ 
ஆகியனவற்றுள்‌ காணலாகுிற ஓற்றுமை வேற்றுமைகள்‌ 
புலனாகும்‌. 


இனி, கன்னியாகுமரி மாவட்டக்‌ கடற்கரைப்‌ பரதவர்‌ தொழிற்‌ 
கலைச்‌ சொற்களை அகர வரிசையில்‌ காணலாம்‌. 


அ௮ண்டிக்கை 


கணவை 

அண்‌ டிமுட்டி கண்ணங்குத்தை 

அயலை கண்ணங்கொரவி 

அழுக்கு வலை கண்ணந்‌ தெரச்சி 
அளுவக்குட்டி 5௪ கண்ணம்பாறை ௦5 
அளுவை கண்ணம்‌ பேளை 

ஆங்கெ கண்ணி 

ஆஞ்சல்‌ கயிறு கப்பல்வெள்ளி 
ஆடுமேச்சாம்பாறை கரக்கால்‌ 

ஆயிரங்கால்‌ தூண்டி. 70 கரைவலை 40 
ஆரம்பு கலக்கு 

ஆறாமீன்‌ கல்‌ 

'இடவலை கலலு மூச்சா 
இருண்டதேத்து கல்லுவாடு 

இழு வலை 25 கல்றால்‌ த்த 
இறால்‌ கலறால்‌ வலை 

இறால்‌ வலை கல்லுறுஞ்சி 
உப்புத்தண்ணி சவலை 

உழுதார காரை கவுத துவலை 
ஊஞ்சாமத்துவெள்ளி 20 காக்காகிளாத்தி 50 
எரிச்சான்வெள்ளி காட்டுவெள்ளி 

ஏறிணி காரை 

ஒடுக்குத்‌ தேத்து கிராச்சித்தண்ணி 

ஒரு கயிறு கிளாத்தி 

கச்சான்‌ ௦ இனியா [970] 
கச்சான்‌ கோடை கீங்காங்கவ்று 

கடமாங்கவறு குதிப்பு 

கடல்‌ வெள்ளி குதிப்புக்காரை 

கடுப்பு குத்தை 

கட்டு மரம்‌ 90 குஞ்சுவெள்ளி 60 


கலைச்சொல்‌ அகரா இ 


குழிவலை 

குறிப்பு வெள்ளி 
குறுந்தலைப்பாரை 
குறுமீன்‌ 
குறுவாள 
குன்னுவாடை 
கூட்டடை 
கூட்டவெள்ளி 
கூலிவலை 

கெட்டு 
கொண்டகச்சான்‌ 
கொண்டல்‌ 
கொண்டவலை 
கொாமளி 
கொளுவகிளாத்தி 
கோடை. 

கோவலை 
கோனாவலை 
சம்பு 

சல்வா 
சன்னாவலை 
சாக்கானி 
சாவாளை 

சாள 

சிட்டகயிறு 

சிறாவு 
சிறியகடல்வெள்ளி 
சின்னமலை மீன்வெள்ளி 
சீலா 

சீனி 

சுரப்பு 
சுருக்குப்பை வலை 
சுழிக்காத்து 

சுறா 

குரை 


85 


80 


9 


50 


86 


90 


9௦ 


செம்பாது 
செலிகுனனிவலை 
செவிழ்பூட்டுவலை 
செறுசள்ளை 
சேறு 
சோத்துவெள்ளி 
சோ ழகன்தென்றல்‌ 
சோழ கொண்டல்‌ 
சோனி 
சோனிவெள்ளம்‌ 
சட்டுமடி 

தண்டு 

தருப்பு 
தவணாரை 
தூண்டலமரம்‌ 
தூரணி 

தெம்மா ஒனி 
தெரச்சி 
தெளித்துக்‌ தேத்து 
தெளிவு 

தென்றல்‌ 
தென்னிமேமுறி 
தேத்து 
தோட்டுக்கணவை 
தோணி 

நடுத்தர வலை 
நண்டுவலை 
ஈல்லோகாரை 
நீலக்கை 
நெடுந்தலப்பசரை 
நெத்திலி 

நெம்மீன்‌ 

நோ கொண்டல்‌ 
கோரகொடை 
தநொள்ளவலை 
பக்கோட்டி, 


195 


7100 


105 


110 


772 


120 


125 


190 


196 


பக்கோட்டி. கினியா 
படகு 
படிச்சாஞ்சம்பு 
பணிச்சல்‌ 

பரண் டவலை 
பனஞ்சிறாவலை 
பாச்சுவலை 
பாரை 
பாரைக்குட்டி 
பாரை மீன்‌ 

பாறு 
பிளைப்புக்கல்‌ 
புலியஞ்தெரச்சி 
புலிறால்‌ 
புளோ.ட்‌ 
புள்ளிமுட்டி 
பூங்கலக்குத்தேத்து 
பூட்டுவலை 

பூலா 

பெதுவலை 
பெலக்கணவை 
பேளை 
பைண்ட்ராவலை 
பைவலை 
பொட்டுப்‌ பேளை 
பொஸி 

பொறி 

(பாட்‌ 
மடயத்தாங்கல்‌ 
டி ப 

மத்‌ துவலை 
மம்டிவலை 
மம்மட்டிறால 
மரம்‌ 

மலைமீன்‌ வெள்ளி 
மால 


185 


180 


145 


150 


155 


160 


105 


ச்‌, முருகானந்தம்‌ 


மிதாவலு 

முட்டு 170 
முல்லைச்‌ சல்வா 
முள்ளங்காரை 

முள்ளம்பூலா 

மூச்சா 

மெரப்ப 175 
மேக்கா கவறு 

மேமுறி 

மொட்றால. 

யாவு 

வங்தடை 160 
வடகோடை 

வடமேல்‌ 

வத்தக்குட்டி 

வத்தம்‌ 

வலை 186 
வள்ளம்‌ 

வன்னிமே முறி 

வன்னி வெள்ளம்‌ 

வாக்யொ 

வாங்கயொ 190 
வாடகொண்டல்‌ 

வாடை 

வாணுவாடு 

ரழவலை 

வாளா ஓனி 12௪ 
வாளாமொரல்‌ 

விசைப்படகு 

விலங்குக்கரை 

வீசகுத்தை 

மிவளமீன்‌ 200 
வெள்ளம்‌ 
வேளா 

வேளாகுட்டிகாரை 
வேளாதெரச்9 24 


கலைச்சொல்‌ அகராதி 197 
மேற்கண்ட சொற்கள்‌ தொழில்முறை, தொழில்‌ நுணுக்கம்‌, 
தொழிற்கருவிகள்‌, மீன்‌ பெயர்கள்‌, வீண்மீன்‌ ஆகியவற்றோடு 
தொடர்புடையன. இவை அளவில்லாத தகவல்களைத்‌ தம்ம 
கத்தே திரட்டி வைத்துள்ளன. இச்சொற்களுக்குப்‌ பொருள்‌ 
தருங்கால்‌ இது ஓர்‌ அகராதியும்‌ ஆகும்‌. 


8 


யாழ்ப்பாணம்‌ 
கரையோரட்டபர சுவர்‌ 
தொமிற்கலைச்‌ சொற்கள்‌ 
ஓர்‌ அறிமுகம்‌ 








1 


பரதவர்‌ அல்லது மீனவர்‌ சமூகம்பற்றிய ஆய்வு தற்சமயம்‌ 
பெருவிருப்புடன்‌ மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எந்தப்‌ 
பழங்குடி மக்களிடமும்‌ காணக்கிடக்கும்‌ அரிய பல தகவல்கள்‌ 
போன்றவை இவர்களிடமும்‌ உறைந்துள்ளன. கலையியலார்‌. 
மொழியியலார்‌, சமூகவியலார்‌, மானுடவியலார்‌ ஆகிய பலதுரை 
வல்லுஈர்கள்‌ இச்சமூகத்தை ஆய்ந்தாய்ந்து பல தகவல்களை 
வெளிப்படுத்திய வண்ணம்‌ உள்ளனர்‌. பரதவ சமூகத்தினர்‌ 
வழங்கும்‌ காட்டார்‌ பாடல்கள்‌,? *கலைச்சொற்கள்‌'* தகுந்த 
கவனிப்பைப்‌ பெற்றுள்ளன. அவர்தம்‌ சமூகப்பழக்க வழக்கங்‌ 
கள்‌? ஆய்வுக்‌ குட்படுத்தப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டு ஆய்வாளர்‌ 
களைப்‌ போலவே ஈழத்து ஆய்வாளர்களும்‌ கலை ஆர்வலர்‌ 
களும்‌* இத்துறையில்‌ முழு ஈடுபாட்டுடன்‌ பணியாற்றி வருகின்‌ 
றனர்‌. மொழியியல்‌ ஆய்வாளர்‌,” தமிழ்‌ காட்டுப்‌ பரதவர்‌ 
மொழியை ஆய்தல்‌ போலவே ஈழத்துத்‌ தமிழ்‌ ஆய்வாளர்களும்‌ 
ஈழத்துத்‌ தமிழ்ப்பரதவர்‌ மொழியை ஆய்தலும்‌ கூடும்‌. இந்த 
இருவழிப்பட்ட ஆராய்ச்சிப்‌ (பரிவர்த்தனையை) பரிமாற்றங்‌ 
களை *:யாழ்ப்பாணக்‌ கரையோரப்‌ பரதவர்‌ தொழிற்கலைச்‌ 
சொற்கள்‌-ஓர்‌ அறிமுகம்‌' எனும்‌ தலைப்பிடப்பட்ட இக்‌ 
தொகுப்பு எளிதாக்கித்‌ தொடங்கிவைக்கிறது. இத்தொகுப்பு 
யாழ்ப்பாணக்‌ சரையோரக்‌ 'குருககர்ப்பகுதிக்‌ கலை ஆர்வலர்‌ 
மூ. புட்பராசனின்‌ *அம்பா' எனும்‌ நூலை ஆதாரமாகக்‌ 
கொண்டது. கட்டுரைவடிவில்‌ அவரால்‌ தரப்பட்ட செய்திகள்‌ 


கலைச்சொல்‌ அகராதி 790 


திரட்டப்பட்டுத்‌ தொழிற்கலைச்‌ சொற்கள்‌ எனும்‌ அகராதி 
வடிவில்‌ இத்தொகுப்பு உருவாச்கப்பட்டுள்ள து. 


யாழ்ப்பாணக்‌ கரையோர மீனவர்‌ பேசுங்‌ கஇளைமொழியில்‌ 

சொல்லியல்‌ ஆய்வு (1,6108] 81007) கடத்த மூனைபவர்க்கு 

ஈல்ல வாய்ப்புள்ளது என்பர்‌.* சொல்லியல்‌ ஆய்வு நடத்துவதன்‌ 

பயனாக அ௮ப்பழங்குடி.மக்களின்‌ நம்பிக்கைகள்‌, பழக்கவழக்கங்‌ 

கள்‌, சடங்குகள்‌ (மரபுகள்‌), தொழில்‌ நுணுக்கங்கள்‌ போன்ற 

பண்பாட்டுக்‌) கூறுகளை அராய்ந்து வெளிக்கொண்டு வருவதும்‌, 

அப்பண்பாட்டுக்‌ கூறுகளோடு தொடர்புடைய மொழியியற்‌ கூறு 

களையும்‌ சொற்றொகுதியையும்‌ ஆராய்வதும்‌ இயலும்‌. 

(பண்பாட்டு)மானுடவியலா ரும்‌ (0யீ*மாக] ,&11170001௦ச7௭15), 

மானுடவியல்‌ மோழியியலாளரும்‌ (குர்100010210௨1 - 
11518) இதுபோன்ற பணிகளில்‌ ஈடுபடுதல்‌ நலம்‌ 

பயக்கும்‌. 

யாழ்ப்பாணக்கரையில்‌ அமைமந் தள்ள குருககர்க்கரையூர்‌ 

அலலது குருவூர்‌ மீனவர்‌ தமது வாழ்வில்‌ வழங்கும்‌ தொமிற்‌. 
கலைச்‌ சொற்கள்‌ ஈண்டு அகரவரிசையில்‌ அறிமுகப்‌ படுத்தப்‌ 

பட்டுள்ளன. பேசாலை, வங்காலை, பள்ளிமுனை, கொக்குளாவா 

பகுதி மீனவர்‌ சொற்களும்‌ இவற்றுடன்‌ பெரும்பாலும்‌ ஓத்தவை 

எனலாம்‌. ஆயினும்‌ இவண்‌ இடம்‌ பெற்றுள்ள சொற்கள்‌ 

குருஈகர்ப்‌ பாதவரின்‌ சொற்களே என்பதில்‌ ஐயமில்லை. 


யாழ்ப்பாணக்‌ கடற்கரைப்‌ பரதவர்‌ தொழிற்கலைச்‌ சொற்‌ 
கள்‌ எனும்‌ தலைப்பின்‌ €ழ்க்‌ களஆய்வு செய்யப்புஇன்‌, 
பல்லாயிரக்கணக்கான சொற்கள்‌ குவியும்‌. அவ்வாறு தொகுக்‌ 
கும்‌ சொற்களைக்‌ கொண்டே அம்மக்களைப்‌ பற்றிய ஒரு 
நிஹைவான அறிவைப்‌ பெ முடியும்‌. இங்குச்‌ செய்யப்பட்டி, 
ருப்பது முடிந்த முடிவான ஆய்வன்று; ஓர்‌ அ௮றிமுகப்படுத்தல்‌ 
மட்டுமேயாகும்‌. மீனவர்‌ தொழில்‌ மீன்‌ பிடித்தல்‌ மட்டுமன்று, 
சங்கு, முத்துக்குளித்தல்‌, உப்பு விளைவித்தல்‌, சுண்ணாம்பு 
சுடுதல்‌? என்பனவுமாகும்‌. ஓவ்வொரு தொழிலும்‌ பல நூற்றுக்‌ 
கணக்கான தொழிற்கலைச்சொற்களைக்‌ கொண்டிருத்தல்‌ 
கூடும்‌. அவ்வளவும்‌ திரட்டப்படுங்கால்‌ ௮து ஒரு கலைக்களஞ்‌ 
சியமாகவும்‌ உருவாகலாம்‌. இங்கு அகராதி வடி.வில்‌ அறிமுகப்‌ 
படுத்தப்பட்ட சொற்மொகுதியுள்‌ சங்கு, முத்துக்குளித்தல்‌ 
பற்றிய சொற்கள்‌ அறவேயில்லை. இக்‌ காரணம்பற்றி, யாழ்‌ 


200 ௪. முருகானந்தம்‌ 


பகுதியில்‌ இத்தொழில்கள்‌ இல்லை எனும்‌ தவறான முடிவுக்கு 
வருதல்‌ கூடாது. 


இந்தியப்‌ பெருகாட்டில்‌ தென்‌ தமிழ்ப்பகுதியில்‌ நடைபெற்று 
வந்த சங்குக்‌ தொழிலுக்கு இணையாக இலங்கையிலும்‌ 
இத்தொழில்‌ நடைபெற்று வந்தமை தகுந்த வரலாற்றுச்‌ சான்று 
கள்‌ மூலமாக உறுதிப்படுத்தப்‌ பட்டுள்ளது. பாண்டியர்‌ காலம்‌ 
தொட்டு இத்தொழில்‌ மிகவும்‌ சிறப்புற்றிருந்தமை? பலரும்‌ 
அறிந்ததே. போர்த்துக்கசியர்‌, பிரஞ்சுக்காரர்‌, ஆங்கிலேயர்‌ 
போன்றாரும்‌ இத்தொழிலுக்கு மிகுந்த அரவணைப்புக்‌ 
கொடுத்து வளர்த்தமையும்‌ இங்கு கவனிக்கத்‌ தகீகது?? இத்‌ 
தகைய பின்னணியில்‌, டெரு வளர்ச்சி பெற்ற தொழில்களைச்‌ 
செய்துவரும்‌ பெரும்பான்மையான பழங்குடி. மக்களாகிய பரதவர்‌ 
தம்‌ வாழ்வில்‌ பயின்று வழங்கும்‌ தொழிற்கலைச்‌ சொழ்களும்‌ 
பல்லாயிரக்கணக்கானவையாக இருப்பதில்‌ வியப்பொன்றும்‌ 
இல்லை, 


முன்னர்‌ சொன்னபடி, பின்வரும்‌ சொற்கள்‌ இம்மக்களின்‌ 
பண்பாட்டைப்‌ புலப்படுத்துகின்றன. கரைவலை, சம்பளக்கரை 
வலை ஆகியன வெொொழில்‌ நுணுக்கத்திற்கும்‌, பாதங்கழுவிய 
தண்ணி, இழுத்துவைத்தல்‌ ஆகியன சடங்கு மரபிற்கும்‌, 
பாலைத்தீவில்‌ அடியழித்து வருதல்‌ நம்பிக்கைக்கும்‌ சான்று 
களாகலாம்‌. பரதவர்‌ பற்றிய ஆராய்ச்சியில்‌ ஆர்வம்‌ கொண்‌ 
டோர்க்கும்‌, ஈழத்தமிழ்க்‌ இளைமொஜழியியல்‌ பற்றிய ஒப்பியல்‌ 
ஆய்வில்‌ விருப்பம்‌ மிகுந்தோர்க்கும்‌ ஓர்‌ அடி. எடுத்துக்‌ கொடுக்கு 
முகத்தான்‌ இங்கு இடம்‌ பெற்றுள்ள சொற்களும்‌ இன்ன பிறவும்‌ 
மேலும்‌ நுணுகி ஆய்தற்குரியன. இங்கு அகரவரிசையிலே அமைக்‌ 
துள்ள அ௮த்துணைச்‌ சொற்களும்‌ யாழ்ப்பாணப்‌ பரதவர்‌ சமூக 
எழுத்தாளர்‌ மு. புட்பராசனின்‌ நாலை அடித்தளமாகக்‌ கொண் 
உவை என்பது நினைவில்‌ இருத்திக்‌ கொள்ள வேண்டிய இன்றி 
யமையாக்‌ கருத்தாகும்‌. 


தொழிற்கலைச்‌ சொற்கள்‌ 


அணியம்‌ : பெ., படகின்‌ அல்லது மரக்கலத்தின்‌ முன்பக்கம்‌. 
(த. மொ. ௮). கடற்‌ கலத்தின்‌ முன்‌ பக்கத்தில்‌ குறுக்கப்‌ 


கலைச்சொல்‌ அகராதி 201 


பாடாக அமைந்த பலகைக்குத்‌ தென்தமிழ்‌ நாட்டில்‌ 
அணியத்துவாரி” என்பது பெயர்‌. 


அம்பா; பெ. கடல்‌ தொழிலாளர்‌ அல்லது பரதவர்‌ பாடும்‌ 
பாடல்‌, அம்பி--தோணி. தோணிப்‌ பாடல்‌--௮ம்பிப்‌ பாடல்‌ 
இதுவே அம்பா எனத்‌ திரிந்தது (புட்பராசன்‌). சிலர்‌ 
அம்பாள்‌ (கடலன்னை. கன்னிமரி) பாடல்‌ என்பர்‌ 
(௩. வானமாமலை ) அம்‌--நீர்‌. அம்புவி--கடல்‌. அம்போதி 
தடல்‌. அம்‌--கப்பல்‌, ௮ம்பரம்‌--கடல்‌, அம்பி--மரக்கலம்‌, 
ஆக, *௮ம்‌' என்னும்‌ வேர்ச்‌ சொல்லானது கடல்‌, கடல்‌ 
நீர்‌, கடற்‌ கலம்‌ ஆகியவற்றைக்‌ குறிக்கும்‌ எனலாம்‌, 
௮ம்‌ -பா-கடற்பாடல்‌, மரக்கலப்‌ பாடல்‌ என உருவாகி 
யிருக்கலாம்‌. 


அலைகடல்‌ : பெ., கரையொட்டிய கடற்‌ பகுதி. அலைகள்‌ 
மிகுந்த கடற்கரைப்‌ பரப்பு, கரைமீயாரம்‌ அலை மிகுந்து 
இருத்தல நினைக்கத்தக்கது. 

அலைவாய்‌ : பெ,., கடல்‌ அலை மோதும்‌ கரைப்பகுதி. அலை 
வாய்க்‌ கரை--கடற்கரை 


அல்லில்லா: ௮சை, இராகம்‌, ஓலிக்குறிப்பு. அம்பாப்‌ 
பாடலில்‌, ஓசை இசையின்பத்திற்காக--இடம்‌ பெறும்‌ 
பொருளற்ற சொல்‌. எடுத்துக்காட்டு-- 


'தாப்புடல்ல அல்லில்லா கலகலன்ன 
கைவளையல்‌ அல்லிலலா சோதிமின்ன 
செப்பிலையோ அல்லில்லா சிலையெழுதி 
- திலைதனிலே அல்லில்லா வடி.வெழுதி 
எழுதினவன்‌ அல்லில்லா கண்கெடுவான்‌ 
எழுத்தாணி அல்லில்லா கூர்முறிவான்‌'” 
நாட்டார்‌ பாடல்‌, 


அளி: பெ,, ஒரு வலைக்கண்‌ 


அறக்கொட்டி. வலை : பெ., வலைவகை நைலோன்‌ (கைலான்‌) 


வலை போன்ற புதுமை வலை 
ஆரியக்‌ கட்டா : பெ.,மீன்‌ வகை. வலைக்குள்‌ அகப்பட்‌ 
டாலும்‌ பிடிபடாமல்‌ வெளியேறிவிடும்‌ தந்திரம்‌ மிகுந்தமீன்‌ 


202 ச. முருகானந்தம்‌ 

ஆழ்வான்‌ : பெ., யாழ்க்குடாப்பகுதியில்‌ வலை வளைப்பதற்கு 
என்மே சில குறிக்கப்பட்ட “பாடுகள்‌” உள்ளன. இவ்விடங்‌ 
களில்‌ கரை மிகவும்‌ ஆழங்‌ குறைந்ததாக இருக்கும்‌. 
இப்படிப்பட்ட இடங்களில்‌ வலை வளைப்பது எனிதாக 
இருக்கும்‌. இப்பாடுகளில்‌ ஒன்றுதான்‌ “ஆழ்வான்‌” 

இசங்கம்‌ பார்‌: பெ,, *ஆழ்வான்‌' என்ற ஆழங்குறைந்த ஒரு 
கடற்பாடு 

இலந்தயடி : பெ., ஓர்‌ இடத்தின்‌ பெயர்‌. பரலத்திவு போல்‌ 
இதுவும்‌ ஓர்‌ இடம்‌. 


இளம்பாரை : பெ,., மீன்வகை,. 


இறங்குபொழுது : பெ., ஈண்பகல்‌ பன்னிரண்டு மணிக்குப்‌ பிழ்‌ 
பட்ட நேரம்‌, 


இமா: பெ,, மீன்வகை. இருப்பைப்‌ பூவைப்போன்ற மெல்லிய 
தலை உடைய மீன்‌. (விலங்கியலார்‌ இறாவை ஈண்டினம்‌ 
என்பர்‌) 

ஈரவலை : பெ,,மீன்பாட்டிற்காகக்‌ கரையிலிருந்து ஆம்‌ 
கடலை நோக்க ஓடியபடகு, மீண்டும்‌ கரையை நாடி பல 
வகைப்பட்ட வலைகளை இளக்கக்‌ கொண்டே வரும்‌. இத்‌ 
தகைய வலைகளுள்‌ ஒன்றே ஈரவலை என்பதாகும்‌, 15 
அளியும்‌ 8 அடி ரீளமும்கொண்டது இது. இதுவே முதலில்‌ 
இறங்கும்‌ வலையாகும்‌. 


ஈலக்கண்ணி : பெடி ஈரவலைக்குப்‌ பிறகு இறக்கும்‌ வலை 
ஈலக்கண்ணி என்பது. இது 214 அளியும்‌ 9 அடி. 'ரீளமும்‌ 
கொண்டது. 
உருவு ்‌ வி. அவிழ்‌ “அந்த மடியை உருவு” என்னுமிடத்து, 
இது “அவிழ்‌' எனும்‌ பொருளது. 
உலமடி :: பெ., *உலை மூடி” என்பதன்‌ திரிபு 
ஏத்தி வளைத்தல்‌ : தொ, பெ., வலையை ஏத்தி வளைத்தல்‌-- 
ஏற்றி வளைத்தல்‌. எடுத்துக்காட்டு: 
ஏத்திவளையு மண்ணே 
இலந்தயடிப்‌ பாடாக 


கலைச்சொல்‌ அகராதி 20௦ 
பாத்து வளையு மண்ணே 
பாலத்தீவுப்‌ பாடாக: 
நாட்டார்‌ பாடல, 


ஏத்து ஏத்து: பெ, ஓரு வரிப்பாடல்‌ (எ-டு) 
ஏ த்தேத்து லைலா கரவலய 
ஏசுநாதர்‌ லைலா படிதருவார்‌ 
பார்த்துத்தான்‌ லைலா வளையுமண்டணே 
பாலதீவு லைலா பாடாகத்தான்‌-- 
நாட்டார்‌ பாடல்‌, 


(ஏத்தேத்து' என ஒருவர்‌ பாட, தோணியில்‌ உள்ள அனை 
வரும்‌ லைலா என ஒருங்குபாட, மீண்டும்‌ முதலில பாடிய 
வர்‌, கரவலய, என்று பாடுவார்‌. இப்படி இந்தப்‌ பாடல்‌ 
பாடப்படும்‌. 


ஏலேலப்‌ பாட்டு : பெ., மீனவர்‌ பாட்டுக்கு ஏலேலப்பாட்டு 
என்பது மறு பெயர்‌, 


எலேலோ : அசை, இராகம்‌, ஒலிக்குறிப்பு. ஏலேலசிங்கனை 
நினைவுறுத்துவது என்றும்‌ சொல்வர்‌. அல்லில்லா, லைலா, 
ஹறோசா போன்ற இசையியைபுச்‌ சொல்‌. பாடல்‌ இணிமைக்‌ 
காக வருவது. 

ஏறு பொழுது: பெ.. காலைக கதிரவன்‌ தோன்றி நண்பகல்‌ 
பன்னிரண்டு மணி வரையுள்ள நேரம்‌. 


ஐயங்குடா : பெ.,, ஆழ்வான்‌, இசங்கம்‌ பார்‌ போன்ற இடம்‌. 
மீன்‌ பாட்டிற்கு வலை வளைக்கத்‌ தோதான பாடு. 

ஓடியல்‌ புட்டு: பெ., உணவுவகை. 

ஒழுக்கை : பெ,, மீன்பாட்டிற்கு வலை வளைக்க வாகானபாடு, 
ஐயங்குடா போன்ற பகுதி. 

ஓரா : பெ,, மீன்வகை; 


ஓலைவலை : பெ,, நகரை என்று சொல்லப்படும்‌ ஒரு வகைச்‌ 
சிறிய மீன்கள்‌ கரைவலைக்குத்‌ தொகையாகப்‌ பிடிபடாத 
போதிலும்‌ பனை ஓலைகளை அடுக்கு அடுக்காக வலை 
யுடன்‌ இணைத்து வலையிமுக்கும்‌ போது, இவ்வோலைகள்‌ 


ட்‌ ச. முருகானந்தம்‌ 


கடலினுள்‌ உண்டாக்கும்‌ ஓசையால்‌ இந்நகரை மீன்கள்‌ 
பயந்து *மடி' யைத்‌ தேடி ஓடிவிடும்‌. இதனால்‌, இம்மீன்கள்‌ 
ஒலைவலைக்குப்‌ பிடிபடும்‌. 


ஓவலை : பெ,, குடியிருப்பு, வீடு 


கச்சத்தீவு: பெ,, ஒரு இவு. இது முன்னர்‌ இந்திய அரசுக்கு 
உரிமையாக இருந்தது. இப்போது ஓர்‌ ஒப்புடன்பாட்டு 
அடிப்படையில்‌ இலங்கைக்குத்‌ தரப்பட்டு, இலங்கை 
அரசுக்கு உரிமையாக உள்ளது. யாழ்க்குடாப்‌ பரதவர்‌ 
இத்தீவுக்கு வழிபாட்டுக்காகவும்‌ மீன்‌ பாட்டுக்காகவும்‌ 
வருவர்‌, பரதவப்‌ பெண்கள்‌ இத்தீவில்‌ உள்ள கோவிலுக்கு 
வழிபாட்டின்‌ பொருட்டு வர்து போகின்‌ தனர்‌. 


கடலலை பெ., கடலில உண்டாகும்‌ அலை. 


கடையா ; பெ., சாதியமைப்பு அடிப்படையில்‌ மிகவும்‌ 8ழ்‌ 
நிலையில்‌ இருந்தவர்‌, பரதவர்‌ குலத்தைச்‌ சேர்ந்த ஓர்‌ உட்‌ 
பிரிவினர்‌ (௮. 9,). சுண்ணாம்புக்‌ கினிஞ்சல்‌ சுடுதல்‌, 
முத்துக்‌ குளித்தல்‌ என்பன இவர்‌ தம்‌ தொழில்‌. (௮. ௪), 
10624 ஆம்‌ ஆண்டளவில்‌ யாழ்ப்பகுதிக்‌ கடையரும்‌ பரதவ 
ரும்‌ இந்து சமயத்தைத்‌ துறந்து கத்தோலிக்கராக மா. 
சமூகப்‌ பண்பாட்டு மாற்றங்களுக்கு உட்பட்டனர்‌. 

கடையால்‌ : பெ., படகின்‌ பின்புறம்‌ ௮ணியத்துக்கு எதிர்ப்‌ 
பக்கம்‌. தென்தமிழ்‌ நாட்டில்‌ இதனை *அமரம்‌' என்பர்‌. 


கந்தா: பெ., ஒரு குறிப்பிட்ட அளவு மீன்‌, அளவுப்பெயர்‌, 
எ-டு : ஓலைக்குலைலா ஓதுங்குமடா ஓருகந்தா லைலச 
நகரயடா-நாட்டார்‌ பாடல்‌. 


கப்பல்‌ பாட்டு : பெ., அம்பா தோணிப்பாட்டு, எலேலப்பாட்டு 
என்பவை போல, கப்பல்பாட்டு என்பதும்‌ அம்பாவைக்‌ 
குறிக்கும்‌. 

கம்பாங்‌ கயிறு ; பெ., வலை வளைக்கும்‌ பொழுது, குறிப்‌ 
பிட்டவொரு, பாட்டில்‌ பல தொழிலாளர்களைக்‌ கரையில்‌ 
இறக்விட்டு, ஆழ்கடலை நோக்கிக்‌ கயிற்றைப்‌ போட்டுக்‌ 
கொண்டு போவார்கள்‌. இக்கயிறு “சம்பாங்‌ கயிறு” எனப்‌ 
படும்‌. இதன்‌ இறுதியில்‌ ஈரவலை முடியப்‌ பட்டிருக்கும்‌, 


கலைச்சொல்‌ அகராதி ௧05 


கம்பான்‌ : பெ., கம்பாங்கயிறு, கம்பான்‌ இரண்டும்‌ ஒரு 
பொருள்‌ குறிப்பன. கடலில்‌ முதலில்‌ இறக்கப்படும்‌ கயி.று. 
இதன்‌ பின்னர்‌ இறக்கப்படுவது ஈர வலை. ஓரு கம்பான்‌ 
கயிற்றின்‌ ரீளம்‌ சுமார்‌ 100 அடி. 


கரைவலை : பெ., வலைவகை, கரைவலைகள்‌ மூலம்‌ மீன்‌ 
பிடிப்பது மிகவும்‌ கடினம்‌. இன்று பொறிகளின்‌ உதவி 
யுடன்‌ கரை வலைத்தொழில்‌ எளிதாக்கப்‌ பட்டுள்ளது. 
முன்னர்‌ சுரை வலைகள்‌ மூலம்‌. மீன்பிடி தொழிலைச்‌ செய்‌ 
தோர்‌ உடவ்வலி மிக்கோராக இருந்தனர்‌. இதனாலேயே 
பரதவர்‌ *வன்கைப்பரதவர்‌' (௩றறிணை) என்றழைக்கப்‌ 
பட்டனர்‌. ' கரைவலை வலிப்பது ஓரு வித்தையாகவே 
கருதப்படுகிறது. எ-டு : 


.கரவலையும்‌ அல்லில்லா வேலைதான்ரா 
கம்‌ மதொரு அல்லில்லா வித்தைதான்ரா/'” 
.நாரட்டார்பாடல்‌ 


2 இலோமீட்டர்‌ நீளமும்‌ 200 மீட்டர்‌ அகலமும்‌ 5 மீட்டர்‌ 
உயரமும்‌ உடைய கரை வலைகள்‌ இவர்தம்‌ தொழிலிற்‌ 
பயன்‌ படுகின்‌ றன. 


சரைவலைத்‌ தொழில்‌ : பெ., கரைவலை இழுக்கும்‌ தொழில்‌. 
இத்தொழிலை யாரும்‌ எடுத்த எடுப்பிலே கற்றுக்‌ கொள்ள 
முடியாது. இதனை முற்றாகக்‌ கற்றுக்‌ கொள்ளப்‌ பல 
ஆண்டுகளாகும்‌. துவ்த்க வேலையான கம்பான்‌ கயிறு 
வளைப்பதிலிருந்து, அடுக்காகக்‌ கால்‌ போட்டு வலை 
யிழுப்ப.து பயின்று மேலாவிற்குப்‌ போகும்‌ இறுதிவரைக்கு 
முள்ள தொழில்‌ நுட்பங்களைக்‌ கற்றுக்கொள்ளப்‌ பல 
ஆண்டுகள்‌ . செல்லும்‌. அன்றியும்‌ இவற்மை எல்லோருமே 
கற்றுச்‌ கொள்ள முடியாது. கரை வலை வளைக்கும்‌ 
பொழுது, கடலுள்‌ இறக்கப்‌ படும்‌ வலைகளும்‌ அவவவற்‌ 
றின்‌ அளவுகளும்‌ அளிகளுமே முக்கியமாகும்‌. முதலில்‌ இற 
கும்‌ வலைகளுக்கு “ஈர வலை' என்றுபெயர்‌. இவற்றின்‌ 
அ௮ளிகள்‌ ஏழு பிணையலும்‌ ஓ,ற்றையுமாகும்‌. இவற்றின 
ரீனம்‌ மூன்று முழமாகும்‌. இதனையடுத்து “ஈலக்‌ சண்ணி்‌ 
வலைகள்‌ இறக்கப்படும்‌. இவற்றின்‌ அளிகள்‌ பத்துப்‌ 
பிணையலும்‌ ஒ.ற்மையுமாகும்‌. இவற்றின்‌ நீளம்‌ இரண்டு 


206 


ச. முருகானந்தம்‌ 


முழமாகும்‌. இதற்கு அடுத்து இறக்கப்படுவது *ஈடுவணி”; 
இது பதினைந்து பிணையலும்‌ ஓற்றையுமாகும்‌. இதன்‌ 
நீளம்‌ ஒரு முழம்‌. இதற்கு அடுத்து இறக்கப்படும்‌ *மாலக்‌ 
கண்ணி: இருபத்தெட்டுப்‌ பிணையலாகும்‌. இதன்‌ நீளம்‌ 
முக்கால்‌ முழம்‌. இறுதி வலையாகிய :மாரி வலை' முப்பத்‌ 
இரண்டு பிணையலாகும்‌. இதன்‌ நீளம்‌ ஒரு சாண்‌. இவற்றி 
லிருக் து மடியை நெருங்கி இருக்கும்‌ வலைகளின்‌ நீளமும்‌ 
அளவும்‌ குறைந்தும்‌, ௮அளிகளின்‌ எண்ணிக்கை கூடியும்‌ 
இருப்பதைக்‌ கவனிக்கலாம்‌. இதனால “மடியை நெருங்கி 
யிருக்கும்‌ இவவலைகள்‌ நெருக்கமாயிருக்து, வலைக்குள்‌ 
அகப்பட்ட மீன்களை வெளியிற்‌ செல்ல விடாமல்‌ பாதுகாக்‌ 
கின்றன. இன்னும்‌, மீன்‌ பிடிப்பதற்கு இன்றியமையாத 
“மடி 'யின்‌ *மடவலை:யிலும்‌ (*மோவலை'யிலும்‌ *பெருங்கைக்‌ 
கயிற்றைப்‌ :பெருக்கி'யிருப்பார்கள்‌. இப்பெருங்‌ கைக்‌ 
கயிற்றை மையமாக வைத்து வலதுபுறமும்‌ இடது 
புறமுமாக ஒன்றரை முழமும்‌ முக்கால்‌ சாணுமாக அளந்து 
நூலால்‌ வலிந்து பெருக்கியிருப்பார்கள்‌. இவற்றின்‌ மொத்த 
நீளம்‌ மூன்று முழமும்‌ ஒன்றரைச்‌ சாணும்‌ ஆகும்‌. இந்த 
அளவின்‌ மத்தியிலேயே “பெருங்‌ கைக்கயிறு” இருக்கும்‌. 
இந்த அளவுகள்‌ சற்றுக்‌ கூடியோ குறைந்தோ இருந்தால்‌, 
மீன்களை எளிதாகப்‌ பிடிக்க முடியரது. 


இவ்வளவு நுணுக்கம்‌ இருப்பகாலேயே இவர்கள்‌ *நுண்‌ 
வலைப்‌ பரதவர்‌” (குறுந்தொகை) என்று அழைக்கப்‌ படு 
இன்றனர்‌. ;கரைவலைத்‌ தொழிலுக்குப்‌ போனால்‌ உடம்‌ 
பெல்லாம்‌ வலிக்கும்‌; காய்ச்சல்‌ வரும்‌ என்னும்‌ அளவுக்கு 


- மிகுந்த கடினமானது இது. எடுத்துக்‌ காட்டு: 


:தந்தாவாடா லைலா கரவலைக்கு 

காய்ச்சல்‌ வரும்‌ லைலா கான்மாட்டேன்‌ 
கோகுதடா லைலா சந்துக்குள்ளே 

கோக்கா டெல்லாம்‌ லைலா பொந்துக்குள்ளே 
காச்சல்‌ நல்ல அல்லில்லா உடன்‌ தடுமல்‌ 
சண்குத்து அல்லில்லா நாரீவலி 

இடுப்பிலே அல்லில்லா கவுத்தைமாட்டி. 
இழுக்கிறதும்‌ அல்லிலலர வேலைதான்ரா/ 


நாட்டார்‌ பாடல்‌ 


கலைச்சொல்‌ அகராதி ௮7 


கலக்கெறீதல்‌ : பெ., மீன்கள்‌ பெருந்தொகையாகச்‌ சேர்ந்து, 
வலையின்‌ நெருக்கங்‌ காரணமாக அங்குமிங்கும்‌ ஓடும்‌ 
போது உண்டாகின்ற சகடற்சுழிவால்‌, கடலினடியிலே 
கரணப்படும்‌ மணல்‌ கடல்‌ மேல்‌ எழும்‌. இதனையே *கலக்‌ 
சிகெறிதல்‌' என்பர்‌. 


கல்பாறை : பெ., கடலினடியில்‌ அமைந்திருக்கும்‌ கற்பாறை. 
இதனுடன்‌ கடல்‌ நீர்‌ மோதுதலால்‌ வெண்ணுரை உண்டா 
கும்‌, 

கழி: பெ, கடலநீர்‌ நிலை. 


குடாப்புறவா ; பெ,, வலை வளைப்பதற்கென்று குறிக்கப்‌ 
பட்ட பாடுகள்‌ சிலவற்றுள்‌, இதுவும்‌ ஓன்று. ஆழ்வான்‌, 
ஓழுகீகை போன்றது இது. 

குறுங்கரை : பெ,, இதுவும்‌ அது. 

கூறப்பாய்‌: பெ., கூரைப்பாய்‌, மழைக்குப்‌ பாதுகாப்பாகப்‌ 
போட்டுக்‌ கொள்ளும்‌ ஓலைப்பாய்‌, இரு கூறாகப்‌ பிரிக்‌ 
திருக்கும்‌ பாய்‌ எனறும்‌ கொள்ளலாம்‌. 


கொடுவா : பெ,, மீன்பிடிக்கும்‌ பொழுது சில மீன்கள்‌ மடியைப்‌ 
பிய்ப்பது உண்டு. அவற்றில்‌ இவ்வகை மீனும்‌ அடங்கும்‌. 
ள்‌-டு, 
“வலைய பிக்கு. து கொடுவா 
வயிறு பெருத்தது பேத்தை'” 
நாட்டார்‌ பாடல, 


கொண்டல்‌ ; பெ, வடகிழக்குத்திசை. இத்திசையிலிருக்து 
வீசும்‌ காற்றையும்‌ இப்பெயரிட்டே அழைப்பர்‌. 


“சகொண்டவிலே லைலா மழை கறுக்க 
கொண்டுவாடி லைலா கூறப்பாயை 
கொண்டலிலே லைலா மழைகறுக்க 
குமரிமுலை லைலா தள தளக்க'' 
நாட்டார்‌ பாடல்‌ 


சம்பளக்‌ கரைவலை : ...பெ,, கரைவலைகளில்‌ சம்பளக்‌ கரை 
வலை என்றொரு தரைவலையும்‌ உண்டு. இதற்கும்‌ 


208 ௪. முருகானந்தம 


மற்றைய கரைவலைகளுக்கும்‌ தொழில்‌ மூறையில்‌ எவ்வித 
வேறுபாடும்‌ இல்லை. ஆனால்‌, பங்குப்பணங்களைப்‌ பிரிப்‌ 
பதில்‌ வேறுபாடு உண்டு. இச்சம்பளக்‌ கரைவலையில்‌ 

, எவ்வளவுதான்‌ அதிகமான வருவாய்‌ வந்தாலும்‌, அலலது 
குறைவான வருமானம்‌ வந்தாலும்‌, ஓவ்வொரு தொழி 
லாளிக்கும்‌ மாதாமாதம்‌ ஓரு குறிப்பிட்ட சம்பளம்‌ கொடுக்‌ 
கப்படும்‌. ஓவ்வொருவருக்கும்‌ எவ்வளவு கொடுக்கப்பட 
வேண்டும்‌ என்பது அவரவர்‌ தொழில்‌ திறமைகளைப்‌ 
பொறுத்து, தொழில்‌ உரிமையாளராற்‌ குறிக்கப்படும்‌. இத்‌ 
தொழில்‌ முன்னர்‌ இருந்த அளவு இப்போது இல்லை) 
குறைந்து வருகிறது. *கொக்குளாவா' போன்ற பகுதிகளில்‌ 
மட்டும்‌ இருப்பதாகத்‌ தெரிகிறது. இத்தொழில்‌ செய்பவர்‌ 
களுக்கு, தொழிலின்‌ உரிமையாளரே தேநீர்‌ உணவு போன்‌ ம 
வற்றிற்குப்‌ பொறுப்பானவர்‌. 


சம்மாட்டி. : பெ., கடற்கலத்‌ தலைவர்‌. 


சிவப்புக்‌ கட்டுதல்‌ : ...தொ. பெ., மீன்கள்‌ பெருக்‌9தாகைக்‌ 
கூட்டமாக நின்றால்‌, கடலின்‌ மேற்பரப்பில்‌ ஒருவிதப்‌ 
பழுப்புகிறம்‌ பரவலாகத்‌ தோன்றும்‌. இதையே சிவப்புக்‌ 
கட்டுதல்‌ எனக்‌ கூறுவர்‌. 
சிறுதவு: ...பெ., ஒரு தீவு. மீனவர்கள்‌ மீன்பாட்டுக்கும்‌ 
கோயில்‌ வழிபாட்டுக்கும்‌ கடல்‌ வழியாகச்‌ சென்று வரு 
தின்ற இடம்‌. 
சுற்று: ...பெ., *சுத்து' எனப்பேச்சில்‌ வழங்கப்படும்‌ சொல்‌, 
ஒரு சுற்று என்பது குறிக்கப்பட்ட நீள அகலங்களைக 
கொண்ட வலை. மீன்பிடிக்கப்‌ பயன்படும்‌ மடியை ஓவ 
வொரு சுற்றாகப்‌ *பிதைந்து' மடியாக்குவர்‌. 
நான்‌ கேட்ட லைலா மண்டாட்டம்‌ 
நாலு சுத்து லைலா மீன்படவே” 
ஊரநாட்டார்‌ பாடல்‌ 
சுற்றுமால்‌ : ...பெ., சுற்றுவலை, சுத்துமால்‌. மால்‌- இணைப்பு. 
தென்‌ தமிழ்காட்டில்‌ *வலைமால்‌” என்பர்‌, பல வலைகளின்‌ 
இணைப்பு இங்ஙனம்‌ அழைக்கப்படும்‌. 
சொன்னவன்‌ பாடு: பெ, ஓவ்வொரு மீனவருக்கும்‌ தாமே 
அதிக உழைப்பை-ஊதியத்தை-பெறவேண்டும்‌ என்ற 


கலைச்சொல்‌ ௮கராதி 900 


ஆவல்‌ சீரம்ப இருக்கும்‌, இப்படியாக ஓரு பாடு வளைக்க 
வேண்டுமாயின்‌ ஒருவர்‌ ஒரு குறிப்பிட்ட பாட்டின்‌” 
பெயரைச்‌ சொல்லுவார்‌. அப்பாட்டை அத்தொழிலாளருட்‌ 
பெரும்பான்‌ மையினர்‌ ஒப்புக்கொண்டால்‌ அப்பாட்டை 
வளைப்பார்கள்‌. அப்பாடே, *சொன்னவன்‌ பாடு” எனக்‌ 
குறிக்கப்பெறும்‌. 


சோதி வெள்ளி : பெ., ஒளி மிகுந்த வெள்ளியை (ஈட்சத்‌ 
திரம்‌) குறிக்கும்‌ 


ஞான செளந்தரி ; அசை அல்லது ஓசைக்குறிப்பு. பரதவரின்‌ 
௮ம்பாப்‌ பாட்டில்‌ அல்லில்லா, லைலா”, *6மோசா' போல, 
(ஞான செளந்தரி' எனும்‌ அசைத்‌ தொடரும்‌ ஓசையின்பத்‌ 
திற்காக இடையிடையே வரும்‌. ஞானசெளந்தரியின்‌ 
கையை வெட்டிக்‌ காட்டில்‌ விட்டதாக ஓரு கதை உண்டு. 
அதனாலேதான்‌ இவர்தம்‌ பாடல்களின்‌ இறுதி அடியில்‌ 'கை 
எங்கே ஞானசெளந்தரி' எனும்‌ தொடர்‌ இடம்பெறு 
கிறது. எடுத்துக்காட்டு-- 


“ஏலம்மா ஏலேதண்டு 

கைஎங்கே ஞானசெளந்தரீ 
ஓவலம்மா ஏலேதண்டு 

கைஎங்கே ஞானசெள$தரி 
வருகுதடா கப்பலொண்டு 

கைஎங்கே ஞானசெளநதரீ 
வாழக்காய்‌ பாரமேத்தி 

கைஎங்கே ஞானசெளந்தரி 
ஐயோமச்சான்‌ கையைவீடு 

கைஎங்கே ஞானசெளந்தரி 
ஆச்சிகண்டா அடிக்கப்‌, போறா 

கை எங்கே ஞானசெளந்தரி'' 

நாட்டார்‌ பாடல 


இப்பாடலில்‌ *கை எங்கே ஞானசெளந்தரி” எனும்‌ தொட! 
ருக்குப்‌ பொருள்‌ இல்லை என்பது எளிதில்‌ விளங்குதஷ்‌ 
காணலாம்‌. 

க, க] 


240 ச்‌. முருகானந்தம்‌ 
தங்குகடல்‌ : பெ,, மீன்பாடு மிகக்‌ குறைவாய்‌ இருக்கும்போது, 
நடுக்கடலுக்கு அல்லது ஆழ்கடலுக்குச்‌ சென்று இரவு 
தங்கி, மறுநாள்‌ விடியலில்‌ மீன்‌ பிடிப்புடன்‌ திரும்புவர்‌. 
இங்ஙனம்‌ இரவு தங்கிய நடுக்கடலையே தங்கு கடல்‌ எனக்‌ 


குறிப்பர்‌. 
தண்டுகாரன்‌ : பெ., தண்டு- துடுப்பு, கோல்‌. கடற்கலம்‌ இயக்க 
உதவும்‌ கருவி. 


“தண்டைவலி தடியை வலி 
சண்டுகாரன்‌ மகளை வளை”? நாட்டார்‌ பாடல்‌ 
தலைவலை : பெ., வலையின்‌ ஓர்‌ உறுப்பு. வலை இழுக்கும்‌ 
போது தலைவலை வந்தவுடன்‌, மீன்கள்‌ வலைக்குள்‌ வரு 
கின்‌ றனவா எனப்பார்க்க, மடியைத்தேடி. மண்டாடி நீந்திப்‌ 
போவார்‌. மடிக்கு முந்தியது தலைவலை, “ 
தாளையுப்‌ பாடு: பெ,, ஆழ்வான்‌ போன்றதொரு பாடு 
தோணி: பெ., கடற்கலம்‌ 


தோணிப்‌ பாட்டு: பெ. அம்பாப்பாட்டு, கப்பல்‌ பாட்டு, 
ஏலேலப்‌ பாட்டு என்பவைகளின்‌ மறுபெயர்‌, 


நகரை: பெ. மீன்வகை, சிறுமீன்‌, ஓலைவலையில்‌ அகப்‌ 
படுவது. ஓசைக்கு வெருண்டு வலைக்குள்‌ மிகுதியாக 
மாட்டிக்‌ கொள்ளும்‌ இயல்பின து. 


“ஓலைக்கு லைலா ஓதுங்குமடா 
ஒருகந்தா லைலா நகரயடா”' 


நாட்டார்‌ பாடல்‌ 


நடுவணி : பெ.,, வலைவகை, 81 அடியும்‌ 11 அடி நீளமும்‌ 
கொண்டது. பார்க்க--கரைவலை, 


நாச்சிக்‌ குடா ?: பெ,, பள்ளிக்குடா போல்‌ மீன்பிடிப்பதற்குரிய 
ஒரு பாடு 


“நரச்சிகுடா லைலா நல்ல கரை 
காய்ச்சல்‌ வந்தா லைலா காக்கா சொ த்தும்‌'* 


ட்டார்‌ பாடல்‌ 


கலைச்சொல்‌ ௮கராதி 217 


நாரிவலீ : பெ., இடுப்புவலி, நாரி-இடை (த.மொ.௮.).மீனவர்‌ 
வலை இழுக்கும்‌ போது வலைக்‌ கயிற்றை இடுப்பில்‌ கட்டி 
இழுப்பதால்‌ உண்டாகும்‌ வலி. 


ரீர்வகை : பெ., கடல்‌ தொழில்‌ நுணுக்கத்தில்‌ “நீர்வகை' மிக 
முக்கியமானது. நீரின்‌ நிறம்‌, அளவு, ஓட்டம்‌, இருப்பு 
போன்றவற்மை நுணுக்‌ கவனித்தே அவ்விடத்தில்‌ படும்‌ 
மீன்‌, படாத மீன்‌, மீன்‌ வகை, அளவு ஆகியவற்றை 
அனுமானிப்பர்‌. நீண்ட தொழில்‌ அனுபவம்‌ வாய்ந்தவர்‌ 
களாலேதான்‌ நீர்வகை நுணுக்கத்மதக்‌ கண்டறிய முடியும்‌ 


நைலான்‌ வலை: பெ., வலைவகை. நைலான்‌ எனும்‌ செயற்கை 
இழையால்‌ உண்டாக்கப்‌ பட்ட வலை. 


படகு இழுத்து வைத்தல்‌ : தொ.பெ., மீன்பிடி தொழிலில்‌ 
மிதொடர்ந்து அதிகசாள்‌ உழைப்பு கிடைக்காவிட்டால 
தொழில்‌ சரியாக இல்லையெனக்‌ கண்டு, படகைக்‌ கட்டுஈ 
துறைக்குக்‌ கொண்டு வந்து, கடற்கரை மணலில்‌ ஏற்றி 
வைப்பர்‌. இதற்கு “இழுத்து வைத்தல்‌ என்பது பெயர்‌ , 
பின்பு சில வழிபாடுகள்‌, சடங்குகள்‌ செய்த பின்னர்‌; 
மீண்டும்‌ தொழில்‌ செய்யப்‌ படகைக்‌ கடலில்‌ இறக்குவர்‌. 


படகு கெழிதல்‌ : தொ. பெ., பாய்‌ இழுக்கும்‌ போது, பாய 
மேற்படும்‌ காற்றின்‌ அழுத்தத்தால்‌ படகு கெழிதல்‌, 
இவ்வாமான கெழிவிற்கு எதிராகவும்‌ பாய்மரத்திற்குப்‌ 
பொறுப்பாகவும்‌ கயிற்றைப்‌ பலமாக இறுக்கிக்‌ கட்டுவர்‌. 
கவனம்‌ இல்லைமயனில பாய்மரம்‌ சரிந்து கடலில்‌ மூழ்க 
தேறீடும்‌. 


பரதவர்‌ : பெ, மீனவர்‌. கடல தொழில்‌ மக்கள்‌, மீன்‌ 
பிடித்தல்‌, சங்கு முத்துக்குளித்தல்‌, உப்பு விளைவித்தல 
எனும்‌ தொழில்களைச்‌ செய்து வாழ்வோர்‌. காகர்‌ இனத்த, 
வர்‌. நெய்தல்‌ நில மக்கள்‌. 


பருமரக்கோல : பெ. பாய்மரத்துடன்‌ பாயைப்‌ பிணைத்‌ 
இருக்கும்‌ பாரியமரக்கோல, பருமக்கோல்‌ என்றும்‌ கூறுவர்‌ 


பரூமலுப்‌ பாய்‌ : பெ., பருமலுப்பாய்‌ என்பது பருமரக்கோல 
என்று சொல்லப்படும்‌ பாரியமரத்துடன்‌ விரித்து இப்பாய 


212 ௪. முருகானந்தம்‌ 


கட்டப்பட்டிருப்பதால்‌ இதற்குப்‌ பருமரப்பாப்‌ என்‌ 
பெயர்‌ வந்தது. பருமை-- மரம்‌ 4 பாய்‌- பருமரப்பாய்‌. இ 
சிதைந்து 'பருமலுப்பாய்‌” ஆகியது. 


பழங்கயிறு : பெ., மீனவர்‌ வலை இழுக்கும்போது இடுப்பிலே 
சுற்றிக்‌ கட்டிக்கொண்டு வரிந்து இழுப்பர்‌. இடுப்பில்‌ 
கட்டப்பட்டிருக்குங்‌ கயி.று பல பழங்கயிற்று இழைமடிப்‌ 
பால்‌ ஆனது. இதனால்‌ அது பழங்க:பிறு என்‌ றழைக்கப்படு 
இறது. 


பள்ளிக்குடா : பெ., ஆழம்‌ குறைந்த கடற்பகுதி. வலை 
இழுக்கத்‌ தோதான இடம்‌. இடுப்பளவு ரீர்கி.ற்குமாறு 
ஆழம்‌ அமைந்திருப்பதால்‌ வலையை வலிந்தும்‌ சாய்ந்தும்‌ 
இழுக்கலாம்‌. ௮ந்த அளவுக்கு வாகான மீன்பிடி, இடம்‌. 


பாடு: பெ,டவலை வளைப்பதற்கு ஏற்ற கு.றிக்கப்பட்‌ 
கடலின்‌ அளவு. சிலபாடுகளுக்குப்‌ பரதவர்‌ பெயரீட்டிருப்‌ 
பர்‌. அவ்விடங்களில்‌ ஆழம்‌ குறைந்தும்‌ மீன்பாடு மிகுந்தும்‌ 
இருக்கும்‌. ஆழ்வான்‌ பாடு, குறுங்கரைப்பாடு...என்பன 
எடுத்துக்காட்டுகள்‌. 


பாதங்‌ கழுவிய தண்ணி : பெ, இழுத்து வைத்த படகை 
(பார்க்க -படகு இழுத்து வைத்தல) மீண்டும்‌ நீருக்‌ 
குள்ளே தள்ளிவிடும்‌ முன்பு சில மரபுகளைக்‌ கடைட்‌ 
பிடிப்பர்‌. பச்சை மஞ்சளை அரைத்துப்‌ படகின்‌ கொம்பில்‌ 
பூசுவார்கள்‌, பாதங்கழுவிய தண்ணிரால்‌ அணியத்தைக்‌ 
கழுவுவார்கள்‌. பாதங்கழுவிய தண்ணீர்‌ என்பது, ஒரு 
போத்தல்‌ நிரம்பத்‌ தண்ணிரை எடுத்து, சிறுபூக்களை அதீ 
தண்ணீரில்‌ கொட்டித்‌ தமக்கு விருப்பமான தெய்வங்களின்‌ 
பாதத்தடியில்‌ நின்று, மெழுகுதிரிகொளுத்தி, அதன்‌ 
அனலால்‌ உருகும்‌ மெழுகினின்றும்‌ மூன்று துளியைப்‌ 
போத்தலிலுள்ள நீருள்விட்டு, பீன்‌ ௮ம்‌ மெழுை 
உருக்கிப்போத்தலினுட்‌ போட்டு, அப்பால்‌ ஓரு வெள்ளை 
தலைத்‌ துண்டை அந்நீரில்‌ ஈனைத்து, அத்தெய்வத்தின்‌ 
பாதத்தைக்‌ கழுவி, அந்நீரின்‌ மூன்று சொட்டினைப்‌ போத்‌ 
தலுள்‌ வீடுவார்கள்‌. இம்முறை இடத்திற்கு இடம்‌ றிது 
வேறுபடும்‌. எனினும்‌, பொதுவாக இதுவே பாதங்கழுவிய 
தண்ணி எனப்படும்‌. இத்தண்ணீரைக்‌ கொண்டு ௮ணியத்‌ 


கலைச்சொல்‌ அகராதி 218 


தைக்‌ கழுவி வழிபட்டு, கலத்தைச்‌ கடலினுள்‌ இறக்கத்‌ 
தொழில்‌ பார்த்தால்‌ மீன்‌ பாட்டம்‌ மிகுந்து, வருவாய்‌ 
பெருகும்‌ என்பது நம்பிக்கை, 


பாய்‌: பெ,, காற்றின்‌ வீச்சாலும்‌ திறனாலும்‌ கலத்தை ஓட்டு 
தற்குக்‌ கட்டப்படும்‌ பாய்‌, பாய்மீது தாக்கும்‌ காற்றின்‌ 
திறனைப்‌ பயன்படுத்திப்‌ பரதவர்‌ கலத்தை இயக்குவர்‌. 
இப்‌ பாய்‌ பொதுவாக முருட்டுத்‌ துணியால்‌ தயாரிக்கப்பட்‌ 
ம.ருக்கும்‌. 

பாய்மரம்‌ : பெ,., பாய்‌ கட்டப்பட்டுள்ள மரம்‌, 


பாய்மரம்‌ நாட்டுதல்‌ : தொ. பெ,, இறக்கப்பட்டுள்ள பரயை 
ஏற்றி இழுத்துக்கட்டுதல்‌ பாய்மரம்‌ காட்டுதல்‌ எனப்‌ 
படும்‌. 

“*பூட்டடா பருமலுப்‌ பாயை 
பொற்‌ சிரசிலே பொறுக்க 
காட்டடா பாய்மரத்தை 
நாலு பண்ணில்‌ பொறுக்க” 


தி 


நாட்டார்‌ பாடல்‌ 


பாலைத்தீவு : பெ., கச்சத்திவு, ஏிறுகீவு போன்‌.று இதுவும்‌ ஒரு 
தீவு. மீன்பாட்டம்‌ தேடியும்‌ கோயில்‌ வழிபாடு நாடியும்‌ 
பரதவர்‌ இத்‌இவுக்கு வந்து செல்வர்‌. இத்தீவில்‌ புனித 
அந்தோணியார்‌ கோயில்‌ ஓன்று உண்டு. இங்கு மீன்‌ 
பீடிக்கவரும்‌ மீனவர்கள்‌ இத்திவை ஒரு தூய தீவாக மதிக்‌ 
இறார்கள்‌. இத்‌தீவின்‌ கரையில்‌ அமைந்துள்ள வெண்‌ 
மணற்‌ பரப்பில்‌, எத்தகைய உடனடி. அலுவலானாலும்‌, 
மீனவர்‌ ஓடி.ச்செல்ல மாட்டார்கள்‌. ஓடிச்சென்றால்‌, அது 
விளையாட்டு என்பது இவர்களது கருத்தாகும்‌. பாலைத்‌ 
தீவில்‌ தொழிலுக்கென்று வந்து விளையாட்டுப்‌ போக்கில்‌ 
திரிந்தால்‌, மீன்பிடிபடாது என்ற ஈம்பிக்கை இவர்களி 
டையே உண்டு. இத்தூய அந்தோணியார்‌ கோயிலுக்குச்‌ 
செல்பவர்கள்‌ செல்லும்‌ பொழுதும்‌ சென்று திரும்பிவரும்‌ 
பொழுதும்‌ தரையிற்‌ பதிந்த காலடிச்‌ சுவடுகளைக்‌ குனிர்து 
கையால்‌ அழித்துக்‌ கொண்டே வருவார்கள்‌. இப்படிச்‌ 
சுவட்டை அழிக்காமல்‌ வந்தால்‌, மேற்குறிப்பிட்டபடி. விண்‌ 
பிடிபடாமல்‌, மீன்பிடிக்கப்‌ பயன்படும்‌ வலை குழுக்காசு 


914 ௪. முருகானந்தம்‌ 
வெடித்தும்‌ போகும்‌ என்ற நம்பிக்கை இவர்களிடையே 
இருந்துவந்தது. இப்போது, இவ்வாறு அழி. அழிப்பதில்லை, 
முன்னர்‌ இருந்த இப்பழக்கம்‌ நாட்டார்‌ பாடலிற்‌ பதிந்து 
ஆவணமாக விட்டது. 

“படியளப்பார்‌ லைலா என்று வந்தோம்‌ 
பாலதீவு லைலா கரையை யண்டி 
அடியழித்து லைலா வந்தேனப்பா 
ஆதரிப்பீர்‌ லைலா எங்களையும்‌ 
- நாட்டார்‌ பாடல்‌ 
தொழில்‌ செய்வதற்குப்‌ பாலைத்‌ தீவுக்‌ கரையை அண்டிய 
வுடன்‌ தொழிலாளர்கள்‌ கரையில்‌ இறங்கி நின்றுகொண்டு। 
தம்முட்‌ பத்தி மிக்க ஒருவரை கோயிலுக்குச்‌ சென்று 
வளமாக மீன்‌ பிடிபட வேண்டுமென வழிபட்டு வருமாறு 
அனுப்புவார்‌. (கவனிக்க. *வந்தோம்‌--வந்தேன்‌” வினை 
மூ.ற்‌.றுகள்‌) தன்மைப்பன்மை-- தன்மை ஒருமை). ஆகவே, 
பரதவர்களைப்‌ பொறுத்தமட்டில்‌ இத்தீவு புனித 
மானது. 
பிதை : வி., கோத்துக்கட்டு. 'இந்த மடியைப்‌ பிதை' எனத்‌ 
தொழில்‌ செய்யும்‌ போது ஒருவர்‌ மற்றவர்க்குச்‌ சொல்வார்‌. 
புட்டி வெள்ளை : பெ.., ஆழ்வான்‌ போன்ற ஒரு பாடு 

புணை : பெ., ஒருவகை மரவேரின்‌ துண்டு. இது நீரில்‌ 

மிதக்கும்‌. (தென்‌ தமிழ்‌ நாட்டில்‌ ;புளோட்‌”, போயா” என 
முறையே வழங்கப்படும்‌ இரப்பர்‌, அலுமினிய மிதவை 
களின்‌ பணியை இவ்வர்‌ செய்கிறது. ) 


புணை உறுட்டி: பெ., ஆழ்வான்‌ போன்ற ஒரு பாடு 

புறவா : பெ., இதுவும்‌ அது. 

பெரிய வேலி: பெ., இதுவும்‌ அது, 

பெருக்குதல்‌ : தொ. பெ,, முடிந்து கொள்ளுதல்‌, *6மோவலை 


யில்‌ புணையைப்பெருக்கு” எனின்‌ *மோவலையில்‌ (மேல்‌ 
வலையில) புணையைமுடி (கட்டு)' என்று பொருள்‌. 


பெருங்கக்‌ கயிறு : பெ., *பெருங்‌ கைக்கயி.து” என்பதன்‌ திரிபு, 


மடவலையிலும்‌ மோவுலையிலும்‌ (மேல்வலையிலும்‌) 


கலைச்சொல்‌ அகராதி 270 


*பெருங்கைக்‌ கயிற்றை' முடிந்து இழுப்பார்கள்‌. இதன்‌ 
மையத்திலே வலப்புறமும்‌ இடப்‌ புறமும்‌, ஒன்றரை முழம்‌ 
முக்காற்‌ சாண்‌ நீளத்தில்‌ நூலால்‌ வலிந்து பெருக்கி 
யிருப்பர்‌. பெருங்‌ கைக்கயிறு என்பது கரைவலையில்‌ ஓர்‌ 
உறுப்பாகும்‌. 


பெருங்கைக்‌ கயிறு : பெ,, பார்க்க பெருங்கக்கயிறு 


பேத்தை : பெ,, மீன்வகை, மீனவர்‌ மீன்பிடிக்கும்போது, இம்‌ 
மீன்‌ மடிநாலை நறுக்கிவீடும்‌, பிடிபட்டுவிட்டது எனில்‌, 
உடனே வயிறு ஊப்‌ பெருத்துவிடும்‌. எனவே, மீனவர்‌ 
இம்மீனைப்‌ பிடித்ததும்‌ எறிந்து விடுவர்‌. 

பொண்டு: பெ,, பெண்‌,பெண்டு என்பதன்‌ திரிபு 

பொரி கெழுறு : பெ., மீன்வகை. 


போன வருஷமண்ணே 
பொரிகெழுறு பட்டவலை 
இந்த வருஷமண்ணே 
இளம்பாரை பட்டவலை”' 
நாட்டார்‌ பாடல்‌ 


போத்தல்‌ : பெ., நீர்‌ போன்றவற்றைக்‌ கொண்டு செலலப்‌ 
பரதவர்‌ பயன்படுத்தும்‌ கலம்‌. 


மடவலை :; பெ., வலை இளக்கும்போது, அழகாக மடக்‌ 
கெறிந்து படகினுள்‌ இருக்கும்‌ வலையை ஒருவர்‌ தூக்கி 
இளக்குவர்‌. இவருக்கு உதவியாக இன்னொருவர்‌ இவருக்கு 
முன்னே நின்று வலையைக்‌ கூட்டிப்‌ பிடிப்பர்‌. இவவாறு 
கூட்டிப்‌ பீடிக்கும்‌ வலையை மேலும்‌ இருவர்‌ கின்று, ஒருவர்‌ 
மோவலையாகவும்‌ இன்னொருவர்‌ மடவலையாகவும்‌ 
தெரிந்து 9க்கற்ற முறையிலே கடலினுள்‌ இறக்குவார்கள்‌. 
மோவலை கடல்‌ மீதுமிதகீக, மடவலை கடல/யில தாழ்ந்து 
இருக்கும்‌. 

மடி: பெ., மடியென்பது நூலால்‌ கெய்யப்பட்டு, பறியின்‌ 
அமைப்பில்‌ அமைந்துள்ள வலையாகும்‌. 

மடி பார்த்தல்‌ : பெ., கடலில்‌ இளக்கப்பட்டிருக்கும்‌ வலையுள்‌ 
மீன்பாடு நிறைந்திருக்கிறதாவென, மண்டாடி நீந்திச்‌ 
சென்று வலை மடியைப்‌ பார்த்தல்‌, 


216 ச. முருகானந்தம்‌ 


மண்டதீவு : பெ, ஒரு இவு. 


மண்டாடி: பெ, தொழில்‌ நுணுக்கங்களை அறிந்தவர்‌, 
இவரை *மேலாப்‌ பாச்ச” எனவும்‌ அழைப்பர்‌. 


மரக்கோல்‌ : பெ,., பாய்களின்றிப்‌ படகைச்‌ செலுத்தும்‌ வேளை 
யிலே காற்று வெளிக்கொண்டு வேகமாக வீசும்‌ வரை; 
௮ப்பாரிய படகை *மரக்கோல்‌' மூலம்‌ தாங்குவார்கள்‌. 
அவ்வாறு தாங்கும்போது ௮ணியத்து மரக்கோல்‌ வைப்ப 
வரும்‌ கடையால்‌ மரக்கோல்‌ வைப்பவரும்‌ மிகவும்‌ பலசாலி 
களாக இருத்தற்பாலர்‌. குறீத்த இலக்கிற்குக்‌ காற்றிற்கும்‌ 
கடலலைகளுக்கும்‌ எதிராகத்‌ தாங்க வல்லவர்‌ இத்தகை 
யாரே. “ஆள்‌ இளக்காரம்‌ கண்டால்‌, தோணி மிதத்து 
அலைபாயும்‌” என்றமுது மொழி கோக்குதற்குரியது. 


மாரிவலை : பெ. கரைவலையில்‌ உள்ள இறுதி வலை மார 
வலையாகும்‌. 92 பிணையலும்‌ 1 சாண்‌ நீளமும்‌ கொண்‌ 
டது, 64 அளியும்‌ 9 அங்குல நீளமும்‌ உடையது எணினுமாம்‌. 


மாலக்‌ கண்ணி: பெ, கரைவலையில்‌ நடுவணிக்குப்‌ பின்‌ 
உள்ளது மாலக்கண்ணி. 88 பிணையலும்‌ 89/2 முழ நீளமும்‌ 
கொண்டது. 56 அளியும்‌ 19% அங்குல டிட்‌ உடையது 
எனினுமாம்‌. 


மான்பாடு : பெ, கடலினடியில்‌ மீன்கள்‌ சிற்கிறபோது கடல்‌ 
தளத்தின்‌ மேல ஒரு திரவப்படர்வு காணப்படும்‌. இதனைக்‌ 
கண்ணுறும்‌ மீனவர்‌, அத்திரவப்‌ படர்வின்‌ €ழே மீன்‌ 
தொகையாகத்‌ திரண்டிருத்தலை அறிந்து கொள்வர்‌. 
இத்திரவப்‌ படர்வுக்கு மான்பாடூ என்று பெயர்‌. 


£மான்பாட்டுலைலா நேரமண்ணே 
மறியுங்கடா லைலா 
வலையதினால்‌”” 
நாட்டார்‌ பாடல்‌, 


மீன்‌ இரைதல்‌ : தொ. பெ., கடல்மேல்‌ வெண்ணுரை காணப்‌ 
படின்‌ மீன்கள்‌ இரைகின்றன என்பர்‌. மீன்கள்‌ இரைவதால்‌ 
நுரை உண்டாகும்‌ என்பது இதன்‌ பொருள்‌. 


மீன்படுதல்‌ : தொ, பெ, வலையுள்‌ மீன்‌ சிக்குதல்‌, 


கலைச்சொல்‌ அகராதி 217 


மீன்‌ பிடித்தல்‌: தொ. பெ,, கலங்கள்‌ மூலமும்‌ கருவிகள்‌ 
மூலமும்‌ மீன்‌ வேட்டையாடல்‌. 


முசுறு : பெ,, மீன்வகை 


மேலாப்‌ பாச்சி; பெ,, மண்டாடிக்குள்ள இன்னொரு 
பெயர்‌, 


மோவலை : பெ., :(மேல்வலை' என்பதன்‌ சிதைவு. கடலில்‌ 
இள(ற)க்கப்பட்ட வலையுள்‌, மேல்‌ மிதப்பது மேல்வலை. 
(கடலின்‌ அடியில்‌ தாழ்ந்து இருப்பது மடவலை.) 


லாவுதல்‌ : தொ, பெ., மீனவர்‌ கடலில்‌ தொழில்‌ செய்யும்‌ 
போது கையசைத்துச்‌ சைகை மூலம்‌ தொலைவில உள்‌ 
ளார்க்குச்‌ செய்திகளைத்‌ தெரிவித்தல்‌. பொதுவாக 
மண்டாடி அல்லது மேலப்பாச்சி சக தொ ழமிலாளர்க்கு லாவு 
தல்‌ மூலம்‌ அவர்கள்‌ செய்யவேண்டிய காரியங்களைச்‌ சுட்டு 


வார்‌. 
லைலா: அசை அல்லது ஓலிக்குறிப்பு, *அல்லில்லா' 
போன்றது. பொருளற்றது. அ௮ம்பாப்‌ பாடலில்‌ இடம்‌ 
பெறுவது. எடுத்துக்காட்டு : 
“போட்டாளே லைலா மாலை யொண்டு 
வாட்டாளம்‌ லைலா பூத்தொடுத்து 
காட்டிலோ லைலா மெத்தையுண்டு 
கால்பிடிக்க லைலா தாதியுண்டு'' 
நாட்டார்‌ பாடல 
வலை இளக்குதல்‌ : தொ. பெ., வலையைப்‌ பிரித்துக்‌ கட ஓள்‌ 
இறக்குதல்‌. 
வலைக்கண்‌ : பெ. அளி. 
வலைக்காரன்‌ : பெ, வலைத்தொழில்‌ செய்பவன்‌. 
வலை வளைத்தல்‌ : தொ.பெ. மீன்‌ தப்பிச்‌ செல்லாவாறு 
வலையைச்‌ சுழற்றி ன்ன னன்‌ 
வலை வளைப்பு : தொ. பெ,, போதிய அளவு மீன்பிடிபட 
வேண்டுமென்பதற்காக ஒருபாடு வளைப்பு, இருபாடு 


216 


௪. முருகானந்தம்‌ 


வளைப்பு, மூன்று பாடு வளைப்பு என வளைப்பதுண்டு, 
- பார்க்க - வலை வளைத்தல்‌. 


வலை வாங்குதல்‌ : தொ. பெ., கடலில்‌ இறக்கப்பட்ட வலை 
யைத்‌ திரும்ப இழுத்துச்‌ சுருட்டுதல்‌. 

வழுவாடி : பெ, பாலைத்‌ இவுக்கண்மையில்‌ அதிகமாகப்‌ 5 
படும்‌ ஒருவகைத்‌ திருக்கைமீன்‌. 


வாட்டாளம்பூ : பெ., கடல்‌ தாவரமான வாட்டாளம்‌ என்ப 
தன பூ. 


வாட்டாளை : பெ., கடல்‌ தாவரம்‌, வலை இழுபடும்போது 
இது வலைக்‌ கண்களை அடைத்து விடும்‌. 


வாட்டாளை லைலா கொண்டல்லோ 
வலைகளெல்லாம்‌ லைலா கெகிழுதில்லை' ' 
தார டடார்‌ பாடல்‌ 


வாளை : பெ,, மீன்வகை. 


“ஓரா மீனர. ஓடியல்‌ புட்டடி. 
வாளை மீனடி வரகு சோறடி. 
ட்டார்‌ பாடல்‌ 


விளமீன்‌ : பெ,, மீன்வகை. அரிதாகக்‌ கடைக்கும்‌ மீன்‌, 


வீச்சுவலை : பெ., வலைவகை. வீர எறியும்‌ வகையில்‌ 
அமைந்த வலை, 


வெண்ணுரை : பெ. வலை வளைக்கும்போது, கடலினுட்‌ 
கற்பாறை ஏதுமிருப்பின்‌ அதன்மீது அலை மோதி நுரை 
உண்டாகும்‌. மீன்‌ இரைதலாலும்‌ நுரை உண்டாகும்‌-- 
இதனை வெண்ணுரை என்பர்‌. 


வெநரீர்‌ : பெ., தேநீர்‌. சம்பளக்‌ கரைவலைத்‌ தொழிலாளர்க்கு 
ுதவாஹிகர்‌ தொழிலினிடையில்‌ வெக்நீர்‌ (தேநீர்‌) தருதல்‌ 
வழக்கம்‌, எடுத்துக்காட்டு ; 


வெந்நீரும்‌ அல்லில்லா தாரானில்ல”' 


அடரட்பார்‌ பாடல்‌ 


கலைச்சொல்‌ அகராதி 219 
வேளாச்‌ கடல்‌ : பெ., தொழில்‌ செய்யக்‌ கடினமான கடல்‌, 


ஷமோசா: அசை அல்லது இராகம்‌ அல்லது ஒலிக்குறிப்பு. 
“அல்லில்லா” போன்றது, எடுத்துக்காட்டு-வன்மம்‌ நிறைந்த 
ஓரு காதற்‌ பாடல்‌ : 


“*“ஏஎன்னஎன்ன ழமோசா பாக்கிறது 
எட்டுப்பானம்‌ மோசா கேக்கிறது 
வேசைபொண்ணே ஹோசா காசுதாடி 
வேணுமெண்டா ஹோசா பாயைப்போடு”' 
நரட்டார்‌ பாடல்‌ 


4 


முன்னர்‌ கூறியபடி, தமிழ்நாட்டின்‌ கரையோர மீனவர்‌ 
களது மொழிஙகிலை, கலைச்‌ சொல்லியல்‌ ஆகியன ஆயவுக்‌ 
குட்படுத்தப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணக்‌ கரையோரப்‌ 
பரதவர்‌ தொழிற்கலைச்‌ சொற்களை அறிமுகப்படுத்‌.தும்‌ 
இக்கட்டுரையும்‌, இக்கட்டுரையாளராலேயே உருவாக்கம்‌ 
பெற்றுள்ள மட்டக்களப்பு மாவட்டக்‌ கடற்கரைப்‌ 
பரதவர்‌ தொழிற்கலைச்‌ சொற்கள்‌--ஓர்‌ அறிமுகம்‌” எனும்‌ 
கட்டுரையும்‌ ஈழராட்டின்‌ வடக்கு, கிழக்குப்‌ புலங்களின்‌ 
பரதவர்‌ மொழியியலை ஓரளவுக்குப்‌ புலப்படுத்‌துகின்‌ றன 
எனலாம்‌. இனிவரும்‌ ஆய்வாளர்‌ *தமிழ்காட்டு ஈழகாட்டுத்‌ 
தமிழ்ப்பரதவர்‌ வழங்கும்‌ தொழிற்கலைச்‌ சொ.ற்கள்‌--ஓர்‌ 
ஓப்பாய்வு' எனும்‌ திசையில்‌ ஆய்வை முன்னடத்திச்‌ செல்ல 
லாம்‌. இவ்வாறாக, இவ்விரு நிலப்பகுதிகளிலும்‌ வசிக்கின்‌ ற 
பரதவரிடையே உணடாகி நிலைகொண்டிருக்கும்‌ சடங்கும்‌ 
_மரபுமாகிய பண்பாட்டுப்‌ பரவல்களும்‌, தொழில்‌ நுணுக்கம்‌ 
முதலானவை தொடர்பான பேச்சுப்‌ பரவல்களும்‌ துலக்க 
மாக வெளியாகலாம்‌. மானுடவியல்‌, சமூகவியல்‌, வரலாற்‌ 
றியல்‌ எனலும்‌ துறைகளைப்‌ போலவே மொழிற்றுமையும்‌ 
இவ்வீிருமில மக்களின்‌ நெடுகாளைய தொடர்பினைத்‌ 
தகுந்த சான்றுகளின்‌ அடிப்படையில்‌ உலகுக்கு வெளிப்‌ 
படுத்‌ தம்‌ என ஈம்பலாம்‌, 


220 ௪, மூருகானந்தம்‌ 


நெறித்துணை 


1, 1 உதயகுமார்‌, வெ., புதுச்சேரி மீனவர்‌ பாடலசள்‌, 
பிஎச்‌.டி. பட்டத்திற்கான ஆய்வு, சென்னைப்‌ பலகலைக்‌ 
கழகம்‌ (ஆய்வு தொடர்கிறது). 

11 நோவா, எஃச்டி; தூத்துக்குடிப்‌ பரதவர்‌ நாட்டுப்புறப்‌ 
பாடல்களும்‌ கதைகளும்‌ பிஎச்‌.டி. பட்டத்திற்கான ஆய்வு 
மதுரை காமராசர்‌ பல்கலைக்‌ கழகம்‌, மதுரை (ஆய்வு 
தொடர்கிறது). 

111 முருகானந்தம்‌, ௪., இராமநாதபுரம்‌, திருநெல்வேலி 
மாவட்டக்‌ கடற்கரைப்‌ பரதவர்‌ நாட்டுப்பாடல்‌, பிஎச்‌.டி, 
பட்டத்திற்கான ஆய்வு, மதுரை காமராசர்‌ பல்கலைக்‌ 
கழகம்‌, மதுரை (ஆய்வு தொடர்கிறது). 


2. முருகானந்தம்‌ ௪., இராமநாதபுரம்‌, தஇிருகெல்வேலீ 
மாவட்டக்‌ கடற்கரைப்‌ பரதவர்‌ தொழிற்கலைச்‌ சொழற்‌ 
கள்‌, பிரசுரிக்கப்படாத ஆய்வேடு, குறுகிய கால ஆய்வுத்‌ 
திட்டம்‌, தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவூர்‌, 1958. 

9. 1 குணசேகரன்‌, மு, தூத்துக்குடிப்‌ பரதவர்‌ சமூகப்‌ பழக்க 
வழக்கங்கள்‌, பிரசுரிக்கப்படா.த எம்‌.பில்‌, பட்ட ஆய்வேடு, 
மதுரை காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌, மதுரை, 1981. 


11 07806 நிம்சஹ்சுற்டி நக16) 11௦ 1௧0 ௦ம $ற0ர, நரி, க்‌. மிள 
(81100, நரகம்‌ கொடுவரி பறம எரோல்டு; நக்கம்மாகம்‌ , 


க்‌, பாலசுந்தரம்‌, இ., ஈழத்து நாட்டார்‌ பாடல்கள்‌, தமிழ்ப்‌ 
பதிப்பகம்‌, சென்னை, முதற்பதிப்பு, ஈவம்பர்‌, 1979. 


ம்‌. புட்பராசன்‌, மு. 'அம்பா'--௮அலை வெளியீடு, யாழ்ப்‌ 
பாணம்‌, 1976. 


6. பேக்ொற்காணந்க ந111க, 7, கி, மிலரர்றர௨ ரு 0 ௧ 
ஊ11 1121௦04 (1718நோறகா 101216௦4 ௦2 50பர்‌ 4௭௦௦4 121207101)) 
கறற வி2ம்‌ பிற ன்டு, 1909, 


7, நுஃமான்‌, எம்‌.ஏ, முன்னுரை,-அம்பா (மு. புட்ப 


ராசன்‌)) அலை வெளியீடு, யாழ்ப்பாணம்‌, அக்டோபர்‌, 
1978 


கலைச்சொல்‌ ௮கராதி 5 


8. 


29. 


11. 


கடையர்‌ என்பவர்‌ பரதவர்‌ சமூகத்தினருள்‌ ஓர்‌ உட்‌ 
பிரிவினர்‌. இவர்தம்‌ தொழில்‌ சுண்ணாம்புச்‌ சப்பி சுடுதல்‌, 
முத்துக்‌ குளித்தல்‌ என்பன - அபிதான சிக்தாமணி) 
பக்‌. 882 
73768 107611, 16 8௧0764 பேகம்‌ ௦8 1141௧, கரரம்01௪: 106 
நேகா நிஹ்சார்‌9 01 1018 கம்‌ கோர1௦௩ ௨ தரு 1, சகீதம்ல 
188712 நிய11211௩ (14௦. 7) 1914, நற 28-40. 


ப (1௦ நிஹூரேவ பப தம்0ரு. ௧9 றர சாரிபம்‌ (6 நகரக எக 1௧௦ 
ஜர்‌ ௦8 கேரம்கண்ட ரர்தப்ர்த 82000 0௨ ஐ00ெமாட்டட நஷர்த 195 
ா$ய்‌6 2000. 06 றா௦0மம06 ௦ம்‌ (ர்க 40 சர்ச வோம்‌ ரச௦ச11 த 
ற1046014௦0) ௨௫௦ 100 பார்ட? 17000 68%80101 10 1200௮, நச 18ம- 
10 ஜ 1 (௦80 கேர] க] நறறசம5 60 08௭6 660 4 42142212/ 
றா08067008-1005 1௨ க்‌. 14930 நாரத 7010800$) ௩௦ 
ஏர்‌ நல்க 84 (49 (002 46115 ப5 நகர்‌ 88 மறற 88 5,000 
0௧18 ௭௪ ஊவற109720 1 612 றகர] 1181 சர155 ௦மி 113024௪119 2 
லே1௦1” 

அமிஜீ207 7711721017, 27271 மாம்‌ மோர்‌ 218/௪7/௪0, 

நிதீ&442, 1894, 2. 9. 


70௨ ப250ோர்ற14௦1 08 66 00௩0௦1 04116 118மசார3ு மய 80௪ 
௦110210656 9 ரஙகற 810670 10 ற்ப 1719௦034௦1 ஜெெ௦” 


. வக(௨ம 685, 191௦ ௦] ம2181160 ௨௦௦01021 3௨02ம்‌ 00௬௩ 60 


09. (1200 (66 நிஜ]. (7808181100 11௦0 105 17.0) 81800 
௦8 (16 கூ06 1,6 ரெம்‌, ஜவேர, 1847). 


கருவிநூல்கள்‌ 


கமி 


ம்‌ 


த்‌ 


ழ்‌ 


கதிரைவேற்பிள்ளை, ௩ா., தமிழ்மொழி அகராதி, ஆரியன்‌ 
எசுகேசனல்‌ சர்வீசசு, புதுடெல்லி, மறுபதிப்பு, 1981. 
குணசேகரன்‌ மு,, தூத்துக்குடிப்‌ பரதவர்‌ சமூகப்‌ பழ்கீக 
வழக்கங்கள்‌, பிீரசுரிக்கப்‌ படாத எம்‌.பில்‌. ஆய்வேடு, 
மதுரை காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌, மதுரை, 1981. 
சிங்காரவேலு முதலியார்‌, ஆ. அபிதான சிந்தாமணி, 
ஆசியன்‌ எசுகேசனல்‌ சர்வீசசு, புதுடெல்லி, மறுபதிப்பு, 
199. 


0. 


ச்‌. முருகானந்தம்‌ 


பாலசுந்தரம்‌, இ., ஈழத்து காட்டார்‌ பாடல்கள்‌, தமிழ்ப்‌ 
பதிப்பகம்‌, சென்னை முதற்பதிப்பு, நவம்பர்‌, 1979, 


புட்பராசன்‌, மு., அம்பா, அலை வெளியீடு, யாழ்ப்‌ 
பாணம்‌, ௮க்டோபர்‌ 1976. 


பெரிய கருப்பன்‌, இராம., மற்றும்‌ பலர்‌ த.மிழியல்‌ ஆய்வு, 
மதுரை காமராசர்‌ பல்கலைக்கழகப்‌ பதிப்புத்துறை, 
மதுரை, முதற்பதிப்பு, 1989. 


மூருகானந்தம்‌, ௪., இராமநாதபுரம்‌ இருகெல்வேலி 
மாவட்டக்‌ கடற்கரைப்‌ பரதவர்‌ தொழி.ற்கலைச்‌ -சொற்‌ 
கள்‌, பிரசுரிக்கப்படாத குறுகிய கால ஆய்வுத்‌ இட்ட ஆய்‌ 
வேடு, தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவூர்‌, 1988, 


வானமாமலை, (தொ, ஆ.) தமிழக நாட்டுப்‌ பாடல்கள்‌, 
நியூ செஞ்சுரி புக்‌. கவுஸ்‌, சென்னை, முதற்பதிப்பு, 
1984, 


01151 


, 


அ 


2, 


க்‌, 


018 190025, 19185874811008 0௩ "1 உார்‌101௦ஜுூ, 1௦(670௧(101081 


நஐர்புக்க 01 1 கர்‌] 5110185, கச்கர்றுகர, 8202௪) 17175 141140௩ 
பரீரா, 2977, 


012௦6 1812௧0, 38189, 706 (கரு ௦7 5௦99, 1] றம்‌ 11263 
நசீ. &. மிந்கசரர்10ரபு நகிகம்மாகர்‌ கேரவாகர] பப்ப ப திட்‌ படிக 


1701021]; கஜ 106 83௦7சம நெலா% ௦4 78012, க்க 
8381271685 இய116111 19௦.7, 7974. 


நீற்பரசர்௦, நிம்தலா; கோர்‌ கரம்‌ நக (ற்சர்சு, நிகப்2௧, 
2894, 


க 


மட்டக்களப்புமாவட்டப்‌ பரதவர்‌ 
தொழிற்கலைச்‌ சொற்கள்‌ 
-அறிமுகம்‌ 





1 


மட்டக்களப்பு மாவட்டம்‌ ஈழத்தின்‌ கிழக்குக்கரையோர 
மாசு அமைந்துள்ளது. வெருகல்‌ ஆறு, வங்காளவிரிகுடாக்கடல்‌, 
அம்பாறை மாவட்டம்‌, பொலகறுவை மாவட்டம்‌ ஆயெவை 
முறையே இதன்‌ வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு எல்லை 
களாக அமைகின்றன. 951.6 சதுரமைல்‌ பரப்பளவு கொண்ட 
இம்மாவட்டம்‌ கிழக்கிலிருந்து மேற்காக நெய்தல்‌, மருதம்‌, 
முல்லை, குறிஞ்சி ஆகியமுறையில்‌ நானில வள அமைப்புடன்‌ 
திகழ்கின்‌ றது." 


மட்டக்களப்பு மாவட்டம்‌ தன்‌ இயற்கை அமைப்பினால்‌ 
இங்குள்ளோரை மற்றொருவருடன்‌ கலந்து வாழ இயலாமற்‌ 
செய்துள்ளது.3 ஆயினும்‌ இங்கே வந்து குடியேறி விட்ட 
சிங்களவர்‌, முஸ்லீம்‌ மக்களினால்‌ மட்டக்களப்பு மாவட்ட மொழி 

குறிப்பிடத்தக்க வகையில்‌ சொற்கலப்பு முதலிய , தாக்கங்‌ 
களுக்கு உட்பட்டுள்ள.து. 


இம்மாவட்ட மக்கள்‌ கேரள நாட்டு மக்களின்‌ பரம்பரையின 
ரோடு தொடர்புடையவர்கள்‌.” தாய்வழிச்‌ சமூக அமைப்புடைய 
வர்கள்‌. மருமக்கள்‌ தாயமுமை முதலான்‌ விடயங்கள்‌ கேரள 
நாட்டுடன்‌ இவர்கள்‌ கொண்டுள்ள தொடர்பைக்‌ குறித்து 
'சிற்கனெ.றன. இம்மாவட்டத்தில்‌ விக்கும்‌ பெருந்‌ தொகையின 
ரன முக்குவர்‌ மலபாரிலிரும்து வந்து இங்குக்‌ குடியேறியவர்கள்‌ 
என்பர்‌ வரலாய௰்றாளர்‌.” 


லேக்‌ ச்‌. முருகானந்தம்‌ 


1971இல்‌ எடுக்கப்பட்ட குடிசனக்‌ கணக்கு எடுப்பின்படி, 
இம்மாவட்டத்தில்‌ 8,58,104 பேர்‌ வசிக்கின்றனர்‌. இம்மாவட்‌ 
டத்தில்‌ பெரும்பான்மையோராக வாழும்‌ தமிழ்‌ மக்களை 
யடுத்து முஸ்லீம்கள்‌ இரண்டாம்‌ இடத்தை வ௫க்கன்றனர்‌. 
மூன்‌. றாவதாகச்‌ சிங்களவரின்‌ எண்ணிக்கை அமைந்துள்ளது. 
அதனையடுத்துப்‌ பரங்கியரும்‌, மலாயரும்‌, ஏனையோரும்‌ இடம்‌ 
பெறுகின்‌ றனர்‌.” 


இனப்பிரிவுகள்‌ எண்ணிக்கை விகிதம்‌ 
இலங்கைத்‌ தமிழர்‌ 174726 87,89% 
இந்தியத்‌ தமிழர்‌ 29285 8.07% 
இலங்கை முஸ்லீம்‌ 611868 9௦.12 
இந்திய முஸ்லீம்‌ 577 ௦9% 
கரைகாட்டுச்‌ சிங்களவர்‌ 5462 2.12% 
கண்டிச்‌ சிங்களவர்‌ ௦875 6.௦5 
பறங்கியர்‌ 256 88% 
மலாயர்‌ 59 02% 
சானையோர்‌ 62 02% 

059104 100% 





சமயத்தைப்‌ பொறுத்தமட்டில்‌ இந்துக்கள்‌ முதலிடம்‌ வக்‌ 
இன்றனர்‌. இஸ்லாமியர்கள்‌, கிறித்துவர்கள்‌, பெளத்தர்கள்‌ 
மூறஹையே இரண்டு, மூன்று, நான்காம்‌ இடங்களை வூக்கெ 
றனர்‌. 


 ணதனகை ளகை க ணை க கமலை வ ணன்‌ ணக சக கக கள சக வை ககக சமக சச கக கைகள கில்‌, 
சமயப்பிரிவினர்‌ மொத்தம்‌ விகிதம்‌ 
பெளத்த சமயத்தார்‌ 06,24 9,78% 
இந்துக்கள்‌ 107597 64.98% 
இஸ்லா மியர்‌ 62519 ௧44 
ரோமன்‌ கத்தோலிக்கர்‌ 140958 5.79% 
ஏனைய இறித்துவர்‌ 8556 7.971% 
எஞ்சியோர்‌ 48 02% 


 கடிப்டு சென்ட்ல மீராகமிவ்‌ வேய வெருணாற, ம்ஆவதை மொய்லி அகம கலரு 


மொத்தம்‌ 258104 100% 
நிரய காகக்‌ கம்‌ பப த கவுய்ககையய் கல்வ மாக வக்‌ ரணியுல்ப் பப ட அ னயைய தகை வயாகம்‌ கோகியைன் லி ல்‌ திிங்த வம்பலர்‌ வினய 


கலைச்சொல்‌ அகராதி 295 


இம்மாவட்ட மச்களில்‌ 50.2 சதவிகிதத்தினர்‌ விவசாயத்‌ 
தொழிலில்‌ ஈடுபட்டுள்ளனர்‌. ஏனையோர்‌ மந்தைவளர்ப்பு, 
மீன்பிடித்தல்‌, காட்டுத்‌ தொழில்‌ முதலான தொழில்களைச்‌ 
செய்து வருகின்றனர்‌. இம்மாவட்டத்தின்‌ கிழக்கெல்லையாகப்‌ 
பரந்து கிடக்கும்‌ வங்காளவிரிகுடாக்கடல்‌, நாட்டின்‌ உட்பகுதி 
லுள்ள மட்டக்களப்புவாவி, குளங்கள்‌, ஆறுகள்‌ என்பன மீன்‌ 
பிடி தொழிலுக்கு வசதியாக உள்ளன. இத்தொழிலும்‌ பெரும்‌ 
பான்மையோரது பொருளாதார வாழ்க்கைக்கு ஆதாரமாக 
அமைந்துள்ள து.” 


ஒருமொழி பேசும்‌ மக்கள்‌ வேற்றுமொழி பேசும்‌ இனமக்க 
ஞடன்‌ இணைந்து வாழும்போது மொழிக்கலப்பு ஏற்படுகல்‌ 
தவிர்க்க முடியாததாகின்றது. இப்பிரதேசத்திலும்‌, சிங்களவர்‌, 
முஸ்லீம்கள்‌, பறங்கியர்‌ ஆகிய மக்கள்‌ வாழ்வதால்‌ தமிழ்‌ 
மக்களின்‌ மொழி வழக்கிற்‌ பிறமொழிகளின்‌ பாதுப்பு ஏற்படுதல்‌ 
இயல்பாகிறது, மட்டக்களப்புப்‌ பிரதேசம்‌ கண்டிச்‌ சிங்கள 
மன்னரின்‌ ஆட்சிக்குட்பட்டிருந்த காலத்்‌தொடக்கமாகத்‌ தமிழ்‌ 
மக்கள்‌ சிங்களவருடன்‌ சேர்ந்து வாழவேண்டிய பல சந்தர்ப்‌ 
பங்கள்‌ காணப்பட்டன. சிங்களவர்‌ மீன்பிடி, வர்த்தகம்‌ என்பன 
வற்றின்‌ பொருட்டு இங்குத்‌ தமிழ்மக்கள்‌ வாழும்‌ கிராமங்களில்‌ 
வந்து குடியேறலாயினர்‌. அவர்களின்‌ தொடர்பால்‌ அ௮நேகச்‌ 
சிங்களச்‌ சொற்கள்‌ காலப்போக்கில்‌ மட்டக்களப்புப்‌ பேச்சுத்‌ 
தமிழில்‌ இடம்பெற்று, ௮ச்சொற்களின்‌ மூலவடிவம்‌ மாறாமலே 
குமிழில்‌ வழங்குகின்றன. அவ்வாறு வழங்கும்‌ சொற்கள்‌ சில 
வற்மை மீன்பிடிப்‌ பாடல்களில்‌ இடம்‌ பெற்றுள்ள சிங்களச்‌ 
சொற்களாலும்‌ ௮றிந்து கொள்ளலாம்‌. மட்டக்களப்புப்‌ பகுதி 
யில்‌ சிங்களவர்கள்‌ மீன்பிடிக்க வந்த காலத்தில்‌ அவர்களுடன்‌ 
சேர்ந்து தொழில்‌ செய்தமையால்‌ அவர்கள்‌ பாடிய பாடல்களை 
இவர்களும்‌ மனனம்‌ செய்து கொண்டனர்‌. அதே பாடல்களை 
இப்போது இவர்கள்‌ வேலை செய்யும்போதும்‌ பாடுகின்‌ றனர்‌. 
ஆனால்‌ இவர்களுக்குப்‌ பொருள்‌ புலப்படுமாறில்லை. அது 
போன்றே முஸ்லீம்‌ மக்களின்‌ தொடர்பால்‌ அரபுச்‌ சொற்கள்‌ 
பல இப்பிரதேசத்‌ தமிழ்‌ மக்களின்‌ பேச்சு வழக்கில்‌ கலந்து 
காணப்படுகின்றமையும்‌ குறிப்பிடத்தக்கது. இவர்களை விடப்‌ 
போர்த்துக்கேயர்‌, ஒல்லாந்தர்‌ ஆகியோரது தொடர்பினால்‌ 
அவர்களது மொழிச்‌ சொற்களும்‌ இப்பிரகேச மொழிவழக்கில்‌ 

க, ௧-9 


226 ௪. முருகானந்தம்‌ 


இடம்‌ பெற்றுள்ளமையுஞ்‌ சுட்டிக்காட்டப்பட வேண்டிய 
தாகும்‌.” 


2 


மட்டக்களப்பு மாவட்டப்‌ பரதவர்‌ தொழிற்கலைச்‌ சொறி 
கள்‌, ஓர்‌ அகராதி வழடிவிஎ, இக்கட்டுரையின்‌ பகுதி (8) இல்‌ 
தரப்பட்டுள்ளன. இக்கலைச்‌ சொற்களும்‌ அவற்றுக்குரிய விளக்‌ 
கங்களும்‌ கலாநிஜி இளைய தம்பி பாலசுந்தரம்‌ அவர்களின்‌ 
"சமத்து நாட்டார்‌ பாடல்கள்‌ (மட்டக்களப்பு மாவட்டம்‌)' எனும்‌ 
நூலிலிருந்து திரட்டித்தரப்பட்டனவாகும்‌. விளக்கம்‌ வேண்டிய 
கூடுதல்‌ செய்திகள்‌ பிற ஆய்வாளர்களின்‌ ஆய்வேடு, கட்டுரை, 
நூல்களிலிருக் தும்‌ எடுத்துத்‌ தரப்பட்டுள்ளன. கலாமிதி 
இ. பாலசுந்தரம்‌ அவர்களே தமது நூலின்‌ பின்னிணைப்பு 
(1) இல வழக்குச்‌ சொற்களுக்கு ஒரு சொல்லடைவு உருவாக்கித்‌ 
தந்துள்ளார்‌. இச்சசொாலலடைவு, இம்மாவட்டத்தார்‌ செய்யும்‌ 
அனைத்துத்‌ தொழில்களிலும்‌ பயனாகும்‌ வழக்குச்‌ சொற்களைக்‌ 
கொண்டதாகும்‌. அகராதி வர.வில்‌ பரதவர்‌ தொழிற்கலைச்‌ 
சொற்களை ௮லமைத்து அளிக்கும்‌ இக்கட்டுரையாளர்‌ செய்தபணி 
யாதெனில, நூல முழுமையும்‌ படித்துப்‌ பரகவர்‌ தொடர்பான 
கலைச்‌ சொல, வழக்குச்‌ சொற்களைத்‌ கிரட்டியமையும்‌, மேற்‌ 
காட்டிய சொல்லடைவிலிருந்து பரதவர்‌ தொடர்பான கலை, 
வழக்குச்‌ சொற்களைக்‌ தனித்துப்‌ பிரித்தெடுத்தமையும்‌, பின்‌ 
ணிணைப்‌.பு (8) இல தரப்பட்டுள்ள மீன்பிடிப்‌ பாடல்களில்‌ 
இடம்‌ பெறும்‌ சிங்களச்‌ சொல்லடைவினைப்‌ பிரதி செய்தமை 
யும்‌--இறுதியாக இம்‌ மூன்று முறைகளினாலும்‌ திரண்டவற்றை 
விரவி அகராதி வடிவில்‌ புதுக்கியெழுதித்‌ தந்தமையும்‌ என 
லாம்‌. அகராதி வடிவில்‌ அமைக்கப்பட்ட இக்கருத்துக்‌ கோவை 
யின்‌ வடிவம்‌ இக்கட்டுரையாளரால உண்டாக்கப்பட்டது. இதன்‌ 
மூலம்‌ கிடைத்த பயன்‌ மட்டக்களப்பு மாவட்டப்‌ பரதவர்‌ பயன்‌ 
படுத்தும்‌ தொழிற்கலைச்‌ சொற்கள்‌, ௮ட..இ வடிவில்‌, ஒருங்கு 
திரண்டமையாகும்‌. இங்குக்‌ கவனமாக நினைவில்‌ இருத்திக்‌ 
கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி யாதெனில்‌, முன்னே 
சொன்னபடி, கள ஆய்வு செய்து கலைச்சொற்களைத்‌ திரட்டித்‌ 
தந்த பெருமை கலாறிதி இ, பாலசுந்தரம்‌ அவர்களுக்கு உரியது 
என்பறே, 


கலைச்சொல்‌ அகராதி 227 


தொழிற்கலைச்‌ சொற்கள்‌ 
அங்கால: சு. பெ, அங்கு4 ஆல்‌; அங்கு என்பது பொருள்‌. 
“கம்பாணை இழுக்கணும்‌ ஏலேலோ 


அங்கால வருவது ஏலேலோ”' 
நாட்டார்‌ பாடல்‌ 


அச்சாணி : பெ,, பாய்மரம்‌. பாய்த்தோணிக்கு ௮ச்சாணியாக 
இருப்பது பாய்மரம்‌ ஆகும்‌. 
௮ணியத்தண்டு : பெ., ௮ணியம்‌ என்பது தோணியின்‌ நுனிப்‌ 
பகுதி, இந்.நுனிப்‌ பகுதியிலிருந்து வலிக்கப்படும்‌ தண்டு, 
அணியத்தண்டு எனப்படும்‌. 
:“அணியத்தண்டு ஏலேலோ 
போட்டு வலிக்கணும்‌ எலேலோ' 


ச்‌ 


ஊர்டடார பாடல்‌ 


அணியம்‌ : பெ. தோணியின்‌ நுனிப்பகுதி. நுனிப்பகுதியி 
லிருந்து தண்டு வலிப்போன்‌ இருக்குமிடத்தையும்‌ இது 
குறிக்கும்‌. 
அணியம்‌ ஏலே 


நடுக்கட்டு ஏலே'' 
வடா ட்டார்‌ பாடல்‌ 


அண்டு: கா.பெ., அன்று என்பது பொ ருள்‌, 


₹அண்டு ராவைக்கு ஏலேலோ 


வயிரவன்‌ பூசையாம்‌ ஏலேலோ” 
நாட்டார்‌ பாடல்‌ 


அப்பிட்ட தேவி : சிங்களச்சொல்‌. இதன்பொருள்‌ எங்களுக்‌ 
குக்‌ கடைக்கும்‌ என்பது. 
யனவா பாழே ஏலேலோ 
அப்பீட்ட தேவி எலேலோ: 


வநாட்டார்‌ பாடல்‌ 


220 ச்‌, முருகானந்தம்‌ 


அம்பா : பெ,, பரதவர்‌ தொழிற்‌ பாடல்‌. இதற்குப்‌ பல மறு 
பெயர்கள்‌ உண்டு. ஏலேலப்பாட்டு, கப்பல்‌ பாட்டு, 
தோணிப்பாட்டு என்பன சில, **அம்பா”” எனும்‌ 
சொல்லுக்கு (அழகிய பாட்டு என்றும்‌ ஓரு பொருள்‌ 
உண்டு. அம்பிப்‌ பாட்டு (தோணிப்பாட்டு) அ௮ம்பாவாயிற்று 
என்றும்‌ கூறுவர்‌. அம்பாள்‌ பாட்டு (கடல்‌ ௮ம்மன்‌, கடல்‌ 
தேவதை) ௮ம்பா பாட்டு என்று வழங்கப்‌ பெறுவது வழக்‌ 
கரயிற்று என்றும்‌ ஆய்வாளர்‌ கூறுகின்றனர்‌.” “அம்பா 
பாக்கியம்‌ சம்பா விளைந்தது” என்பது பரதவர்‌ பழமொழி. 
(சம்பா என்றால்‌ கருவாடு என்பது பொருள்‌.) 


“அம்பாவைச்‌ சொல்லி ஏலேலோ 
தண்டு இமண்டா ஏலேலோ” 
நாட்டார்‌ பாடல்‌ 


௮ம்மாமாரி : பெ. சொ., அம்பாப்‌ பாடல்களின்‌ இறுதியில்‌ 
ஏலேலோ, ஆவேலோ முதலான ஒலித்தொடர்கள்‌ வரு 
இன்றன. இவற்றிற்குப்‌ பிறகு ஐயா, ஜாலம்மா, அம்மா 
மாரி, முத்துமாரி எனும்‌ பெயர்ச்சொற்கள்‌ இடம்‌ 
பெறுகின்‌ றன. 


அய்யாக்கபொர : சிங்களச்‌ சொல, அண்ணனுடன்‌ சண்டை” 
என்பது இதன்‌ பொருள்‌. 


::அய்யாக்கபொர ஏலேலோ 
தேவி தேவுண்ணா ஏலேலோ” 


நாட்டார்‌ பாடல்‌ 
அரண்ட நீர்‌: பெ, கடலில்‌ முற்படும்‌ ரீரோட்டத்தின்‌ 
தொடக்க நிலை சூடாகிய நீர்‌ என்றும்‌ பொருள்‌ உண்டு, 
௮ நிக்கடலாம்‌ ஏலேலோ 
அரண்ட நீரில்‌ ஏலேலோ 


ச்‌ 


ஷிாரடடார்‌ பாடல்‌ 


அருவாக்கத்தி: பெ, அரிவாளாகத்தி, அரிவாள்‌ மணை 
என்றும்‌ கூறுவர்‌. 
மடியில கட்டி ஏலேலோ 
௮ருவாக்‌ கத்தி ஏலேலோ 


சலைச்சொல அகராதி ௦௦09 


அறுக்குளாவெட்டி ஏலேலோ 
நாவலப்பிட்டி ஏலேலோ” 
நாட்டார்‌ பாடல்‌ 


அலைகடல்‌ : பெ., கடல்‌, அலைகடல்‌ என்றும்‌ வழங்கப்படும்‌. 
சிலவேளைகளில்‌ ஆழம்‌ குறைந்த கடற்கறையையொட்டிய 
கடல்‌ நீர்ப்‌ பகுதியையும்‌ குறிக்கும்‌. பொதுவாக அலை, 
கடற்கரைப்‌ பகுதியில்‌ மிகுதியாக இருப்பதன்‌ காரணமாக 
அலை கடல்‌ கடலோரப்பகுதியைக்‌ குறிப்பதாகலாம்‌. சில 
வேளைகளில்‌ கடலுக்கு அடையாக ௮லை அமைவதுண்டு, 


₹ஆராய்ந்த முத்தோ--நீ 
அலைகடலில்‌ ஆணி முத்தோ”' 
நாட்டார்‌ பரடல்‌ 


அல்லங்கொல்லக்க : சிங்களச்‌ சொல்‌. “எல்லோருமா கப்‌ பிடி. 
யுங்கள்‌' என்பது பொருள்‌. 


“ஏலே ஏலே ஏலேலோ 
எலையா ஏலே ஏலேலோ 
அல்லாங்‌ கொல்லக்க ஏலேலோ 


கொல்லக்கமாதுள ஏலேலோ”: 
நாட்டார்‌ பாடல்‌ 


அல்லப்பங்புத்தே : சிங்களச்‌ சொல்‌,  *பிடியடா மகனே” 
என்பது இதன்‌ பொருள்‌. 
“ஓன்னரஜ* ஏலேலோ 
அல்லப்பாங்புத்தே ஏலேலோ” 


நாட்டார்‌ பாடல்‌ 


அல்லங்வரே : சிங்களச்‌ சொல்‌. பிடித்து வாடா' என்பது 
இதன்‌ பொருள்‌. 
அல்லாஹ்‌ : பெ. நடுக்கடலில்‌ செல்கன்‌ ஐவர்களுக்குக்‌ கடல்‌ 


பற்றிய பயம்‌ ஏற்படுதல்‌ இயற்கை. ஆதலினால்‌ ஆக்கடல்‌ 
பற்றிக்‌ குறிப்பிட்டு இடையிடையே தெய்வங்களை 
நினைந்து கொள்ளும்‌ வகையில்‌ சீதேவி, காய்ன, அல்லாஹ்‌; 
முதலிய தெ ய்வங்களை வேண்டிக்‌ கொள்கின்‌ றனர்‌ 
அல்லாஹ்‌--முகமதியரால்‌ வணங்கப்படும்‌ இறைவன்‌, 


550 ௪. முருகானந்தம்‌ 


₹“அம்கடலில்‌ ஏலேலோ 
அலலா தருவான்‌ ஏலேலோ”! 
$ரட்டார்‌ பாடல்‌ 


அவுறுது தெக்காய்‌ : சிங்களச்சொல்‌, இதன்‌ பொருள்‌, (இரு 
வருடங்கள்‌” என்பதாம்‌. 


(*அவுறுது தெக்காய்‌ ஏலேலோ 
தெக்கமடமாம்‌ ஏலேலோ 
ட்டார்‌ பாடல்‌ 


அறுக்குனா : சிங்களச்சொல்‌. ௮றுக்குளா மீன்‌. 


அறுக்குளாவெட்டி ஏலேலோ 
நாவலப்பிட்டி ஏலேலோ”” 
நாட்டார்‌ பாடல்‌ 


அனுமக்கொடி : பெ., பாய்க்கப்பலில்‌ பல கொடிகள்‌ பறக்க 
விடப்படும்‌. கொடியில்‌ எழுதப்பட்டுள்ள உருவத்திற்கு 
ஏற்ப கொடிக்குப்‌ பெயர்‌ அமையும்‌. அனுமன்‌ வடிவம்‌ 
எழுதப்பட்ட கொடியை அனுமக்‌ கொடி என்பர்‌. 


அன்னக்‌ கொடி : பெ,, மேற்படி விளக்கம்‌ காண்க, அன்னத்‌ 
இன்‌ வடிவம்‌ எழுதப்பட்ட கொடி அன்னக்கொடி எனப்‌ 
படும்‌. 
அன்னவரே : சிங்களச்‌ சொல்‌. *அந்த மாதிரி” என்பது 
இதன்‌ பொருள்‌. 
“*வரட்டேயண்ண ஏலேலோ 


அன்னவரே எலேலோ””. 
நாட்டார்‌ பாடல்‌ 
ஆடாட : வி.எ., ஆட$ஆட- ஆடாட. வலை இழுக்கும்போது 
இச்சொற்றொடர்‌ பாடப்படுகின்றது. 


“அவேலோ ஏலேலோ 
ஆடாட ஏலேலோ”” 
ராட்டார்‌ பாடல்‌ 


ஆணிமுத்து : பெ., *ஆணி' எனும்‌ சொல்லுக்கு முதன்மை, 
மேன்மை, என்பன பொருளாகும்‌. (தமிழ்மொழி அகராதி, 


கலைச்சொல்‌ அகராதி 1209 த. 


1981, ப. 127) ஆணித்தங்கம்‌--உயர்ந்த பொன்‌ (177); 
ஆணிப்பொன்‌ --உ௨உயர்ந்த பொன்‌ (178); ஆணிவேர்‌-- உச்சி 
வேர்‌; முதன்மை வேர்‌ (128)) ஆணிமுத்‌ த--வயிர 
முத்து (178); முத்துக்களில்‌ உயர்ந்த முத்து ஆணிமுத்து 
என்பர்‌ ஆய்வாளர்‌. 
:அராய்ந்த முத்தோ-நீ 
அலைகடலில்‌ ஆணிமுத்தோ” 


ச்‌ 


..நாட்டார்‌ பாடல்‌ 


ஆய்தியங்‌ : சிங்களச்சொல்‌. இதன்‌ பொருள்‌ *திரும்பவும்‌ இழு” 
என்பதாகும்‌. 
*அய்தியங்‌ ஏலேலோ 
அல்லேவரே ஏலேலோ” 


7 


நாட்டார்‌ பாடல்‌ 


ஆராய்ந்த முத்து: பெ., முத்துக்களிலேயே மிகுந்த இறப்‌ 
புடைமை காரணமாக ஆராய்ந்து எடுக்கப்பட்ட முத்து 
என்பர்‌, (தாய்மார்‌ தம்‌ குழந்தைமை இவ்‌ உவமையால்‌ 
விளித்துத்‌ தாலாட்டு இசைப்பர்‌) 


₹*அராய்ந்த முத்தோ--நீ 
அலைகடலில்‌ ஆணிமுத்தோ”” 
நாட்டார்‌ பாடல்‌ 


ஆருடா? வி.பெ., யார்‌ ௮அடா-யாரடா. 


(:அக்கள்‌ இல்லாத நேரம்‌ ஏலேலோ 
நீங்கல்லாம்‌ போனா ஏலேலோ 
இஞ்ச ஆருடா ஏலேலோ 
வலையிழுப்ப.து ஏலேலோ” 


நாட்டார்‌ பாடல்‌ 


ஆவேலோ: பொருளற்ற ஓலித்தொடர்‌. இது பரதவரின்‌ 
௮ம்பாப்‌ பாடல்களில்‌ இடம்பெறும்‌ தொடராகும்‌. 


ஆழிக்கடல்‌ : பெ., ஆழி எனினும்‌ கடல்‌ எனினும்‌ ஒன்றே. 
'ஆமிசூழ்‌ உலகெல்லாம்‌ பரதனே ஆள”:--கம்பரா மாயணம்‌. 
ஆயினும்‌ இது பரதவர்‌ வழக்கில்‌ ஆழம்மிகுந்த ஈடுக்கடலைக்‌ 
குறிக்கும்‌,11 ஆழம்‌ குறைந்த கரையோரக்‌ கடலை *அலை 


தவ ச. முருகானந்தம்‌ 


கடல்‌” என்றும்‌ நடுக்கடலை ஆழிக்கடல்‌ என்றும்‌ குறிப்‌ 
பீடுவர்‌. 


“அமிக்கடலாம்‌ ஏலேலோ 


அரண்ட நீரில ஏலேலோ 
நாட்டார்‌ பாடல்‌ 


இஞ்ச : சு.பெ., இங்கே---இஞ்சே--இஞ்ச; இது போன்று 
இஞ்சால, இங்கால, இங்கிட்டு என்ற சொல்லாட்சிகளும்‌ 
வழங்குகின்‌ றன. 


இஞ்ச ஆருடா ஏலேலோ 
அலையிழுப்பது ஏலேலோ' 


ச்‌ 


நாட்டார்‌ பாடல்‌ 


இலைச்‌? : விஎ; இலைத்து; கடலில்‌ மீன்கூட்டம்‌ நீர்‌ மட்டத்‌ 
இலே தோன்றும்‌ காட்சியை :மீன்‌ இலைத்தல்‌' என்று 
கூறுவா; 


£ மீன்‌ இலைச்சி ஏலேலோ 
வலைக்காலுக்கு ஏலேலோ 
வருது மக்காள்‌ ஏலேலோ: 
நாட்டார்‌ பாடல்‌ 


இழுக்கணும்‌ : வி. மு., இழுக்க வேண்டும்‌--இழுக்கவேணும்‌-- 
இழுக்கணும்‌. இது தண்டு இழுப்பதைக்‌ குறிக்கும்‌. 
₹காய்ஞ்சி இழுக்கணும்‌ எலேலோ 
சரிஞ்சி இழுச்கணும்‌ ஏலேலோ” 
நாட்டார்‌ பாடல்‌ 
இழுக்காட்டி : வி. ௭., இழுக்காவிட்டால்‌. 
*வலைக்காலுக்கு ஏலேலோ 
வருகுது மக்காள்‌ ஏலேலோ 
நாம இழுக்காட்டி ஏலேலோ 
புறப்பட்டுப்‌ போயிரும்‌ ஏலேலோ” 
நாட்டார்‌ பாடல்‌ 


ஈரவல: பெ. ௩னைந்த வலையைத்‌ தோணியில்‌ ஏற்றி 
இரண்டாம்‌, மூன்றாம்‌ பாடுகள்‌ (முறை) கடலிற்‌ செல்வர்‌, 


கலைச்சொல்‌ அகராதி . 292 


சரமாயிருப்பதால்‌ இவ்வலை ஈரவலை எனப்படும்‌, *மீன்‌ 
பாட்டிற்காகக்‌ கரையிலிருந்து ஆழ்கடலை கோக்க ஓடிய 
படகு, மீண்டும்‌ கரையை மாடிப்‌ பலவகைப்பட்ட வலை 
களை இளக்கிக்‌ கொண்டே வரும்‌. இத்தகைய வலைகளுள்‌ 
ஓன்ேே ஈரவலையாகும்‌. 175 அளியும்‌ 4$ அடி. நீளமும்‌ 
கொண்டது இது. இதுவே முதலில்‌ இறங்கும்‌ வலையாகும்‌" 
- என்பர்‌ ஆய்வாளர்‌.12 ஈரவலை ஏற்றிச்‌ செல்லும்போது 
பாரத்தின்‌ காரணமாகத்‌ தண்டு வலிப்பது சிரமமாக 
இருப்பதை, 


*ஈரவலை ஏத்தி ஏலேலோ 
நால்வரும்‌ தண்டிழுக்க ஏலேலோ 
நாட்டார்‌ பாடல்‌ மூலம்‌ ௮றியலாம்‌ 


உ௫௪க்கப்‌ போகணும்‌ : வி.மு., ஆழிக்கடல கோக்கிப்‌ 
போதலை, இத்தொடர்‌ குறிக்கிறது. கரையிலிருந்து 
கடலைக்‌ காணும்போது கடல்‌ போகப்‌ போக உயர்ந்து 
கொண்டே போவது போலத்‌ தெரியும்‌. கடலுள்‌ இறங்கி 
மேலும்‌ மேலும்‌ ஆழிக்கடல நோக்கிச்‌ செல்லுதலை இது 
குறிக்கெறது. இது காரணம்‌ பழ்‌.றியே 'உசக்சப்‌ போகணும்‌” 
என்கின்றனர்‌. 
பொழுது கிளம்புது ஏலேலோ 
பொழுது விடியுது ஏலேலோ 
கெதியாப்‌ போகனும்‌ ஏலேலோ 
உசக்கப்போகணும்‌ ஏலேலோ” 
நாட்டார்‌ பாடல்‌ 


உயிரவாட்டுதல்‌ : வி.பெ,, கடல்‌ அலைகள்‌ மேலும்‌ மேலும்‌ 
மேலெழும்பிப்‌ பெருகி வருதலைக்‌ கண்டால்‌ பரதவர்‌ 
அஞ்சுவர்‌. விழிப்புடன்‌ செயல்படுவர்‌. இவ்‌ அலைகள்‌ தமது 
உயிரை வாட்ட வருவதாகவே கொள்வர்‌. 


(கடலில்‌ நீரும்‌ ஏலேலோ 
உழுந்து வருகுது ஏலேலோ 
நம்மட உயிர ஏலேலோ 
வாட்டப்‌ போகுது ஏலேலோ”: 
௩நரட்டார்‌ பாடல்‌ 


594 ௪. முருகானந்தம்‌ 


உரமாய்‌ இழு: ஏ. வி. வேகமாய்‌ இழு' எனும்‌ பொருளது. 


::உரமாய்‌ இழுத்தா ஏலேலோ 
வலைபிஞ்சிடும்‌ ஏலேலோ”: 
அ நரட்டார்‌ பாடல்‌ 
உருளே : சிங்களச்சொல்‌. இதன்‌ பொருள்‌ “சூடைமீன்‌' என்ப 
தாகும்‌, 


“அறுக்குளாமாலு ஏலேலோ 
உருளேமாலு ஏலேலோ” 
நாட்டார்‌ பாடல்‌ 


உழுந்து வருகுது: விமு. அலைகள்‌ மேலும்‌ மேலும்‌ உருண்டு 
வருதல்‌. பார்க்க : உயிர வாட்டுதல. 
உறுக்குதல்‌ : தொ. பெ., எச்சரித்தல்‌. கடிகாயை அடக்குவத.ற 
காகப்‌ பகைவர்‌ மந்திரத்தால்‌ அதனை வாய பேசாதிருக்கும்‌ 
வண்ணம்‌ சபிக்கும்‌ மந்திரமூம்‌ உறுக்குதல்‌ எனப்படும்‌. 
சத்தமிட்டு வேகமாகத்‌ தோணிதள்ளுவதையும்‌ உறுக்கெ்‌ 
தள்ளுதல்‌ என்பர்‌. 
:உறுக்கப்‌ புடிரா ஏலேலோ 
... ஏத்திக்கட்டு எலேலோ 
முதுகைக்‌ கொடுத்து ஏலேலோ 
இளப்பியடிரா ஏலேலோ” 
நாட்டார்‌ பாடல்‌ 


எத்தணும்‌ : விமு., ஏற்றவேண்டும்‌--ஏத்த வேணும்‌--ஏத்த 
ணும்‌; 
கறுப்புப்‌ பாக்கணும்‌ ஏலேலோ 
மடிகரை ஏத்தணும்‌ ஏலேலோ ்‌ 
நாட்டார்‌ பாடல்‌ 


ஏத்திக்கட்டு: ஏ.வி., உயர்த்தித்தள்ளு. தோணியைத்‌ தோளி 
னால்‌ அல்லது முதுகினால்‌ உயர்த்தித்‌ தூக்கித்‌ தள்ளுவதை 
ஏத்திக்‌ கட்டுதல்‌ என்று கூறுவர்‌, 
:உறுக்கப்‌ புடிரா ஏலேலோ, 
ஏத்திக்கட்டு ஏலேலோ” 
நாட்டார்‌ பாடல 


கலைச்சொல்‌ அகராதி 2985 


ஏலப்பாட்டு : பெ., (ஏல, ஏலோ” என்ற ஓசை இசைத்துப்‌ 
பாடப்‌ படுவதால்‌ இஃது ஏலப்பாட்டென்றும்‌, ஏலேலப்‌ 
பாட்டென்றும்‌ வழங்கலாயிற்று, 


ஏலேலப்பாட்டு : பெ., மேலதுகாண்க. 


ஏலேலோ : இசைக்குறிப்புத்தொடர்‌; இதுபோன்மே ஏலேலம்‌ 
எலலோ, எலே, ஏலஏலம்‌ என்னும்‌ தொடர்களும்‌ இவர்‌ 
தம்‌ பாடல்களில்‌ காணக்டக்கன்‌ றன. 


ஐயா: பெ., ௮ம்பாவில்‌ இடம்‌ பெறும்‌ அம்மாமாரி, முத்து 
மாரி போன்று ஒரு பெயர்ச்சொல்‌, 


ஐயாடா : பெ,, (ஐயாவுடைய' என்பது பொருள்‌, 
ஐயாடி. : ஓலித்தொடர்‌. 


அடாட ஏலேலோ 
ஐயாடி. ஏலேலோ”” 
நாட்டார்‌ பாடல்‌ 


ஓக்கம்‌ : சங்களச்சொல்‌. இதன்‌ பொருள்‌ “எல்லோருமாக” 
என்பது.. 


*கள்ளியின்‌ தின்னம்பால்‌ ஏலேலோ 
ஓக்கம தண்டுக்கை ஏலேலோ”” 
நாட்டார்‌ பாடல்‌ 


ஓயாங்‌ஆவே : சிங்களச்சொல்‌; *அங்கே வருறெது' எனும்‌ 
பொருளது. 
ஓயாங்காவே ஏலேலோ 
கொந்தவேலாவே எலேலோ” 


ஆ$ரட்டார்‌ பாடல்‌ 


ஓன்னரஜ்‌ : சிங்களச்சொல்‌. *இதோபார்‌' எனும்‌ பொருள்‌ 
உடையது; : நட்பின்‌ அடிப்படையில்‌ ஒருவரையொருவர்‌ 
இவ்வாறு அழைப்பது வழக்கம்‌. 


₹“கொந்த வேலாவே ஏலேலோ 


ஓன்ன ரஜ ஏலேலோ” 
நரட்டார்‌ பாடல்‌ 


2௦6 ௪. முருகானந்தம்‌ 


ஓடப்பாட்டு : பெ., ஓடம்‌ ஓடப்‌ பாடுவதால்‌ ஓடப்பாட்டா 
யிற்று. 

ஓடித்தள்ளு: ஏ.வி, தோணியைக்‌ கடலுக்குள்‌ தள்ளி 
இறக்கும்‌ போது ஒருவரை மற்ஹொருவர்‌, “ஓடி.த்தள்ளு” 
என்று ஏவுவர்‌. 


“*ஓடித்தள்ளு ஏலே 
இறுகத்‌ தள்ளு எலே'' ம 2 ர 
அநரட்டார்‌ பாடல்‌ 
ஓடி வளைதல்‌ : தொ, பெ,, தண்டு வலிப்போர்‌ கடலில்‌ 
“கறுப்புப்‌ பார்த்தவுடன்‌ கலத்தை லாவகமாகச்‌ செலுத்தி 
இளக்கய வலையின்‌ உதவிகொண்டு எல்லா மீன்களையும்‌ 
ஒன்று விடாமல்‌ வளைத்துப்‌ பிடிப்பர்‌. 
“கறுப்புப்‌ பாக்கணும்‌ ஏலேலோ 
ஓடி. வளையணும்‌ ஏலேலோ” 
நாட்டார்‌ பாடல்‌ 


கங்காணி: பெ, மீன்பிடி கலங்களில்‌ *மேலாளர்‌' போலச்‌ 
செயல்புபவர்‌; பொதுவாகத்‌ தோணி முதலான கலங்களில்‌ 
இருந்து கொண்டு முதலாளியர்க்குச்‌ சாதகமாகும்‌ வகையில்‌ 
தொழிலாளியரைக்‌ கசக்குப்‌ பிழிந்து வேலை வாங்குபவர்‌ ; 
இதனாலேயே கடல்துறைத்‌ தொழிலாளிகளின்‌ பகைமைக்‌ 
கும்‌ பரிகாசத்துக்கும்‌ உரியராவார்‌. சான்றாக, அவர்கள்‌ 
தமது பாடலீல்‌ கங்காணி மனைவி வெங்காயம்‌ விற்பதாகக்‌ 
கூறுவர்‌; இது அவளது பரத்தமை ஒழுக்கத்தை மறைமுக 
மாகச்‌ சுட்டிக்காட்டித்‌ தாக்குகிறது. சான்று : 
“கங்காணி பெண்சாதி ஏலேலோ 
வெங்காயம்‌ விக்காவாம்‌ ஏலேலோ 
காசிக்கு மரண்டாம்‌ ஏலேலோ 
கடனுக்கு நாலாம்‌ ஏலேலோ”' 
நாட்டார்‌ பாடல 
கச்சான்‌ : பெ., மேல்திசைக்காறறு; மழைவரு முன்னர்‌ வீசும்‌ 
காற்று என்பர்‌. 'கச்சான்‌ மழைக்கு மச்சான்‌” என்பது பழ 
மொழி. 
“கச்சான்‌ அடிக்க, கயலமீன்‌ குதிபாய”'்‌ 


நாட்டார்‌ பாடல்‌ 


கலைச்சொல்‌ அகராதி நிந்? 


கட்க்கரை : பெ., கடல்‌ கரை கடற்கரை; 


கடல௮ம்மன்‌ : பெ., தண்டு வலிப்போர்‌ முதலானோர்‌ இறை 
சிந்தனை கொள்ளும்‌ தன்மை காணப்படுகின்றது. கடலில்‌ 
ஏற்படக்‌ கூடிய ஆபத்துக்களைப்‌ போக்கக்‌ கடல்‌ நாச்சி 
யம்மனை இம்மக்கள்‌ வழிபடுவர்‌; பரதவரால்‌ வணங்கப்படும்‌ 
தெய்வங்களுள்‌ கடல்‌ அம்மனும்‌ ஓன்று. கடலுறை தெய்வ 
மாகிய கடல்காச்சியை--௮ம்மனை--இப்பிரதேச மக்களைப்‌ 
போலவே தமிழகப்‌ பரதவர்களும்‌ வணங்குவர்‌. 


கடல்நாச்சி: பெ, மேலது காண்க. 


கண்மணித்தாய: பெ, பரதவர்‌ வணங்கும்‌ தெய்வம்‌; கோவலன்‌ 
மனைவி கண்ணகியை இவர்கள்‌ *கண்மணித்தாய்‌' என்‌ 
கின்றனர்‌. பெரும்பாலான பரதவர்‌ அ௮ம்பாப்பாடல்களில்‌ 
சிலப்பதிகாரக்கதைக்‌ குறிப்புகள்‌ பல இடம்‌ பெறுகின்‌ றன. 
பரதவருள்‌ செட்டிகள்‌ எனும்‌ ஓர்‌ உட்பிறரீவு இருப்பதும்‌ 
கோவலன்‌--கண்ணகு குடும்பங்கள்‌ மிகுந்த செல்வ நிலை 
யில்‌ துறைமுகநகரில்‌ வாழ்ந்து வந்த செட்டி குடும்பங்கள்‌ 
என்பதும்‌ ஈண்டு ஒப்புநோக்கி நினையத்தகுக்த செய்தி 
களாகும்‌. 
*தண்மணித்தாயே ஏலேலோ 
களவுகள்‌ பண்ணாதே ஏலேலோ” 


ச்‌ 
நரட்டாச்‌ பாடல்‌ 
கப்பல : பெ., கடலில்‌ இயங்கும்‌ கலம்‌, பாசம்‌, பெறுமதி 
கோக்கிக்‌ கப்பலினை *விதமான கப்பல்‌” என்பர்‌. 
கப்பல்‌ பாட்டு: பெ., மரக்கலம்‌ (கப்பல்‌) செலுத்தப்படும்‌ 
“போது இப்பாடல்கள்‌ பாடப்படுவதால. 'இதனைக்‌ சப்பல்‌ 
பாடல்‌ என்பர்‌ ஆய்வாளர்‌. 
கம்பன்‌ ; பெ,, காளிக்குரிய ஓர்‌.௮டைமொழி. 


“கம்பன்காளனி எலேலோ 


வினோதகாளி ஏலேலோ”” 
ஊ௫நாடடார்‌ பாடல்‌ 


கம்பான்‌ : பெ., கம்பாகம்‌; மொத்தமான கயி.று, யாழ்ப்பாணப்‌ 
பகுதிகளில்‌ இக்கயிற்றின்‌ சீளம்‌ சுமார்‌ 100 அடியுள்ளது. 


288 ச்‌. முருகானந்தம்‌ 


கம்பான்‌ கயிற்றின்‌ இறுதியில்‌ ஈரவலை முடியப்பட்டிருக்‌ 
கும்‌ என்பர்‌ ஆய்வாளர்‌."* 


“கம்பானை இழுக்கணும்‌ எலேமீலா 
அங்கால வருவது ஏலேலோ 
தலவலதாண்டா ஏலேலோ”? 
நாட்டார்‌ பாடல 


கரவல : பெ., வலைவகை; அதிகாலையிலே தோணியைத்‌ 
தள்ளிக்கொண்டு போய்‌ மீன்வரும்‌ வரையும்‌ காத்திருப்பர்‌. 
இளை களையாக”: மீன்‌ வந்ததும்‌ வளைத்துப்‌ பிடிப்பர்‌. 
யாழ்ப்பாணப்பகுதகளில்‌ இவ்வலை 8 லோ மீட்டர்‌ 
ரீளமும்‌ 800 மீட்டர்‌ அகலமும்‌ 5 மீட்டா்‌ உயரமும்‌ 
உடையதாக இருக்கும்‌; கரைவலைத்தொழில்‌ மிகவும்‌ 
கடினமானது.* 

“ஓடி வளையணும்‌ ஏலேலோ. 
மடிகரை எத்தணும்‌ ஏலேலோ. 


நங்கூரம்‌ போடணும்‌ ஏலேலோ 
உசக்க போகணும்‌ ஏலேலேர'' 


நாட்டார்‌ பாடல்‌ 


கருவாடு : பெ,, மீன்வற்‌றல்‌. 'கேரகரகம்‌0்‌' என்ற போர்த்துக்‌ 
கேயச்‌ சொல்லை நோக்குக. 


உள்ளதைக்‌ காகம்‌ ஒனியாமல்‌ சொன்னியெண்டால்‌ 
காசி கொடுத்து கான்‌ கருவாடு வாங்கத்‌ தாறன்‌”' 

ர டடார்‌ பாடல்‌ 
கரைக்குப்‌ போகணும்‌ : வி.மு., தண்டு வலிப்போர்‌ விரைவில்‌ 
கரைக்குத்‌ திரும்ப வேண்டும்‌ எனும்‌ ஆர்வம்‌ கொள்வர்‌. 

“தரைக்கு ஏலே 


கெதியா ஏலே 
போகணும்‌ ஏலே”' 


நாட்டார்‌ பாடல்‌ 


கவுத்து வல: பெ, ஈ௩ம்பான்‌ கயிற்றுடன்‌ இணைக்கப்பட்‌ 
டிருக்கும்‌ வலை; கயிற்றுவலை, 


கலைச்சொல்‌ அகராதி 220 


**தவுத்‌.துவல ஏலேலோ 
வந்திட்டு தம்பி ஏலேலோ”' 
நரட்டார்‌ பாடல்‌ 


கறுப்புப்பார்த்தல்‌: தொ, பெ. கடலில்‌ மீன்கூட்டம்‌ ஓடும்‌ 
போது ரீர்மட்டத்தில்‌ சுழிகள்‌ தென்படும்‌. அவை பார்வைக்‌ 
குக்‌ கறுப்பாகத்‌ தோன்றும்‌. அவற்றின்‌ துணையால்‌ மீன்‌ 
வருவதைப்‌ பரதவர்‌ கவனிப்பர்‌. இதற்குக்‌ கறுப்புப்‌ பார்த்‌ 
தல்‌' என்பது பெயராகும்‌. 


*கறுப்புப்பாக்கனும்‌ ஏலேலோ 
ஓடி. வளையனும்‌ ஏலேலோ”: 
எடாட்டார்‌ பாடல்‌ 


கல்லடிப்பாடு: பெ., கடலில்‌ காணப்படும்‌ பாறை. பரதவர்‌ 
கல்லடி. ப்பாடுகளில்‌ வலை இளக்கும்‌. போது மிகக்‌ கவன 
மாகத்‌ தொழிற்படுவர்‌. இல்லையெனில்‌ வலை கிழிந்து 
வீணாகிவிடும்‌. 


**தலலடிப்பாடாம்‌ ஏலேலோ 
காடு வனாந்திரம்‌ ஏலேலோ 


ச்ச்‌ 
நடடார்‌ பாடல்‌ 


காலடநாட்டுதல்‌ : தொ, பெ., பாய்த்தோணிக்கு அச்சாணி 
யாக அமைவது பாய்மரமாகும்‌. ஆதலினால்‌ “அச்சாணி 
யாய்க்‌ காலது சாட்டி அழகான பாய்விரிக்க வேண்டும்‌' 
எனப்பாடுவர்‌. தமிழ்‌ காட்டுத்‌ திருமணச்சடங்குகளில்‌ 
“பந்தக்கால்‌ நடுதல்‌” என்பதும்‌ ஒன்று. திருமணப்பந்தலைத்‌ 
தாங்கும்‌ “கால்நாட்டுதல்‌' ஒரு சிறப்பு நிகழ்ச்சயொகும்‌. இது 
இங்கு ஓப்புநோக்கத்தக்கது. தோணியை இயக்கும்‌ மிக 
முக்கியமான உறுப்பான பாய்மரமே இங்குக்‌ *கால்‌' எனப்‌ 
படுகிறது. காற்றைப்‌ பயன்கொள்ளப்‌ பாயும்‌ பாய்மசமும்‌ 
அவசியம்‌. இதன்‌ மூலம்தான்‌ பாரம்‌ மிகுந்த தோணி கடல்‌ 
பரப்பில்‌ இலகுவாக இயங்குகிறது. 


“ஏல்‌ஏலம்‌ ஏலஏலம்‌ அன்னக்கொடி ஏலஏலம்‌ 
கெருடக்கொடி ஏலஏலம்‌ அ௮னுமக்கொடி எலஏலம்‌ 
தான்‌ பறக்க ஏலஏலம்‌ ௮ச்சாணியாய்‌ ஏலஏலம்‌ 
கால நாட்டி ஏலஏலம்‌ அழகான ஏலஏலம்‌ 


240 ச்‌, முருகானந்தம்‌ 


பாயை விரித்து ஏலஏலம்‌ காற்றடிக்க ஏலஏலம்‌ 
மரம்‌ அசையும்‌ ஏல ஏலம்‌...” 
நாட்டார்‌ பாடல்‌ 


இளப்பியடி : ஏ. வி,, தோணியைக்‌ கடலுள்‌ தள்ளி இறக்கும்‌ 
போது இச்சொல்‌ பயன்படுகிறது. ஓருவன்‌ முதலில 
:₹ஐஓஓ...டிரலே'' என நீண்ட உரத்த தொனியில்‌ குரல்‌ 
எழுப்ப, ஏனையோர்‌ *ஏலே' எனக்கூறித்‌ தோணியைத்‌ 
தள்ளத்‌ தொடங்குவர்‌. முத்துக்குமாரி, ராஜகுமாரீ 
எனத்‌ தோணியைப்‌ பெண்ணாக உருவகித்துத்‌ தாக்கித்‌ 
தள்ளு, களப்பியடி எனப்‌ பாலியல்‌ உணர்வு மீதாரப்‌ 
பேசுவர்‌. 


“முத்துமாரி ஏலே ராஜக்குமாரி ஏலே 
தூக்கித்தள்ளு எலே கிளப்பியடி ஏலே”” 


ஊர ( (டார்‌ பாடல்‌ 


இளம்புது: வி.மு., கிளம்புகின்றது; அதிகாலையில்‌ தோணி 
யைத்‌ தள்ளிக்‌ கொண்டு போய்‌ மீன்வரும்‌ வரையும்‌ காத்‌ 
திருப்பர்‌ என்பதைப்‌ (பொழுது எஎம்புது' எனும்‌ 
தொடர்‌ விளக்குகிறது. 
“டுபாழுது களம்புது ஏலேலோ 
பொழுது விடியுது ஏலேலோ” 
நாட்டார்‌ பாடல்‌ 
சைவள்ளா : சிங்களப்‌ பெயர்‌. கடலில்‌ பிடிக்கப்படும்‌ இருவகை 
மீன்‌; கடல்‌ .படுமீன்‌. 
“டேய்‌ அங்கபாருடா ஏலேலோ 
- வலக்காலில ஏலேலோ 
ஒரு கடி. கடிச்சமாதிரீ கிடக்கு சலேலோ 
சூரையோ பாரையோ ஏலேலோ 
தளவள்ளபவோ தெரியாது ஏலேலோ 
ஓடி இழுக்கணும்‌ ஏலேலோ” 
நாட்டார்‌ பாடல்‌ 
இளைகளையாக வருதல்‌ : தொ,பெ., கடலில்‌ மீன்‌ கூட்டம்‌ 
கூட்டமாகவே--களை கிளையாகவே வரும்‌. தூரத்தே 
அதனைக்‌ காணும்போது கறுப்பாசகவே அது காட்ச தரும்‌; 


கலைச்சொல்‌ அகராதி ச 


அதனைக்‌ கண்டதும்‌ “மீன்‌ கறுப்புத்‌ தெரிகிறது” என்பர்‌ 
பரதவர்‌. 


கிறு: வி,௭., இச்சொல்‌ மட்டக்களப்பில்‌ மட்டும்‌ வழங்கு 
கிறது. “திரும்பி என்னும்‌ இறந்தகால வினையெச்சச்‌ 
சொல்லின்‌ பொருளிலே கிறுக என்பதும்‌ வழங்குகின்றது. 
திரும்புதல்‌ என்னுந்‌ தொழிற்‌ பெயருக்கு ஒப்புடைய 
தாகவே இறுகுதல்‌ என்ற வழக்குச்சொல்‌ காணப்படுகிறது. 
மயக்கம்‌, சுழற்சியைக்‌ குறிக்கக்‌ கிறுகிறுப்பு என்ற சொல்‌ 
வழங்குகிறது. 


ஓடித்‌ தள்ளு ஏலேலோ 
கிறுக்கித்கள்ளு ஏலேலோ”' 

எனத்‌ தோணியைத்‌ தள்ளும்போது பாடுவது கவனிக்கத்‌ 
தக்கது. 

இறுக்கித்தள்ளு : ஏ. வி,, மேலது காண்க 

குளிச்செடுத்தல்‌ : தொ. பெ., சங்கு, முத்து ஆகியன பரதவ 
சால்‌ குளித்தெடுக்கப்படுகின்‌றன. “சங்கு குளி--சங்குளி' 
என்பது சங்கு குளித்தலைக்‌ குறிக்கும்‌. முத்துக்‌ குளித்தல்‌ 
என்பதும்‌ இவவாற. (பார்க்க: முத்துக்குளித்தல்‌, முத்துக்‌ 
குளிப்பவர்‌, முத்‌.துக்‌ குளியாள்‌, முத்துச்சலாபம்‌--இராமரகாத 
புரம்‌ திருநெல்வேலி மாவட்டக்‌ கடற்கரைப்‌ பரதவர்‌ 
தொழிற்கலைச்‌ சொற்கள்‌, ப. 164.) 


“கொட்டி வைச்ச முத்தோ--நீ 
குளிச்செடுத்த ஆணிமுத்தோ”' 
நாட்டார்‌ பாடல்‌ 


கெதரேரேத்தி வெலாவே : சிங்களச்‌ சொல்‌ தொடர்‌. இதன்‌ 
பொருள்‌ *வீட்டில்‌ இலலாத நேரத்தில்‌” என்பதாகும்‌. 
கெதியாப்போகனும்‌ : வி. மு., விரைவாகச்‌ செல்ல வேண்டும்‌ 
எலும்‌ பொருள்‌ தரும்‌ தொடர்‌. 
செதியாப்‌ போகணும்‌ ஏலேலோ 


கெதியாப்‌ போகனும்‌ ஏலேலோ”' 
கட்‌ ட்டார்‌ பாடல்‌ 


க, 


த ப ச்‌. முருகானந்தம்‌ 
கெருடக்கொடி: பெ, பார்க்க ௮அனுமக்கொடி, அன்னக்‌ 
கொடி. 


“ஏல்‌ ஏலம்‌ ஏலஏலம்‌ அன்னக்‌ கொடி ஏலஏலம்‌ 
கெருடக்கொடி ஏலஏலம்‌ அனுமக்கொடி. ஏலஏலம்‌ 
தான்‌ பறக்க ஏலஏலம்‌ ௮ச்சாணியாய்‌ ஏலஏலம்‌”” 


(நர. பா.) எனப்‌ பரதவர்‌ தோணி தளளும்போது 
பாடுதல காணக, 
கொந்த ?: சிங்களச்சொல்‌. *நல்ல' எனும்‌ பொருளது. 


“ஓயாங்காவே ஏலேலோ 
கொக்தவேலாவே ஏலேலோ” 


நாட்டார்‌ பாடல்‌ 
கொல்லாக்கட்டு: பெ, தோணி ஆழ்ந்து விடாதிருக்கத்‌ 
தோணிக்குச்‌ சமாந்திரமாகச்‌ கட்டப்பட்டிருக்கும்‌ சிறுமரம்‌) 
தோணி புரளாமலிருப்பதற்காகவும்‌ அது தோணியுடன்‌ 


பொருத்தப்பட்டிருப்பதால்‌ ஆட்களைக்‌ ' கொல்லாது 
பாதுகாக்கும்‌ தன்மையது என்பர்‌. அதனால்‌ காரணப்‌ பெய 
ராயிற்று. 


:ஏத்திக்கட்டு ஏலே 
முதுகைக்கொடுத்து ஏலே 
இளப்பியடிரா ஏலே 
கொல்லாக்கட்டு ஏலே”' 


என்பது (கா. பா.) தோணித்‌ தொழிலாளர்‌ பாடல்‌, 


கோராதமூத்து: பெ, இதுவரையில்‌ யாராலும்‌ கோக்கப்‌ 
படாத முத்து; மிகச்‌ சிறந்தது. இதுவரை யாரும்‌ இத்‌ 
தன்மைத்தான முத்தினைப்‌ பயன்‌ கொண்டதில்லை எனும்‌ 
அளவுக்குச்‌ சிறப்புடைய முத்து, 


“கோராத முத்தோ---றி 
குறத்திகையில்‌ தாவடமோ ”' 
நீரட்பார்‌ பாடல்‌ 


கோஸலந்த : சங்களச்சொல்‌, 


இதன்‌ பொருள்‌ “சத்தமிட்டு 
இழுங்கோ' என்பது. 


கலைச்சொல்‌ அகராதி 243 


“கோஷாலந்தே ஏலேலோ 
முப்புரிக்கயிறும்‌ ஏலேலோ”' 
நாட்டார்‌ பாடல 


சங்கு : பெ., கடல்வாழ்‌ மெல்லுயிரினம்‌ ஒன்றின்‌ பு,௰க்கவசம்‌. 
வளை செய்யவும்‌ உயர்‌ ரகச்‌ சுண்ணாம்பு, பெயிண்ட்‌ 
தயாரிக்கவும்‌ சங்கும்‌ சங்குக்கழிவும்‌ மூழையே பயன்படு 
இன்றன. சங்கிலிருந்து முத்து பிறப்பதில்லை எனினும்‌ 
நாட்டுப்புறப்‌ பாடல்களிலும்‌ பண்டிதப்‌ புலவர்கள்‌ எழுதிய 
தலபுராணம்‌, பிள்ளைத்தமிழ்‌ நூல்களிலும்‌ சங்கிலிருஈ்து 
முத்து பீறப்பதாகக்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. 


“சங்கீன்ற முத்தோ---நீ 
சமுத்திரத்தில்‌ ஆணிமுத்தோ” 


ச்‌ 


என்பன ஒரு தாலாட்டுப்பாடலின்‌ அடிகள்‌. 


சங்கு வளலை : பெ,., சங்குச்சதை. சங்கினுள்‌ இருக்கும்‌ ஊன்‌. 

பரதவர்‌ இதனைச்‌ சிப்ஸ்‌ ஆக்கிப்‌ பொரித்து உண்பர்‌.13 

எனளியமக்களின்‌ உணவுப்‌ பொருளாகவே இன்னும்‌ இருப்ப 

தால்‌ தமக்கு வேண்டியவர்களைப்‌ பரிகாசம்‌ செய்ய *சங்கு 
வளலை தின்பவனே' எனக்‌ கூறுவர்‌. 

“அமை தின்னி தூமை இன்னி ௮அடைகோழி முட்டை 

தின்னி 

சங்குவளலை தின்னி--இப்போ சருவாதடா 
என்னோட”' 


நாட்டார்‌ பாடல 


சங்கு முழங்குதல்‌ : தொ. பெ., சங்குகள்‌ தானாகவே ஒவி 
எழுப்பும்‌ என்பர்‌ பரதவர்‌. கடலுள்‌ சங்கு குளிக்கும்‌ 
தொழிலாளர்‌ சங்கு எழுப்பும்‌ ஒருவித ரீங்கார ஓலியைக்‌ 
கேட்பதாக நம்பப்படுகிறது. கடற்கரைப்‌ பகுதியில்‌ உள்ள 
ஊர்களுக்குக்‌ கூட இவ்‌ வாலி கேட்குமாம்‌. அதிகாலைப்‌ 
பொழுதில்‌ இப்படிக்‌ கேட்பதுண்டு என்பர்‌. சங்கு முழங்கும்‌ 
கடற்கரை ஊர்‌ சுபிட்சம்‌ அடையும்‌ என்பதும்‌ பரதவர்‌ 
ஈம்பிக்கை. பொய்கைகளிலும்‌ சங்கு உருவாகி முழங்குவ 
துண்டு. 


646 ச்‌. முருகானந்தம்‌ 
சங்கு முழங்குதங்கே தாமரையாள்‌ 
பொய்கையிலே' 


நாட்டார்‌ பாடல்‌ 
சங்கெடுத்தல்‌ : தொ. பெ,, காண்க: சங்கு குளித்தல்‌. 


: சங்கெடுக்கப்‌ போனவர்கள்‌ 
சந்திரரோ, சூரியரோ”” 


நாட்டார்‌ பாடல்‌ 
சமுத்திரம்‌ : பெ., பெருங்கடல்‌. 


“சங்கீன்ற முத்தோ--நீ 
சமுத்திரத்தில்‌ ஆணிமுத்தோ”' 
நாட்டார்‌ பாடல்‌ 


சரிஞ்ி இழுத்தல்‌ : தொ. பெ. தண்டு வலிப்போர்‌ சாயந்தும்‌ 
சரிந்தும்‌ தண்டு வலிப்பர்‌; சரிந்து--சரிஞ்சி. 


:சாய்ஞ்சி இழுக்கணும்‌ ஏலேலோ”' 
சரிஞ்சி இழுக்கணும்‌ ஏலேலோ”: 


அதாரட்டார்‌ பாடல்‌ 


சர்க்கரை அமுது : '*சர்க்கரை அமுது” என்பது இங்கு 
சமூக சமயச்‌ சடங்காக (0010-16]1ஜ1018 111௦8) ௩டை 
பெற்று வருகின்றது. பெண்தெய்வ வழிபாட்டின்‌ அடிப்‌ 
படையில்‌ நிகழும்‌ இச்சடங்கு குல தெய்வங்களைச்‌ சாந்தப்‌ 
படுத்தி அருள்‌ பெறும்‌ நோக்குடன்‌ நடத்தப்‌ படுகின்றன. 
இச்சடங்குகளின்‌ மூலம்‌ கொடிய கோய்களும்‌ துன்புறுத்தும்‌ 
கொடிய தேவதைகளும்‌ தம்‌ இல்லம்‌ ௮ணுக மாட்டா 
என்ற ஈம்பிக்கை இவர்களிடம்‌ நிலவுகின்றது. நேர்த்திக்‌ 
கடன்‌ வைத்து ஆண்டுக்கு ஓருதடவை இல்லந்தோறும்‌ 
சர்க்கரை அமுது நடத்தும்‌ வழக்கம்‌ உடையர்‌. 


“திங்கள்‌, புதன்‌, வெள்ளி ஆகிய நாள்களில்‌ இச்சடங்கு 
நடைபெறும்‌. சடங்கிற்கு முதல்நாள்‌ வீட்டுக்காரர்‌ தம்‌ 
சுற்‌ றத்தவரில்‌ பத்து வயதுக்குட்பட்ட பெண்‌ சிறுமிகள்‌ 
ஐவரையும்‌ அவர்களுடன்‌ வண்ணான்‌, அம்பட்டன்‌, . 
தட்டான்‌ ஆகிய மூன்று சாதியருள்ளும்‌ மேற்குதிப்பீட்ட 


கலைச்சொல்‌ அகராதி ௦44 


வயது அடிப்படையில்‌ மூன்று பெண்‌ பிள்ளைகளையும்‌ 
சடங்கிற்கு அழைப்பர்‌, சடங்கு வேளைபில்‌ இப்பிள்ளை 
கள்‌ பெண்‌ தெய்வத்தின்‌ பிரதிநிதிகளாகப்‌ பாவனை 
செய்யப்படுகின்‌ றனா; மேற்குறிப்பிட்ட மூன்றுசாதிப்‌ 
பிள்ளைகளையும்‌ சடங்கிற்கு அழைப்பதன்‌ மூலம்‌ கொடிய 
தேவதைகள்‌ தம்‌ இல்லம்‌ வர அஞ்சும்‌ என இவர்கள்‌ ஈம்பு 
ன்றனர்‌. 


இச்சடங்கு நடைபெறும்‌ தினத்தில்‌ சராணத்தால வீடு 
மெழுகுச்‌ சுவாமி அறையில்‌ நிஹறைகுடம்வைத்து வேப்பிலை 
யால்‌ வீடு அலங்கரிக்கப்படும்‌. அதன்பின்‌ வீட்டுத்‌ தலைவி 
வேப்பிலையுடன்‌ உறவினர்‌ வீடுகளுக்குச்‌ சென்று 
மாரியம்மன்‌ பெயரால்‌ மடிப்பிச்சையாக அரிசி பெற்று வந்து 
அதனைத்‌ தம்‌ அரிசியுடன்‌ சேர்த்து சர்க்கரைப்‌ பொங்கல்‌ 
பொங்குவார்‌. சடங்கிற்கு வரவழைத்த பிள்ளைகளின்‌ கால்‌ 
களை மஞ்சள்‌ நீரால்‌ கழுவி, நெற்றிக்கு நீறு அணிவித்து, 
சந்தனப்‌ பொட்டிட்டுக்‌ கண்ணுக்கு அஞ்சனம்‌ தீட்டுவர்‌. 
பின்பு பிள்ளைகளை வெள்ளைச்‌ சீலையின்‌ மேல்‌ இருத்து 
வர்‌. பொங்கல்‌, அம்மன்‌ கும்பத்திற்கு நேரே படைக்கப்‌ 
படும்‌, அப்பிள்ளைகளும்‌ ஏனையோரும்‌ அம்மனைப்‌ 
பூரிப்பர்‌. பின்பு அப்பிள்ளைகளுக்குத்‌ தனித்தனியே சர்க 
கரைப்பொங்கல்‌ பகிர்ந்தளிக்கப்படும்‌. அவர்கள்‌ *அம்மன்‌ 
உங்கள்‌ யாவரையும்‌ ஒரு துன்பமும்‌ வராது காப்பாள்‌” 
என்று நல்வாக்குக்கூறிப்‌ பொங்கலை உண்பர்‌. அப்பிள்ளை 
களை அனுப்பும்போது வீட்டுத்‌ தலைவி அவர்களை 
அழைத்துச்‌ சென்று கடவலடியில்‌ (வேலியில்‌ போக்கு 
வரத்துக்காக விடப்பட்டுள்ள இடைவெளி) நிறுத்தி “சுகம்‌ 
தந்‌ தர்களா சுகம்‌ தந்தீர்களா' என்று கேட்டவண்ணம்‌ 
வேப்பிலையால்‌ மஞ்சள்‌ ரீரைப்‌ பிள்ளைகளின்மீது கெளிப்‌ 
பாள்‌. பிள்ளைகள்‌ *ஆம்‌ ஆம்‌” என விடை கூறிச்‌ செல்வர்‌. 
அவர்கள்‌ சென்றபின்‌ வேப்பிலை கடவலில்‌ சொருகி விடப்‌ 
படும்‌. இவ்வாறு செய்வது கடவலைக்கடந்து துர்கோய்கள்‌ 
வளவினுள்‌ வராது என்ற நம்பிக்கையினாலாகும்‌. 


அன்று மாலையில்‌ ஆதினாவரவர்‌, கெங்கை வைரவர்‌ ஆகிய 
தெய்வங்களுக்கு. ரொட்டி. சுட்டு வைத்து வழிபாடு செய்வர்‌. 
இ.து காவல்‌ தெய்வங்களுக்காகச்‌ செய்யப்படும்‌ சடங்கா கும்‌ஃ 


940 ச. முருகானந்தம்‌ 


:அக்கரைப்பத்தில ஏலேலோ 
சக்கரை அ௮முதாம்‌ ஏலேலோ:' ள்‌ 
நாட்டார்‌ பாடல்‌ 
சவள்‌ : பெ., துடுப்பு; சுக்கான்‌ பிடிக்கும்‌ போதும்‌, தடுப்பு 
வலிக்கும்போ தும்‌ தடுப்பு வளைந்து கொடுப்பதால்‌ (துவளு 
தல்‌-வளைதல்‌, துவளுதல்‌) அது சவள்‌ என்ற காரணப்‌ 
பெயர்‌ பெறுவதாயிற்று. 


கதோணியைப்பாருடா ஏலேலோ 
அடிப்பான்‌ எண்டு ஏலேலோ 
சவளைக்‌ காட்டுறான்‌ ஏலேலோ 
மாட்டார்‌ பாடல 
சாயண்டா : ஏ.வி, சாய்‌ - ஏன்‌ * ௮டா - சாயேனடா-- 
சாயண்டா. 


வலையைப்‌ பார்த்து ஏலேலோ 
மெதுவா சாயண்டா ஏலேலோ” 


நாட்டார்‌ பாடல்‌ 


சாய்ஞ்சி இழுத்தல்‌ : தொ. பெ., தண்டு வலிப்போர்‌ சாய்ந்தும்‌ 
சரிந்தும்‌ இழுப்பர்‌. இத்தொடர்‌ இதனைக்‌ குறிக்கிறது. 


£₹சாய்ஞ்‌சி இழுக்கணும்‌ ஏலேலோ 
சரிஞசி இழுக்கணும்‌ ஏலேலோ”” 
நாட்டார்‌ பாடல்‌ 
சாளை : பெ,, கடல்மீன்‌, (பண்ணைச்‌ சாளை”: --முக்கூடற்‌ 
பள்ளு பாடல்‌ 50) 


சீதேவி : 'பெ. தண்டுவலிப்போர்‌ இறை சிந்தனை கொள்ளும்‌ 
தன்மை காணப்படுகின்றது. சீதேவி, வங்காளதேவி, மலை 
யாளதேவி, நாவூறுகாளி, மாரித்தாய்‌, கண்மணித்தாய்‌ 
(கண்ணகி) ஆகிய தெய்வங்களின்‌ பெயர்களைத்‌ தொழிலின்‌ 
போது கூறுவர்‌. 
*சிடுதவி ரங்கந்து ஏலேலோ 
ரங்கந்து பூமாலை ஏலேலோ”” 
நாட்டார்‌ பாடல்‌ 
சும்‌: உச்சரிப்பு ஓலி. தோணியைத்‌ தள்ளிக்‌ கடலில்‌ இறக்கும்‌ 
போது பரதவர்‌ *சும்‌' என்ற உச்சரிப்புடன்‌ மந்தர ௨4 


கலைச்சொல்‌ அகராதி 2ச்‌7 


சாடனம்செய்வர்‌. அதுபோன்றே “சும்‌' என்று ஜலி எழுப்பி 
வேகமாகத்‌ தோணியைத்‌ தள்ளுவர்‌. 


சூரை : பெ., கடல்படுமின்‌. 


““சுரையோ பாரையேர்‌ ஏலேலோ 
களவள்ளாவோ தெரியாது ஏலேலோ” 
-ாரட்டார்‌ பாடல்‌ 
சூரைக்ளை : பெ., சூரை மீன்கூட்டம்‌. 


“கரக்களை வளைய ஏலேலோ 
சுணக்கமென்ன தண்டயலே ஏலேலோ”” 
நாட்டார்‌ பாடல்‌ 
சோமாரக்கூட்டம்‌ : பெ., வெள்ளைக்காரன்‌ கூட்டம்‌. 


“போட்டானாம்‌ போட்டானாம்‌ ஏலேலோ 
குண்டொண்டு போட்டானாம்‌ ஏலேலோ 
தூக்கப்போட்டானாம்‌ ஏலேலோ 
சோமாரக்‌ கூட்டமாம்‌ ஏலேலோ 
ஆகாயக்கப்பல்‌ ஏலேலோ 
அணி௮ணியாய்‌ வந்ததாம்‌ ஏலேலோ” 

தாட்டார்‌ பாடல்‌ 


2 


சோளகம்‌ : பெ., தென்மேற்குக்காற.று 
சோளரீர்‌ : பெ., கடலிலே தெற்டலிருக்‌து வடக்கு நோக்க 
ஓடும்‌ ரீரோட்டத்தைச்‌ சோளரீர்‌ என்பர்‌. 


(சோள்‌ நீராம்‌ ஏலேலோ 
சோளக வாங்கலாம்‌ ஏலேலோ” 


நாட்டார்‌ பாடல்‌ 
சோளரீர்‌ ஓட்டம்‌ : பெ,, பார்க்க : சோளரீர்‌. 
சோளரீர்வாங்கல்‌ : பெ., சோளரீர்‌ ஓட்டத்தின்‌ ஈர்ப்புச்சக்தி. 
மேற்படி நாட்டார்‌ பாடலைக்‌ காண்க. 
தண்டயல்‌ : பெ., தோணிக்குச்‌ சுக்கான்‌ பிடிப்பவர்‌. தண்டு- 
சவள்‌, துடுப்பு; தண்டை எப்போதும்‌ கையிலே வைத்திருப்‌ 
பவர்‌ ஆதலால்‌ காரணப்பெயராயிற்று. 


246 ச. முருகானந்தம்‌ 


சூரக்களை வளை ஏலேலோ 
சுணக்கமென்ன தண்டயலே ஏலேலோ” 


லநரட்பார்‌ பாடல்‌ 
தண்டு இழுத்தல்‌ : தொ.பெ, தண்டுவலித்தல்‌, 
“சரவலை ஏத்தி ஏலேலோ 
நால்வரும்‌ தண்டிழுக்க ஏலேலோ 
-கடுரட்டார்‌ பாடல்‌ 


தண்டுக்குத்தண்டு : பெ,, தண்டு வலிப்போர்‌ கலத்தின்‌ இருபுற 
மும்‌ அமர்ந்திருந்து ஓரே சீராக வலிப்பர்‌, போட்டியிட்டுக்‌ 
கொண்டும்‌ பரிகாசமாகப்‌ பாடிக்‌ கொண்டும்‌ தண்டு வலிப்‌ 
பது உண்டு. போட்டியிட்டுத்‌ தண்டுக்குத்தண்டு தண்டு 
வலித்தலை இது குறிக்கிறது. 
₹தண்டுக்குத்‌ தண்டு ஏலேலோ 
மாறுதண்டு ஏலேலோ 
அ௮ணியத்தண்டு ஏலேலோ 
போட்டு வலிக்கணும்‌ ஏலேலோ”: 
நாட்டார்‌ பாடல்‌ 
தண்டுக்கை : பெ,, துடுப்பில்‌ பொருத்தப்பட்டிருக்கும்‌ தடி.. 
₹கள்ளியின்‌ தின்னம்பால்‌ ஏலேலோ 
ஓக்கம தண்டுக்கை ஏலேலோ”” 
நாட்டார்‌ பாடல்‌ 
தம்பலவட்டி. : சிங்களச்‌ சொல்‌. மரக்கறிக்‌ கூடை எனும்‌ 
பொருளது. 
்‌ தாவறுமடமாம்‌ ஏலேலோ 
மடத்தம்மா ஐயா ஏலேலோ 
தம்பலவட்டி. ஏலேலோ 
வாட்டியனக்கே ஏலேலோ”” 
நாட்டார்‌ பாடல்‌ 


தலையாரி : பெ, தலைவன்‌--தலையாளி; தலையதிகாறி. 


தலையாரி வாறண்டா ஏலேலோ 
அடிச்சிடுப்போடுவான்‌ ஏலேலோ”” 
-நரட்டார்‌ பாடல்‌ 


கலைச்சொல்‌ ௮கராதி 240 


தலைவல : பெ., தலை-டவலை; வலையின்‌ ஓர்‌ உறுப்பு, வலை 
இழுக்கும்போது தலைவலை வந்தவுடன்‌ மீன்கள்‌ வலைக்‌ 
குள்‌ வருகின்றனவா எனப்பார்க்க மடியைத்தேடி மண்டாடி 
ரீந்திப்போவார்‌; மடிக்கு முந்தியது தலைவலை.*? 
“கம்பானை இழுக்கணும்‌ ஏலேலோ 
அங்கால வருவது ஏலேலோ 
தலவலதாண்டா ஏலேலோ 
அதோ பாருடா ஏலேலோ” 


நாட்டார்‌ பாடல்‌ 
தாண்டமண்டலம்‌ : பெ. இத்தொடர்‌ கடலைக்‌ குறிக்கும்‌. 
: தாண்டமண்டலம்‌ ஏலேலோ 
தவிட்டுக்குண்டலம்‌ ஏலேலோ 
சக்திரமண்டலம்‌ ஏலேலோ 
தாக்கட்டாபுலி ஏலேலோ” 
நாட்டார்‌ பாடல்‌ 
தாழம்பத்தை : பெ., கடற்கரையில்‌ அடர்த்தியாக வளர்நீ 
திருக்கும்‌ தாழம்புதர்‌ (தாஜை); இப்பு,தர்‌ மறைவில்‌ நடக்‌ 
கு.ம்‌ பாலியல்‌ வினைகள்‌ பற்றிப்‌ பரதவர்‌ பாட்டுப்பாடி. 
சோர்வை மறந்து களர்ச்சியுறுவர்‌. 
 தாழம்பத்தைக்க ஏலேலோ 
மேளம்‌ கேட்குது ஏலேலோ” 


ச 


ஆநரடடார்‌ பாடல்‌ 


தூக்கிக்கள்ளு : ஏ. வி,, பார்க்க : களப்பியடி. 
தெரிவு : தொ. பெ., கடலில்‌ வீசப்பட்ட வலையின்‌ மிதப்புக்‌ 
கட்டிய மேற்பாகத்தையும்‌ கல்‌ கட்டப்பட்ட &ழ்ப்பாகத்தை 
யும்‌ பிரித்து எடுத்தல்‌ *தெரிவு எடுத்தல்‌” எனப்படும்‌. 
*நதறிவை எடுத்து வாடா ஏலேலோ 
ஓருவன்‌ போடா ஏலேலோ” 
அநாட்டார்‌ பாடல்‌ 
தேடா : பெ.,, மொத்தமான கயிறு. 
“முப்புரிக்கயிறும்‌ ஏலேலோ 
முப்பத்திமூணு ஏலேலோ 


தேடாவளையம்‌ ஏலேலோ” 
ராட்டார்‌ பாடல 


ப ௪. மூருகானந்தம்‌ 


தோணி: பெ, கடல்‌ கலம்‌. சரக்கு ஏற்றிச்‌ செல்லப்‌ பயன்‌ 
படுவது. 
தோணிப்பாட்டு : பெ, மரத்தைத்‌ தோண்டிச்‌ செய்யப்பட்ட 


தோணி ஓடப்‌ பாடுவதால்‌ இது தோணிப்பாட்டாயிழ்று 
என்பர்‌. 
நங்கூரம்‌ இடல்‌ : தொ. பெ., அளவுக்கு அதிகமாக மீன்‌ அகப்‌ 
பட்டு விட்டால்‌ யாவருக்கும்‌ கழிபேருவகை ஏற்படும்‌. 
அதன்‌ அ௮றிகுறியாகத்‌ தோணியைக்‌ கடலில்‌ கிறுத்தி 
நங்கூரம்‌ போட்டுக்‌ கொடி பறக்கவிடுவர்‌. முத்துக்குளித்தல்‌, 
சங்குக்குளித்தலின்போதும்‌ சூறாவளி புயல்‌ போன்ற 
சமயங்களில்‌ கலம்‌ நிலைகொள்ளாமல்‌ தவிக்கும்‌ போதும்‌ 
நங்கூரம்‌ போடுதல்‌ உண்டு. 
நங்கூரம்‌ தூக்குதல்‌: தொ. பெ, நங்கூரமிட்டிருந்தமையை 
அகற்றித்‌ “தாக்குதலைக்‌' குறிக்கும்‌. 
'நங்கூரத்த ஏலே தூக்கு ஏலே 
கெதியா ஏலே இழுடா ஏலே 
நங்கூரத்த ஏலே தூக்குடா ஏலே 
கெதியா ஏலே ஏலே ஏலே”” 
5ரட்டார்‌ பாடல்‌ 


ஈங்கூரம்‌ போடுதல்‌ : தொ. பெ,, மேலது காண்க. 


நங்கூரம்‌ வைத்தல : தொ.பெ,, மேலது காண்க. 
“நங்கூரம்‌ போடணும்‌ ஏலேலோ 

உசக்க போகணும்‌ ஏலேலோ 

நங்கூரம்‌ வைப்பமா ஏலேலோ 

நங்கூரம்‌ வைப்பமா ஏலேலேர”' 


திரட்டார்‌ பாடல்‌ 
ஈடுக்கட்டு ண: பெ., தோணியின்‌ நடுப்பகுதி; 


“அணியம்‌ ஏலே ஈடுக்கட்டு ஏலே 

ஏலே ஏலே ஓடித்தள்ளு”ஏலே”' 
நாட்டார்‌ பாடல்‌ 
நாயன்‌ : பெ, நடுக்கடலிலே செல்கின்‌ றவர்களுக்குக்‌ கடல்‌ 
பற்‌றிய பயம்‌ ஏற்படுதல்‌ இயல்பு. ஆதலினால்‌ ஆழிக்கடல்‌ 


கலைச்சொல்‌ அகராதி 22.1 


பற்றிக்‌ குறிப்பிட்டு இடையிடையே தெய்வங்களை 
நினைந்து கொள்ளும்‌ வகையில்‌ சீதேவி, நாயன்‌, அல்லா ஹ்‌ 
முதலான தெய்வங்களை வேண்டிக்‌ கொள்வர்‌; நாயன்‌ 
ஓரு தெய்வம்‌, 
(நாயனே பேயனே ஏலேலோ 
பேயனே ரங்கந்து ஏலேலோ”' 
நாவூறுகாளி : பெ., பரதவர்‌ வழிபடும்‌ தெய்வம்‌, 
“நாவூறு காளியாம்‌ ஏலேலோ 
அறுக்குளாமாலு ஏலேலோ/” 
(மாட்டார்‌ பாடல்‌)என்பது தண்டு வலிப்போடல்‌ பாடல்‌ 
சாறின்பாச : சிங்களச்சொல்‌. (வலையைப்‌ போகவிடாது இழு” 
என்பது இதன்‌ பொருள்‌. 
“நாறின்பாச ஏலே வினோதகாளி ஏலே 
கம்பன்காளி ஏலே உறுக்கிப்புடிரா ஏலே”' 
நாட்டார்‌ பாடல்‌ 
படுவான்‌ : பெ., மேற்குத்‌ இசை; ஆகுபெயர்‌ 
படுவான்பொழுது : பெ.,, மாலைப்‌ பொழுது. 
பவளம்‌ : பெ., கடல்படு பொருள்‌, விலை உயர்ந்த கல்‌, 


பொன்‌ நகை செய்யப்‌ பயன்படுவது. 


“முத்தோ பவளமோ, முதல்‌ தரத்து 
ஆணி முத்தோ”' 
நாட்டார்‌ பாடல்‌ 
பாசக்காமே : சிங்களச்சொல்‌. *வலைக்காரன்‌' எனும்‌ பொருள்‌ 
உடையது. 


லே ஏலே ஏலைக்கிலம்‌ ஏ லே 
பாசக்காறே ஏலே பாச வினோதே ஏலே 


ச்ச 
நாட்டார்‌ பாடல்‌ 


பாட்டுக்காரர்‌ : பெ., பாட்டு பாடுபவர்‌. வலை இழுப்போர்‌ 
ஏறு வெயில்‌ தொடக்கம்‌ உச்சி வெயில்‌ வரையும்‌ வெயி௰ 
காய வேண்டியிருத்தலாலும்‌, வலை இழுப்பதால்‌ ஏற்படக்‌ 


222 ச. முருகானந்தம்‌ 


கூடிய களைப்பை மறந்து உற்சாகத்துடன்‌ வலை இழுக்க 
வேண்டியிருத்தலாலும்‌ புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய 
பாலியல்‌ உணர்ச்சிப்‌ பாடல்களை விரும்பிப்‌ பாடுகின்‌ றனர்‌. 
அத்தகைய பாடல்களைப்‌ பாடக்‌ கூடியவரைத்‌ தமது 
குழுவில்‌ விரும்பிச்‌ சேர்த்துக்‌ கொள்வதோடு, அவர்களைப்‌ 
'பாட்டுக்காரர்‌” என்றும்‌ அழைப்பர்‌. அவர்கள்‌ பாடும்‌ காம 
உணர்ச்சிப்‌ பாடல்கள்‌ உச்சி வெயிலில்‌ உடலுருகி மெய்‌ 
வருந்தி உழைக்கும்‌ தொழிலாளிக்கு உவகை யூட்டுவதோடு 
மனகெகழ்வை அளித்து அவர்களுக்கு உற்சாகத்தையும்‌ 
ஊட்டப்‌ பயன்படுகின்றன. 


பாய்விரித்தல்‌ : தொ. பெ.,, தோணிப்‌ பாய்மரத்தில்‌ கட்டப்‌ 
பட்டிருக்கும்‌ பாயை விரித்தல. 


:அச்சாணியாய்‌ ஏல ஏலம்‌ 
காலூ மாட்டி ஏல ஏலம்‌ 
அழகான ஏல ஏலம்‌ 
பாயை விரித்து ஏல ஏலம்‌'” 

நாட்டார்‌ பாடல்‌ 
பாரை : பெ. கடல்படு மீன்‌. 


“சூரையோ பாரையோ ஏலேலோ 
இளவள்ளாவோ தெரியாது ஏலேலோ” 


நாட்டார்‌ பாடல்‌ 
பிஞ்டும்‌ : வி. மு., பிய்ந்து விடும்‌, பிய்ஞ்சி4- விடும்‌ ஃ.பிஞ்சிடும்‌; 
வலையை லாவகமாய்‌ இழுக்காமல்‌ உரமாய்‌ வலிந்து இழுத்‌ 
தால்‌ பிய்ச்‌ து போகும்‌. இச்சொல்‌ இதனைக்‌ குறிக்கிறது. 
“வலையைப்‌ பார்த்து எலேலோ 
மெதுவாய்‌ சாயண்டா ஏலேலோ 
உரமாய இழுத்தா ஏலேலோ 
வலை பிஞூடும்‌ ஏலேலோ” 
நரட்டார்‌ பாடல்‌ 
புத : சிங்களச்சொல்‌., *மகனே' எனும்‌ பொருளது, 
““ஒயாங்காவே ஏலேலோ 
கொக்தவேலாவே ஏலேலோ 


கலைச்சொல்‌ அகராதி 63 


ஓன்னராஜும ஏலேலோ 
அலலப்பாங்‌ புத்தே ஏலேலோ” 


ச்‌ 


நாட்டார்‌ பாடல 
பெருங்கடல்‌ : பெ,, சமுத்திரம்‌. 


“சாதுப்பெருங்கடலில--நீ 
சங்கன்‌.ற வெண்முத்தோ”்‌ 


அநாரட்டார்‌ பாடல்‌ 


பொழுதுகளம்புது : வி.மு., அதிகாலையிலே தோணியைதீ 
தள்ளிக்‌ கொண்டுபோய்‌, மீன்வரும்‌ வரையும்‌ பரதவர்‌ 
காத்திருப்பர்‌. பொழுது சளம்பும்‌ வரை காத்திருக் தவர்கள்‌ 
பொழுது விடியுமாற்றை இங்கனம்‌ சுட்டுகின்‌ றனர்‌. 


“பபொழுது களம்புது எலேலோ 
பொழுது விடியுது ஏலேலோ”' 


(நாட்டார்‌ பாடல்‌) என்பது தண்டு வலிப்போர்‌ பாடல்‌. 


மடி : பெ., வலையில்‌ மீன்‌ அகப்படும்‌ இடம்‌ மடி எனப்படும்‌. 
அது பின்னப்பட்ட வலையால்‌ மடித்துப்‌ பொருத்தப்‌ 
பட்டிருப்பதால்‌ மடி. எனக்‌ காரணப்‌ பெயராயிற்று. இது 
நாலால்‌ ஆக்கப்பட்டுப்‌ பறியின்‌ அமைப்பில்‌ அமைந்தது 
என்பர்‌--ஆய்வாளர்‌.!” 


மடிகரையேத்துதல்‌ 2 தொ. பெ, மீன்பாடு நிறைந்த மடியைக்‌ 
, கரைக்குக்‌ கொண்டு வருதல்‌, 


கறுப்புப்‌ பாக்கணும்‌ ஏலேலோ 
ஓடி வளையனும்‌ ஏலேலோ 
மடிகரை ஏத்தணும்‌ ஏலேலோ 
நரட்டார்‌ பாடல்‌ 


ம்ர்ம்‌: பெ,, மரத்தால்‌ ஆகிய தோணி முதலான கலங்களைக்‌ 
குறிக்கும்‌. இருநெல்வேலீ' (தமிழ்நாடு) மாவட்டத்தில 
இது கட்டு மரத்தைக்‌ குறிக்கும்‌. மட்டக்களப்பு மாவட்டத்‌ 
இல்‌ *மரம்‌' என்பது தோணியையும்‌ கு.திக்கிஐ.து. கடலில்‌ 
காற்‌.றடி.த்தால்‌ தோணி அசையும்‌. இதனை, 


54 ச்‌, முருகானந்தம்‌ 


தாற்றடிக்க ஏலஏலம்‌ 
மரமசைய ஏலஏலம்‌”” 


(காட்டார்‌ பாடல்‌) எனும்‌ பாடலில்‌ காண்க. 
மரம்‌ அசைதல்‌ : தொ, பெ,, மேலது காண்க. 
மலையாள தேவி: பெ., பரதவர்‌ வழிபடு தெய்வம்‌. 


“*வங்காளத்தேவி ஏலேலோ 
மலையா ளத்தில ஏலேலோ 
மலையாளதேவி ஏலேலோ” ” 
நாட்டார்‌ பாடல 


மாசிக்கடலோட்டம்‌ : பெ., பரதவர்களுக்கு மாசிமகம்‌, மாசிக்‌ 
கடலோட்டம்‌ ஆூயன முக்கியமானவை, மாசி : மேகம்‌, 
நீர்‌, 8ரோட்டம்‌ எனும்‌ பொருளது. 
“மாசிக்‌ கஉடலோட்டம்‌, மாமாங்கத்‌ தேரோட்டம்‌, 
மாவிலுப்பைத்‌ தோணி வெட்டி 
மாமாங்கம்‌ போனாராம்‌”்‌ 
நாட்டார்‌ பாடல்‌ 
“சுத்தி சவுக்கு மரம்‌ 
சூழ்ந்ததொரு மாசிமூட்டம்‌ 
இருட்டடைஞ்ச மன்னனுக்கு 
எந்த மலை கொந்தரப்பு”' 
ஈழத்துப்‌ பாடல்‌. இது பரதவரின்‌ கன்னி வழிபாடு ஆகும்‌. 
மாதுளசீ.துள : சிங்களச்சொல்‌, இது *(பெரியவலை சிநியவலை” 
எனும்‌ பொருள்‌ தரும்‌, 
**மாதுள €ீதுள ஏலேலோ 
மாதள சீதேவி ஏலேலோ”” 
நாட்டார்‌ பாடல்‌ 
மாரித்தாய்‌ : பெ,, பரதவர்‌ வழிபடும்‌ தெய்வம்‌; பார்க்க: கண்‌ 
மணித்தாய்‌, சீதேவி, நாவூறுகாளி, மலையாள தேவி, 
(*மாரீத்தாயே ஏலேலோ 
கண்மணித்தாயே ஏலேலோ” 
அரட்டரர்‌ பாடல்‌ 


க்லைச்சொல்‌ அகராதி 22௪ 
மாலு: சங்களச்சொல்‌. “மீன்‌” எனும்‌ பொருளாகும்‌. 


“நரவூறு காளியாம்‌ ஏலேலோ 
அறுககுளாமாலு ஏலேலோ”: 
நாட்டார்‌ பாடல்‌ 


மாவிலுப்௦உபத்‌ தோணி: பெ., இலுப்பை மரத்தில்‌ செய்யப்‌ 
பட்ட பெருந்தோணி. பார்க்க : மாரிக்கடலோட்டம்‌, 


மாறுதண்டு : பெ., தோணியின்‌ வலப்பக்கத்தே வலிக்கப்‌ 
படும்‌ துடுப்பு) பெரிய தோணியிலே தண்டயல சுக்கான்‌ 
பிடிக்க, நால்வர்‌ துடுப்பு வலிப்பர்‌; மூவர்‌ இடப்பக்கத்‌ 
திலும்‌, ஒருவர்‌ வலப்பக்கத்திலும்‌ துடுப்பு வலிப்பது 
வழக்கம்‌, மாறுதண்டை இடக்‌ கை வலுவின்‌ மூலமும்‌ 
வலிக்க வேண்டியிருப்பதால்‌ இதில்‌ பயிற்சியுடையோரே 
இதனை வலிப்பர்‌, 


: தண்டுக்குத்‌ தண்டு ஏலேலோ 
மாறுதண்டு ஏலேலோ 
அ௮ணியத்தண்டு ஏலேலோ 
போட்டு வலிக்கணும்‌ ஏலேலோ” 


ஷா ட்டார்‌ பாடல்‌ 


மீன்‌ கறுப்புப்‌ பார்த்தல்‌ : தொ. பெ., கடலில்‌ மீன்‌ கூட்டம்‌ 
கூட்டமாகவே வரும்‌ (களை கிளையாகவே வரும்‌]. 
தூரத்தே அதனைக்‌ காணும்போது கறுப்பாகவே அது 
“காட்சி தரும்‌, அதனைக்‌ கண்டதும்‌ *மீன்‌ கறுப்புத்‌ தெரி 
கிறத” என்‌.று.யாவரும்‌ கூறுவர்‌. 
கறுப்புப்‌ பாக்கணும்‌ ஏலேலோ 
ஓடி. வளையணும்‌ ஏலேலோ” 
நாட்பார்‌ பாடல்‌ 
மூதுகடல்‌ : பெ. கடல்‌) பழமை மிகுந்த கடல்‌ எனும்‌ பொரு 
ளாகும்‌. 
“முத்தான முத்தோ--£ 
முதுகடலில்‌ ஆணிமுத்தோ”' 
என்பது ஒரு தாலாட்டுப்‌ பாடலின்‌ வரிகள்‌. 


256 ச்‌. முருகானந்தம்‌ 


முத்து: பெ,, கடல்படு பொருள்‌, நவரத்தினங்களுள்‌ ஒனறு. 
சிப்பிக்குள்‌ இயற்கையாகவும்‌ செயற்கையாகவும்‌ உருவா 
வது; முத்திலேயே உயர்ந்தது ஆணிமுத்து ஆகும்‌; 
முத்துக்குமார்‌: பெ., தோணியைப்‌ பெண்ணாகப்‌ பாவனை 
செய்து இடப்பெற்ற செல்லப்‌ பெயர்‌; பாதவர்‌ தம்‌ 
தோணியை முத்துக்குமார்‌ என்றும்‌ ராஜக்குமாரீ 
என்றும்‌ அழைப்பர்‌. 
:முத்துக்குமாரி ஏலேலோ 
மூலமெத்தனி ஏலேலோ 
முத்‌.துக்குமாரி டி. ஏலே 
ராஜக்குமாரி ஏலே”' ்‌ . ர 
நாட்டார்‌ பாடல 
முத்துமாரி: பெ, ஐயா, ஜாலம்மா, அம்மாமாரி என்பன 
போன்ற ஒரு பெயர்‌. 


முர்திரீச்‌ சாராயம்‌ : பெ., சாராய வகையின்‌ பெயர்‌; இது 
குடிப்பவர்‌ உடலில்‌ வெறி ஏற்றும்‌ தன்மையது; கடுமை 
யான உழைப்பாளிகளான பரதவர்‌, தொழிலின்‌ கடுமையை 
மறக்க இதனை உட்கொள்வர்‌. 


உடலிலே ஏலஏலம்‌ 
வெறிகொள்ளும்‌ ஏலஏலம்‌ 
ழூந்திரிச்‌ சாராயம்‌ ஏலஏலம்‌ 
ஏலஏலம்‌ ஏலஏலம்‌”்‌ 
௯டாட்டார்‌ பாடல்‌ 


மூலமெத்தனி : சிங்களச்சொல்‌. 'கொடக்கம்‌ இதோ' எஜும்‌ 
பொருளாகும்‌. 
““மூத்துக்குமாரி ஏலேலோ 
மூலமெத்தனி ஏலேலோ” 
நாட்டார்‌ பாடல்‌ 
ய்னவாபர்ே : சிங்களச்சொல்‌, 4பாதையில்‌ போகிறது! எலும்‌, 
பொருளாகும்‌. 
“யனவாபாறே ஏலேலோ 
அப்பிட்டதேவி ஏலேலோ” 
$ரீட்டார்‌ பாடல்‌ 


க்லைச்சொல்‌ அகராதி 114 


சாஜக்குமாரி : பெ, பார்க்க: மூத்துக்குமாரி. 
லங்கடிலங்காய்‌ : எங்களச்சொல்‌, *கிட்டக்‌ கட்ட' எனும்‌ 
பொருளாகும்‌. 
*லங்கடி லங்காய்‌ ஏலேலோ 


ஓண்ண முத்தே ஏலேலோ” 
வ நாட்டார்‌ பாடல்‌ 


வங்காளத்‌ தேவி: பெ., பரதவர்‌ வழிபடு கடவுள்‌. பார்க்க? 
கண்மணித்தாய்‌, சீதேவி, நாவூறுகாளி, மலையாளதேவி, 
மாரித்தாய்‌, 
தவி தேவண்ணா ஏலேலோ 
வங்காளத்‌ தேவி ஏலேலோ 
மலையாளத்தில்‌ ஏலே3லோ 


மலையாள தேவி ஏலேலோ”! 
_.நாட்டார்‌ பாடல்‌ 


வயிரவன்‌ பூசை: பெ.,, பரதவருடன்‌ தொடர்புடைய ஒரு 
பூசை. 


அண்டு ராவைக்கு ஏலேலோ 
வயிரவன்‌ பூசையாம்‌ ஏலேலோ 
தாவறு மடமாம்‌ ஏலேலோ 
மடத்தம்மா ஐயா ஏலேலோ” 
நாட்டார்‌ பாடல்‌ 


வரட்டவரே : சிங்களச்சொல்‌. “வேகமாக வா' எஜும்‌ பொரு 
ளது, 


₹வரட்டேவரே ஏலேலோ 


. வரட்டேயண்ணே ஏலேலோ” 
நாட்டார்‌ பாடல்‌ 


வரட்டேயண்ணே : சிங்களச்சொல்‌. *வேகமாகப்‌ போ' எனும்‌ 
பொருள்‌; மேலது ராட்டார்‌ பாடலைக்‌ காண்க. 


வலம்புரிச்சங்கு : பெ.,, வலப்பக்கம்‌ வாய்‌ அமைந்த சங்கு, 
அபூர்வமானதாகையினால்‌ விலை கூடுதலானது); சமயத்‌ 


ச. தவம 


556 ச்‌. முருகானந்தம்‌ 


துறையில முக்கிமப்‌ பங்கு வடப்பது) இந்துக்கள்‌ இதனைத்‌ ' 
தம்‌ பூசையறையில்‌ வைத்து, வணங்குவர்‌. : இது , தமிழ்‌ 
நாட்டில்‌ இராமநாதபுரம்‌ கடற்கரைப்‌ பகுதியில்‌ உள்ள 
தேவி பட்டினம்‌, திருப்பாலக்குடி, மோரிபனை, கரங்காடு 
ஆ$ூய ஊர்களுக்குப்‌ பக்கத்தில்‌ மிகுதியாகக்‌ இடைக்கறெது.!? 


வாட்டி வலமாக 
வலம்புரிச்சங்கா க்‌்‌ 
அநாட்டாச்‌. பாடல்‌ 


வலை அகட்டுதல்‌: தொ. பெ., கடலில்‌ இறக்கப்பட்ட 
வலையை மீன்படுமாறு அகட்டி வைப்பர்‌, மிதப்பு மிதக்கும்‌ 
மேல்புறம்‌, கல்கட்டப்பட்ட இ&ழ்ப்புபம்‌ ஆகியன சரியான 
முழையில இருக்கும்படி. வலை வீசுவர்‌. வலையைச்‌ சரியான 
படி. இங்ஙனம்‌ பிரிப்பதைத்‌ “தெறிவு எடுத்தல்‌' என்பர்‌. 
(காண்க-- தெரிவு) வலையை அகட்டி வைக்காவிட்டால்‌ 
மீன்பாடு குறைந்து விடும்‌. 


“தோணியில்‌ இருப்பவன்‌ ஏலேலோ 
வஸ்ைலையை அகட்ட ஏலேலோ 
சொல்லுறான்‌ தம்பி ஏலேலோ”” 
நாட்டார்‌ பாடல்‌ 


வலை இழுத்தல்‌ : தொ. பெ. மீன்பாடு முடிந்ததும்‌ வலை 
இழுத்தல்‌; பலர்‌ கூடிச்‌ செய்யும்‌ வேலை இது; வலையைச்‌ 
சிக்கலில்லாமல்‌ *வாங்குவதற்கு” மிகுந்த அனுபவமும்‌ 
தொழில்‌ தேர்ச்சியும்‌ வேண்டும்‌. 
: நீங்கல்லாம்‌ போனா ஏலேலோ 
இஞ்ச ஆருடா ஏலேலோ 
வலையிழுப்ப.து ஏலேலோ””' 
ஃநரட்டார்‌ பாடல்‌ 


வலை இழுப்புப்‌ பாடல்‌ : பெ., மீன்‌ பிடிப்போர்‌ வலை இழுக்‌ 
கும்போது பாடும்‌ பாடல்கள்‌ வலை இமுப்புப்‌ பாடல்கள்‌” 
என வழங்கப்படுகின்றன. அப்பாடல்கள்‌ பொதுவாக மீன்‌ 
பிடித்தொழில்‌ பற்றிக்‌ குறிப்பிடுவன வாகவும்‌ காமச்சுவை 
செ.றிந்தன வாகவும்‌, அதே வேளையில்‌ அவர்கள்‌ து வாழ்க்‌ 
கைக்‌ கஷ்டங்களைச்‌ சித்திரிப்பனவாகவும்‌ காணப்படு 
கின்‌ மன, 


கலைச்சொல்‌ அகராதி 5... 


வலைக்கால்‌ : பெ,, கடலில்‌ வீசிய கரைவலையினை இமழுக்கும்‌' 
போது ஓவூவாரு பக்கத்து வலையையும்‌ வலைக்கால்‌ 
என்பா. 
'*டேய அங்க பாருடா ஏலேலோ 
வலைக்காலில ஏலேலோ 
ஒரு கடி. கடிச்ச மாதிரி இடக்கு ஏலேலோ 
சூரையோ பாறஜழையோ ஏலேலோ” 
நாட்டார்‌ பாடல்‌ 


மீன்‌ இலைச்ச ஏலேலோ 
வலைக்காலுக்கு ஏலேலோ 
வருகுது மக்காள்‌ ஏலேலோ 
நாம இழுக்காட்டி ஏலேலோ 
புறப்பட்டுப்‌ போயிரும்‌ ஏலேலோ” 
நரட்டார்‌ பாடல்‌ 


வலை சுத்துதல்‌ : தொ. பெ. தொழில முடிந்தவுடன்‌ மீண்டும்‌ 
வீரி இளக்குவதற்கு லகுவாக இருக்கும்படிச்‌ சிக்கல்‌. 
இல்லாமல்‌ சுற்றுதல்‌. 
₹வலைசுத்த ஏமீலலோ 
ஆக்கள்‌ இல்லாத நேரம்‌ ஏலேலோ” 
நாட்டார்‌ பாடல்‌ 


வலை பீஞ்சிடும்‌ : வி.மு., பார்க்க--பிஞ்சிடும்‌, 


வளையணும்‌ : வி.மு., வளைய வேண்டும்‌; மீன்‌ கறுப்புப 
பார்த்து வலைவீசி வளைத்தல்‌. ப 


கறுப்புப்‌ பார்க்கணும்‌ ஏலேலோ 
ஓடி. வளையணும்‌ ஏலேலோ” 
நாட்டார்‌ பாடல்‌ 


வான்டரீர்‌ : பெ.; வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி ஒடும்‌ கடல்‌ 
நீரோட்டத்தை வாடை நீர்‌ என்பர்‌. 


“வாடை நீராம்‌ ஏலேலோ 
வாடை வாங்கலாம்‌ ஏலேலோ 
சோளறநீராம்‌ ஏலேலோ 
சோளக வாங்கலாம்‌ ஏலேலோ” 
உ.நாட்டார்‌ பாடல்‌ 


800 ச்‌, முருகானந்தம்‌ 


வாடைநீர்வாங்கல : பெ. வாடைநீர்‌ ஓடும்போது ஏற்படும்‌ 
ஈர்ப்புச்‌ சக்தி) மேலது பாடல்‌ காண்க. 
வாடை வாங்கல்‌ : பெ,, இதுவும்‌ அது. 


வாட்டியனக்கே : 


சிங்களச்‌ சொல்‌. *தொங்கல்‌ அதோ” எனும்‌ 
பொருளது. 


*தம்பலவட்டி ஏலேலோ 
வாட்டியனக்சே ஏலேலோ”' . 
நாட்டார்‌ பாடல்‌ 
வாழைமீன்‌ : பெ. மீன்வகை. 


6வாழைப்பச்சடி ஏலேலோ 
வாழைமீன்‌ கிச்சடி ஏலேலோ 
வறுத்துக்கொட்டடி. ஏலேலோ 
கோஷாலந்தே ஏலேலோ”' 


நாட்டார்‌ பாடல்‌ 
வினோதா : சிங்களச்சொல்‌; காளிக்குரிய அடைமொழி. *பாச 
வினோத” என்பது திரிபடைந்த சிங்களச்‌ சொல்லாகும்‌. 
வெண்முத்து : பெ., வெள்ளை கிறமான முத்து. 
சாதுப்‌ பெருங்கடலில்‌ நீ , 
சங்கன்‌ ற வெண்முத்தோ”'்‌ 
என்பன தாலாட்டுப்பாடலின்‌ அடி கள்‌. 
வைப்பமா : வினா; வைப்போமா? 
நங்கூரம்‌ வைப்பமா ஏலேலோ 
நங்கூரம்‌ வைப்பமா ஏலேலோ” ப 
நாட்டார்‌ பாடல்‌ 
ஜாலம்மா ஜாலி : சிங்களச்‌ சொற்றொடர்‌; இசைத்தொடர்‌. 
இது ஐயாவா மொழிச்சொல்‌ எனக்‌ கூறப்படுகிறது.. 


(: ஜாலம்மா ஜாலி ஏலேலோ 
ஜாலோ ஜாவி ஏலேலோ 
ஜாலியம்புறு ஏலேலோ 
ஓவேலா வலி ஏலேலோ”” 


ஊரா ட்டார்‌ பாடல்‌ 


கலைச்சொல்‌ அகராதி 201 
ஜாலி ஜாலங்‌ : மேலது காண்க. இதுவுமது. 
ஜாலோ ஜாலி: மேலது காண்‌, இதுவுமது, 


4 


இச்சிறு அகராதியால்‌ உண்டாகும்‌ பயன்‌ ஈண்டு மனங்காளத்‌ 
தக்கது. ஏற்கனவே இக்கட்டுரையாளர்‌ தமிழ்நாட்டில்‌ 
உள்ள இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌, திருநெல்வேலி மாவட்டம்‌ 
எனும்‌ இருமாவட்டங்களில்‌ வசிக்கலாகும்‌ கடற்கரைப்‌ பரதவர்‌ 
தொழிற்கலைச்‌ சொற்களைத்‌ திரட்டித்‌ தந்துள்ளார்‌. அவ்வாறே 
ஈழநாட்டின்‌ வடபகுதியான யாழ்ப்பாணம்‌ மாவட்டப்‌ பரதவர்‌ 
தொழிற்கலைச்‌ சொற்களை இது போன்ற சிற்றகராதி வடிவில்‌ 
ஆக்கம்‌ செய்திருக்கிறார்‌. இவ்வாறே உருவான மட்டக்களப்பு 
மாவட்டப்‌ பரதவர்‌ கலைச்சொல்‌ அகராதியையும்‌ இவற்றுடன்‌ 
இணைப்பதால்‌ மூன்று உடனடிப்‌ பயன்கள்‌ கிட்டுகின்றன. 
(1) பல்வேறு வகைகளில்‌ தொடர்புடைய இராமகாதபுரம்‌, 
இருநெல்வேலி, மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம்‌ மாவட்டங்களில்‌ 
வாழ்ந்து வரும்‌ பரதவர்களின்‌ தொழிற்கலைச்‌ சொற்களுக்கு ஓர்‌ 
அகராதி முதன்முதலாக உருவாகிறது; (8) இதன்மூலமாக, இக்‌ 
நான்கு மாவட்டப்‌ பரதவர்களின்‌ தொழில்‌ ஈம்பிக்கை, 
வாழ்வியல்‌ முறை இன்னோரன்னவற்றில்‌ காணக்கிடக்கும்‌ 
ஒற்றுமை, வேற்றுமைகள்‌ புலப்பட்டு ஓப்பாயவு செய்ய வழி 
பிறக்கிறது; ஆய்வு அறிஞர்கள்‌ ஆய்வினை முன்னெடுத்துச்‌ 
செல்லப்‌ புதுத்தடம்‌ அமைகிறது; (8) மீனவர்‌ பேசுங்களை 
மொழியில்‌ சொல்லியல்‌ ஆய்வு (1,6%108] 800377) நடத்த 
வழியுண்டாகிறது. சொல்லியல்‌ ஆய்வு நடத்துவதன்‌ பயனாக, 
அ௮ப்பழங்குடி. மக்களின்‌ நம்பிக்கைகள்‌, பழக்கவழக்கங்கள்‌, 
சடங்குகள்‌, மரபுகள்‌, தொழில்‌ நுணுக்கங்கள்‌ போன்ற கூறு 
களை ஆராய்ந்து வெளிக்கொண்டு வருவதும்‌ அப்பண்பாட்டுக்‌ 
கூறுகளோடு தொடர்புடைய மொழியியற கூறுகளையும்‌ சொற்‌ 
ஹொகுதியையும்‌ ஆராய்வதும்‌ இயலும்‌. பண்பாட்டு மானுடவீய 
லார்ச்கும்‌ (யந்த கறர்றா0ற010த7208) மானுடவியல 
மொழியியலார்க்கும்‌ (&றந்00010த10௧1 1/மறதபம்2க) ஆய்வுக்‌ 
குரிய புதுத்தடம்‌ கிடைக்கும்‌”? 


192 ச. முருகானந்தம்‌ 
இக்கருத்துக்கோவை மட்டக்களப்பு மாவட்டம்‌, ௮ம்‌ மாவட்டப்‌ 
பரதவர்‌ தொழிற்கலைச்‌ சொற்கள்‌ ஆகியவற்றை அறிமுகப்‌ 
படுத்தி ௮றியச்‌ செய்கிறதேயன்றி, அத்துணை த்‌ தகவல்களையும்‌ 
தந்து ஆழ்ந்தகன்‌ ற ஆய்வினைச்‌ செய்யவில்லை. இம்மாவட்டப்‌ 
பரதவர்‌ தொழிறகலைச்‌ சொற்களைத்‌ திரட்டி ஆய்தலைத்‌ தம்‌ 
ஆய்வு கோக்காகக்‌ கொள்ளும்‌--ஓர்‌ ஆய்வாளர்‌ தம்‌ களப்பணி 
மூலமாகவே, மேற்சொன்ன ஆழ்ந்தகன்‌.ற ஆய்வினைச்‌ செய்தல்‌ 
கூடும்‌. இங்குச்‌ செய்யப்பட்டது ஓர்‌ அறிமுகப்படுத்தல்‌; 
அவ்வளவே; இவை மேலும்‌ நுணுகி ஆயதற்குரியன, 


குறிப்புகள்‌ 


3. பாலசுந்தரம்‌, கலாநிதி இளையகம்பி, ஈழத்து காட்டார்‌ 
பாடல்கள்‌, தமிழ்ப்‌ பதிப்பகம்‌, சென்னை, முதற்பஇப்பு, 
நவம்பர்‌ 1979,ப. 288 
மேற்படி, ப. 80 


.. (௮) மேற்படி, வானமாமலை முன்னுரை, ப. 1771 

(ஆ) பாலசுந்தரம்‌, பண்டைக்‌ குரவைக்கூத்தும்‌ மட்டக்‌ 
களப்புக்‌ குலவை போடுதலும்‌'', உலகத்‌ தமிழ்‌ ஆராய்ச்‌ 
மாநாட்டில்‌ வாசிக்கப்பட்ட கட்டுரை, 1974, 

(இ) இலங்கை வாழ்‌ மக்களில்‌ ஒரு பகுதியினர்‌ தமிழ்‌ காட்டி. 
லிரு£தும்‌, கேரளாவிலிருந்தும்‌ சென்று குடியேறியவர்கள்‌: 
ஆங்கிலேயர்‌ ஆட்சிக்காலத்தில்‌ இலட்சக்கணக்கான 
ஒப்பந்தக்‌ கூலிகள்‌ இஃ£தியாவிலிருந்து இலங்கைக்கு அனுப்‌ 
பப்பட்டனர்‌. --ஆ. சவெசு.ப்பிரமணியன்‌, அடிமை ழூறையும்‌ 
தமிழகமும்‌, நியூசெஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌, சென்னை, முதற்‌ 
பதிப்பு, ஜுமின்‌ 1984, ப, 28. ப. 49, 


1 &0ுகரகநறகற, 8. “/ ஷர] 1௦1147 1 நிரிகர்ரவ] 
067100: கறு கெஉயார்றகர்ர்0ரு 61 14% ர்க 0ம௦5 01 411௮ 
ணர்‌, “ரச நீலோறக] ௦8 1719 1மாங்த] ௧ 5௦01] 
100189, 1972, 7௦1. 11 1. 5, உற 119-150, 

௦. பால சுந்தரம்‌, கலாகிதி இளையசம்‌்பி, மு. நூ., ப. 87 
0, மேற்படி, ப. 42 


கலைச்சொல்‌ அகராதி ௨83 


7, 
6. 
9. 


70, ல்‌ 


11. 


78, 


19. 


14." 
18. 


176, 


17. 
18. 


19, 


20. 


மேற்படி, ப, 44 
மேற்படி, பக்‌, 88-99 


முருகானந்தம்‌, சண்முக, யாழ்ப்பாணக்‌ கரையோரப்‌ 
பரதவர்‌ தொழிற்கலைச்‌ சொற்கள்‌--ஓர்‌ அறிமுகம்‌ தமிழ்க்‌ 
கலை, தஞ்சாவூர்‌, டிசம்பர்‌. 1988, ப. 68 
முருகானந்தம்‌, சண்முக,, அம்பா, செம்மலர்‌, மதுரை 
ஏப்பரல்‌ 1984. (மறுபிரசுரம்‌, ஆய்வுக்கோவை, இ. ப... ம, 
1வது கருத்தரங்கு, அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 
மே, 1984.) 
மூருகானந்தம்‌, சண்முக., இராமகாதபுரம்‌, திருகெல வலி 
மாவட்டக்‌ கடற்கரைப்‌ பரதவர்‌ தொழிற்கலைச்‌ சொற்‌ 
கள்‌, (பிரசுரிக்கப்படாத) குறுங்காலத்‌ துணை ஆய்வேடு) 
தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, தஞ்சாவூர்‌, 1988, ப. 4 
புஷ்பராஜன்‌, மு., அம்பா, அலை வெளியீடு, யாழ்ப்பாணம்‌, 
1276, ப. 16 
முருகானந்தம்‌, சண்மூக., யாழ்ப்பாணக்‌ கரையோரப்‌ 
பரதவர்‌ தொழிற்கலைச்‌ சொற்கள்‌--ஒர்‌ அறிமுகம்‌, ப. 93 
மேற்படி, பக்‌, 94-99 
முருகானந்தம்‌, சண்முக., கடல்‌ துமைச்‌ சொற்கள்‌ இடம்‌ 
பெறும்‌ பழமொழிகளும்‌, அச்சொல்லாட்சிகள்‌ வாயிலாக 
அறியவரும்‌ செய்திகளும்‌, 1984, 
முருகானந்தம்‌, சண்முக., யாழ்ப்பாணக்‌ கரையோரப்‌ 
பரதவர்‌ தொழிற்கலைச்‌ சொற்கள்‌, ப. 94. 
மேற்படி, ப. 100 ப 
குணசேகரன்‌, மு. தூத்துக்குடிப்‌ பரதவர்‌ சமூகப்‌ பழக்க 
வழக்கங்கள்‌, (பிரசுரிக்கப்படாத) எம்பில்பட்ட ஆய்வேடு) 
மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1921, பக, 195-198. 
முருகானந்தம்‌, சண்முக. இராமகாதபுரம்‌ திருகெ ல்வேலி 
மாவட்டக்‌ சடற்கரைப்‌ பரதவர்‌ தொழிற்கலைச்‌ சொற்‌ 
கள்‌, ப. 10௨. 
முருகானந்தம்‌, சண்முக., யாழ்ப்பாணக்‌ கமரயோரப்‌ 
பரதவர்‌ தொழிற்கலைச்‌ சொற்கள்‌--ஓர்‌ அறிமுகம்‌, 
பூ, 


504 


ச. முருகானச்தம்‌ 


மேற்கோள்‌ நூல்கள்‌ 


1 ஆய்வேடு 
1. இராமநாதபுரம்‌ திருரநெல்வேவி மாவட்டக்‌ கடற்கரைப்‌ 
பரதவர்‌ தொழிற்‌ கலைச்‌ சொற்கள்‌ (1998) 
2. தூரத்துக்குடிப்‌ பரதவர்‌ சமூகப்‌ பழக்கவழக்கங்கள்‌ (1984) 
11 கட்டுரை 
1. அம்பா (ஏப்ரல்‌ 1984, மே 1984) 
2... கடல்துறைச்சொற்கள்‌ இடம்பெறும்‌ பழமொழிகளும்‌ அச்‌ 
சொற்கள்‌ வாயிலாக ௮றியவரும்‌ செய்திகளும்‌ (1994) 
8. பண்டைக்‌ குரவைக்கூத்தும்‌ மட்டக்களப்புக்‌ குலவை 
போடுதலும்‌ (1974) 
4, யாழ்ப்பாணக்‌ கரையோரப்‌ பரதவர்‌ தொழிற்கலைச்‌ 
சொற்கள்‌--ஓர்‌ அறிமுகம்‌ (டிச. 889) 
5. ரிலம்க] 7717 1 நீக்க] னே : ௧௩ ஊேவறாம்‌. 
121101 ௦1 11௦ ே்ரீர்கர்ர1௦5 ௦1 1௦ கறம (1972), 
11 நூல்‌ 
1. அடிமைமுறையும்‌ தமிழகமும்‌ (1984) 
2. அம்பர (1976) 
9, சழத்து நாட்டார்‌ பாடல்கள்‌ (1979) 


௦ 


தூத்துக்குடி 
கிருத்துவப்‌ பரதவர்‌ 


வழக்குச்‌ சொற்கள்‌ 





தூத்துக்குடி கடற்கரைச்‌ சாலையில்‌ புனித பனிம௰௰மாதா ஆலயத்‌ 
இற்குப்‌ பின்புறம்‌ உள்ள கத்தோலிக்கக்‌ கிருத்துவப்‌ பரதவர்கீ 
குடியிருப்புப்‌ பகுதியில்‌ சேகரிக்கப்பட்ட வழக்குச்‌ சொற்கள்‌ 
இங்கே அகர வரிசையில்‌ தரப்பட்டுள்ளன. இச்சொற்களில்‌ 
மிகுதியும்‌ சமயத்துறை, மருத்துவத்துறை சொற்களே இடம்‌ 
பெற்றுள்ளன. ஐரோபார்‌, கச்சம்‌, களம்‌, சம்மாட்டி, செக்கல்‌, 
சோளக்கொண்டல்‌, மடி, மன்றாடியார்‌, ரோந்தை, லங்கர்‌ 
ஆகிய தொழில்‌ துறைச்‌ சொற்களும்‌ ௮ச்சாத்தி, அப்பிகிட்டான்‌- 
கெபி முதலிய பொதுச்‌ சொற்களும்‌ நீங்கலாக மற்றவை பெரும்‌ 
பாலும்‌ மகளிர்‌ பயன்படுத்தும்‌ வழக்குச்‌ சொற்களாகும்‌, ஆய்‌ 
வாளரின்‌ மாணாக்கி த, ஜேம்ஸ்‌ மரிய ஆரோக்கியம்‌ இவவாய்‌ 
வாளரின்‌ வழிகாட்டுதலின்‌ இழ்க்‌ களப்பணி செய்து 
*தூத்துக்குடிப்‌ பரதவகுலக்‌ கிருத்துவ மக்களின்‌ குழந்தைப்‌ 
பிறப்பும்‌ இமை ஈம்பிக்கையும்‌' எனும்‌ தலைப்பில்‌ .ஓர்‌ 
ஆராய்ச்சிக்‌ கட்டுரை எழுதினார்‌. இக்கட்டுரைக்காகத்‌ இரட்டப்‌ 
பட்ட தகவல்களில்‌ இடம்பெற்ற வழக்குச்‌ சொற்கள்‌ 
இவ்வகராதியில்‌ பயன்கொள்ளப்பட்டன. இவை சமயம்‌, 
மருத்துவம்‌ எனும்‌ துழையிற்‌ பாற்பட்டன. இவவாய்வாளரின்‌ 
வேண்டுகோளுக்கணெங்கி செல்வி விர்கோ கொழையரா தம்‌ 
வீட்டில்‌ புழங்கும்‌ உறவுச்‌ சொற்கள்‌, தட்டுமுட்டுச்சாமான்களின்‌ 
பெயர்கள்‌, உணவுப்‌ பொருள்களின்‌ பெயர்கள்‌, உடை பற்றிய 
பெயர்கள்‌ ஆ௫யெனவற்றைச்‌ சேகரித்துத்‌ த்தார்‌. மகப்பேறு, 
மகவு வளர்ப்பு, இவை தொடர்பான சமயச்‌ சடங்குகள்‌ பற்றிய 
சொற்களும்‌ வீட்டில்‌ புழங்கும்‌ சொற்களும்‌ சேர்ந்தமையால்‌ 
இப்பட்டியலுள்‌ பெரும்பகுதி மகளிர்‌ வழக்கிலுள்ள சொற்களர்க 


260 ௪, முருகானந்தம்‌ 


அமைந்தன. இவவிருவர்‌ சேகரிப்புகளுடன்‌ ஆய்வாளர்‌ 
தாமே கேரில்‌ சேகரித்த சொற்களையும்‌ சேர்த்து இவ்வகர 
வரிசை உருவாக்கப்பட்டது, இனி ௮அகராதியைக்‌ காண்போம்‌. 


அங்காயம்‌ : பிள்ளையைப்‌ பெற்றெடுத்த தாய்க்கு மூன்றாம்‌ 
மூழுக்கன்போது மருந்து கொடுப்பர்‌, இம்மருந்துக்கு 
'அங்காயம்‌' என்பது பெயர்‌. இதனைப்‌ *பிள்ளை மருந்து” 
என்றும்‌ *காயங்கருப்பட்டி” என்றும்‌ வழங்குவர்‌, நாட்டு 
மருந்துப்‌ பொருள்கள்‌ பல சேர்த்துப்‌ பொடியாக்கி 
அதில்‌ வெள்ளைப்பூண்டு, ஈல்லெண்ணெய்‌ ஆ௫ூயன 
வற்றைச்‌ சேர்த்துக்‌ களிபோல்‌ இண்டிக்‌ கொடுப்பர்‌, 
இதுவே அங்காயம்‌ ஆகும்‌, (ஜே. ம. ஆ.) 


அசனம்‌ : நேர்த்திக்கடன்‌ அலலது கேர்ச்சைக்‌ கடன்‌. இழை 
வன்‌ அல்லது இறைவி அல்லது புணிதர்க்குச்‌ செய்யும்‌ 
வேண்டுதல்‌ (௪. மூ.) 


அச்சாத்தி: ௮௪௫. இதனை *அ௮ச்சலாத்தி” என்றும்‌ வழங்குவர்‌ 
(௪. மூ.) 


அச்சார்‌[அச்சாறா: ஊறுகாய்‌ (வி. கொ.) 


அணையாவிளக்கு : கோயிலில்‌ அல்லது வீட்டில்‌ இறை 
சுரூபத்தின்முன்‌ எப்போதும்‌ இடைவிடாது எரியும்‌ 
விளக்கு (ஜே. ம. ஆ.) 


அத்தாச்சி: அத்தையின்‌ மகள்‌ (௪. மு,) 


அந்தோணியார்‌ பட்டம்‌ : கர்ப்பமுற்றிருக்கும்‌ பெண்கள்‌ இக்‌ 
காலத்தில்‌ மஞ்சள்‌ காமாலை, டைபாய்டு ஆகிய கோய்‌ 
களால தாக்கப்பட்டால்‌, எவ்வித ஆபத்தும்‌ உண்டாகாமல்‌ 
குழந்தை பிறந்தால்‌ பிறக்கும்‌ குழந்தைக்குப்‌ புளியம்பட்டி” 
அந்தோணியார்‌ கோயிலில்‌ அந்தோணியார்‌ பட்டம்‌' 
வைத்து மொட்டையடிப்பதாக வேண்டுதல்‌ செய்வர்‌. 
காதுகளுக்கு மேலாக வட்டவடிவில்‌ ஒரு சென்டி. மீட்டர்‌ 
அகலத்திற்கு ஒரு கருப்புக்‌ க;பிற்றைக்‌ கட்டி. விட்டாற்‌ 
போல மயிரை மழித்துவிடுவர்‌. இதற்கு அந்தோணியார்‌ 
பட்டம்‌ என்பது பெயர்‌ (ஜே. ம. ஆ.). 


அப்பர அம்மை ; அப்பாவுக்கு அம்மா (௪.மு.) 


கலைச்சொல்‌ அகராதி 987 


அப்பிக்கிட்டான்‌ : பிடுங்கிக்‌ கொண்டான்‌ அல்லது பாய்ந்து : 
பறித்துக்கொண்டான்‌ (௪. மு,) 


அம்மம்‌ ; அம்மை நோய்‌ (ஜே. ம. ஆ.) 


அயனம்‌ : அசனம்‌ என்பதை அயனம்‌ என்றும்‌ வழங்குவர்‌. 
பார்க்க : அசனம்‌. (௪. மூ,) 


அரசோந்தை : மணப்பெண்ணின்‌ தங்கைக்குப்‌ பட்டுத்துணி 
. யில்‌ பாதியளவு கொடுத்தல்‌ (௪. மூ.) 


ஆணம்‌ : மீன்குழம்பு. இது பொதுவாகக்‌ குழம்பையும்‌ 
குறிக்கும்‌. (வி. கொ.) 


ஆத்தா ௮ம்மை : அம்மாவுக்கு ௮ம்மா (௪. மூ.) 
ஆமும்‌ : ஆமாம்‌. (௪. மு,) 


ஆமைக்காரன்‌ : பட்டப்பெயர்களில்‌ ஓன்று (௪. மு.) 


இசண்டாம்‌ முழுக்கு : குழந்தையைப்‌ பெற்றெடுத்த தாய்க்கு 
இன்பதாம்காள்‌ தலைக்குத்‌ தண்ணீர்‌ ககற்றுவர்‌. தலைக்கு 
ஊற்றும்‌ வெந்நீரில்‌ பூவரசம்பட்டை, வேப்பம்பட்டை 
ஆகியனவற்றில்‌ ஏதேனும்‌ ஜன்றைப்‌ போட்டுக்‌ காய்ச்சுவர்‌, 
இப்பட்டைகள்‌ மருத்துவக்‌ குணம்‌ உடையன. பூவரசம்‌ 
பட்டைச்சாறு உடல்வலியைப்‌ போக்கி தசைகளை இறுகச்‌ 
செய்யும்‌. வேப்பம்‌ பட்டைச்‌ சாறு உடலில்‌ உள்ள கோய்சீ 
இருமிகளை அழித்து சுத்தப்படுத்தும்‌. ஆகவே மேற்படி 
பட்டைகளில்‌ ஏதேனும்‌ ஓன்றை வெர்றீரில்‌ போட்டுக்‌ 
காய்ச்சித்‌ தலைக்கு ஊற்றுவர்‌. குழந்தை பெற்ற தாய்க்கு 
ஐந்தாம்‌ நாள்‌ அல்லது ஏழாம்‌ நாள்‌ வெந்நீர்கி குளியல்‌ 
உண்டு. அன்று உடம்புக்கு மட்டுமே குளியல உண்டு, 
தலைக்கு ஊற்றிக்‌ குளிக்கக்‌ கூடாது. இதை மூதல்‌ 
குளியல்‌ எனலாம்‌. ஒன்பதாம்‌ நாள்‌ தலைக்கு கீர்‌ விட்டு 
ரீராடுவதை இதனால்‌ இரண்டாம்‌ முழுக்கு என்கின்‌ றனர்‌. 
இம்முழுக்கன்போதுதான்‌ *ஓமக்களி' எனும்‌ மருது 
தாய்க்குக்‌ கொடுக்கப்படும்‌ (ஜே. ம. ஆ): 

இல்லி ; ஓட்டை; இல்லிக்குடம்‌: ஓட்டை உடைய குடம்‌. 
(பார்க்க: ஈன்னூல்‌, மாணாச்கர்களில்‌ கடைத்தரத்தரகு 
உவமைகள்‌) (௪. மு.) 


806 ச, முருகானந்தம்‌ 


ஊஊ றத்தண்ணி: சோறுவடி. நீர்‌, அரிசி கழுவிய நீர்‌ ஆயென 
(௪-மூ.) 


என்னப்பு : விளிச்சொல்‌, ஆண்‌, பெண்‌ இருபாலர்க்கும்‌ 
பயன்படுத்தும்‌ சொல்‌ (௪.மு.) 


ஏக்க ; விளிச்சொல்‌, பெண்களை மட்டும்‌ விளிக்கப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ சொல்‌ (௪.மு.) 


ஒரோபார்‌ : தண்ணீருக்கு அடியில்‌ உள்ள பாறை, கடலில்‌ 
பரதவர்‌ இளக்கும்‌ வலைகள்‌ சில நேரங்களில்‌ இப்பாறை 
களில்‌ சிக்கிக்‌ கழிவது உண்டு. (ச.மு,) 


ஓதி எடுத்தல்‌ : குழந்தை பிறந்தபின்‌, ஆண்‌ குழந்தையாக 
இருந்தால்‌ நாற்பதாவது நாள்‌, பெண்‌ குழந்தையாக இருந்‌ 
தால்‌ இருபத்தொன்று, இருபத்து மூன்‌.று, இருபத்தைந்தாம்‌ 
நாள்களில்‌ ஏதேனும்‌ ஒருநாள்‌ தாயும்‌ குழந்தையும்‌ 
வெண்ணிற ஆடை அணிந்து கோயிலுக்குச்‌ செல்வர்‌. 
அன்று தாயைச்‌ சுத்திகரிக்கும்‌ சடங்கும்‌ குழந்தையைக்‌ 
காணிக்சையாக்கும்‌ சடங்கும்‌ ஓன்றாக நிழைவேற்றப்‌ 
படும்‌. இச்சடங்குக்கு ஓதி எடுத்தல்‌” என்று பெயர்‌. குரு 
திருவுடை ௮ணிந்து மந்திரங்கள்‌ கூறிப்‌ புனித நீர்‌ தெளிப்‌ 
பார்‌. (ஜே.ம.ஆ.) 

ஓமக்களி : குழந்தை பிறந்த பின்னர்‌ ஒன்பதாம்‌ நாள்‌ தலைக்‌ 
குத்‌ தண்ணீர்‌ ஊற்றுவர்‌. இது இரண்டாம்‌ முழுக்கு ஆகும்‌. 
. இந்தத்‌ தினத்தில்‌ தாய்க்கு *ஓமக்களி' எனும்‌ மருந்தைக்‌ 
கொடுப்பர்‌, ஓமம்‌ அரைத்து அதில்‌ கருப்பட்டித்தாள்‌ 
கலந்து நல்லெண்ணெய்‌, நீர்‌ சேர்த்து அடுப்பில்‌ காய்ச்சிக்‌ 
களி போல்‌ ஆக்கிக்‌ கொடுக்கும்‌ இம்மருந்தை *ஓமக்‌ களி” 
என்பர்‌. (ஜே.ம. ஆ.) 


ஓசாட்டுதல்‌ : அம்மை கோய்‌ உற்ற குழந்தைக்கு ஓராட்டுச்‌ 
செய்வர்‌. (ஜே.ம.ஆ.) 


கக்கட்டி : கண்ணில்‌ தோன்றும்‌ (இமைகளில்‌ தோன்றும்‌) 
கட்டி. 

சச்சம்‌: தென்‌ திசையிலிருந்து வீசும்‌ காற்று. இதனைக்‌ 
“சச்சான்‌' *சச்சாங்காற்று' என்றும்‌ கூறுவர்‌ (௪.மு.) 


சலைச்சொல்‌ அகராதி 249 


கச்சை போடறது : கைம்பெண்ணுக்கு (விதவைக்கு )அளிக்கும்‌ 
புதுத்துணி, இக்கோடித்‌ துணியை அவள்மேல்‌ போடுவர்‌. 
(ச.மு.] 

கத்திக்காரன்‌ : பட்டப்பெயர்களுள்‌ ஓன்று. (ச.மு;) 

கப்‌.புக்கார்‌ : கப்பலில்‌ வேலை செய்பவர்‌. 


தம்மோடு : வட்டவடிவில்‌ சாய்மணை வசதியின்றி அமர்வதற்‌ 
குப்‌ பயனாகும்‌ ஓர்‌ ஆசனம்‌ (வி.கொ.) 


கமுசு : மேல்சட்டை (வி.கொ.) 

கருங்கிரந்தி : குழந்தைக்கு உண்டாகும்‌ ஒரு நோய்‌, கழுதைப்‌ 
பால்‌ ஓரு சங்கு புகட்ட, இக்கோய்‌ நீங்கும்‌ என்பர்‌ 
(ஜே.ம.ஆ.) 

கல்சம்‌: கால்‌ சட்டை. (வி.கொ,) 

களம்‌ ; தண்ணிருக்கடியில்‌ இருக்கும்‌ மணல்‌ திட்டு. (௪.மு.) 

காட்டுமாடன்‌ : பட்டப்பெயர்களுள்‌ ஒன்று (௪.மு.) 


காணிக்கை : பரதவ மக்கள்‌ கோயிலுக்குக்‌ கொடுக்கும்‌ அரிசி, 
கோழி, பழம்‌ ஆகியனவும்‌ ரூபாய நாணயமும்‌ காணிக்கை 
எனப்படும்‌. பிள்ளைப்‌ பேற்றை யொட்டி நடத்தும்‌ சுத்தி 
கரச்‌ சடங்கன்பின்‌ குழந்தையைக்‌ கடவுளிடம்‌ காணிக்கை 
யாக்க: அதன்‌ பிறகு எட்டணாவிற்கு மேல காணிக்கை 
கொடுத்து குழந்தையை எடுத்துக்கொண்டு வீடு திரும்புவர்‌. 
(ஜே.ம.ஆ.) 

சாயங்கருப்பட்டி ; கூரன்றாம்‌ முழுக்களன்று குழக்தை பெற்ற 
தாய்க்குக்‌ கொடுக்கப்படும்‌ மருந்து; இதற்கு *அங்காயம்‌”, 
பிள்ளை மருந்த எனும்‌ பிற பெயர்களும்‌: உண்டு, 
- பார்கக : அங்காயம்‌ (ஜே.ம.ஆ.) 


காரப்பொடி சூப்பு : பிள்ளை பெற்ற தாய்க்குப்‌ பால்‌ வளம்‌ 
பெருக காரல்‌ மீன்‌ பொடியைப்‌ சூப்பு போட்டுக்‌ 
கொடுப்பர்‌, இம்மீனை மஞ்சள்‌, மிளகு, ஏரகம்‌, வெங்காயம்‌ 
ஆயெவற்றோடு சேர்த்துத்‌ தண்ணிரில்‌ அவித்து இறுத 
எடுக்கப்பட்ட சத்‌.துமிகுக்தறீர்‌ காரப்பொடி சூப்பு: என 
வழங்கப்‌ படுகிறது. (றே. ம்‌. ஆ) 


8₹0 ௪. முருகானந்தம்‌ 


கால்மேஸ்‌: கரலுறை; *சாக்ஸ்‌' என ஆங்கிலத்தில்‌ வழங்கப்‌ 
படும்‌ இக்காலுறைக்குக்‌ கால்மேஸ்‌ என்றும்‌ ஓரு பெயர்‌ 
உண்டு (வி.கொ,) 
கித்தேரீயம்மாள்‌ பூ : சுகப்‌ பிரசவத்திற்காகக்‌ கித்தேரியம்மாள்‌ 
பூவைப்‌ பயன்படுத்துகின்றனர்‌. இன்று புனித தஸ்நேவிஸ்‌ 
மாதா மேலகிலைப்பள்ளி இருக்கும்‌ இடத்தில்‌ புனித 
இத்தேரியம்மாள்‌ கோயில்‌ இருந்திருக்கிறது. இக்கோயில்‌ 
கணக்கப்பிள்ளை இந்தப்பூவை வைத்திருக்கிறார்‌. இந்தப்‌ 
பூ சாதாரணமாக நாம்‌ பார்க்கும்‌ எவ்வகைப்‌ பூவையும்‌ 
போல்‌ இல்லை, காய்ந்த முல்லைக்‌ கொடியின்‌ ஒரு சிறிய 
சுருள்‌ போல சுருட்டி வைக்கப்பட்டுள்ளது. பிரசவ 
வே.தனைப்படுபவர்களுக்கும்‌ குழந்தை பிறக்கக்‌ காலதாம 
“தம்‌ ஏற்பட்டவர்களுக்கும்‌ ஈல்ல முறையில்‌ ஆபத்து 
இல்லாமல்‌ குழந்தை பிறக்க வேண்டும்‌ என்று வீட்டில்‌ 
உள்ளவர்கள்‌ கணக்கப்‌ பிள்ளையிடம்‌ கேட்டு இந்தப்‌ 
பூவை வாங்கி வந்து புதிதாக உள்ள மண்சட்டியில்‌ போட்டு 
நன்றாகத்‌ துலக்கப்பட்ட குடத்தில்‌ அப்போதுதான்‌. 
கொண்டு வத்த ரீரை ஊற்றி அந்தச்‌ சட்டியை ஒரு நாற்‌ 
காலியின்மேல்‌ வைத்து சாம்பிராணிப்‌ புகையிட்டவண்ணம்‌ 
வீட்டில்‌ உள்ளவர்கள்‌ சுற்றிலும்‌ மண்டியிட்டு பூவிரிய 
“வேண்டும்‌ என்று மன்றாடி மந்திரங்களைப்‌ படிப்பர்‌, 
மூல்லை மலர்கள்‌ போன்று பல பூக்கள்‌ விரிந்து சட்டி 
முழுவதும்‌ பரவும்‌ நேரத்தில்‌ குழந்தை இரமம்‌ தராமல்‌ 
எளிதில்‌ பிறந்துவிடும்‌. பின்னர்‌ நீரில்‌ இருக்கும்‌ பூவை 
எடுத்து ரீர்‌ போக நன்றாக வெயிலில்‌ உலர்த்தியபின்‌ 
மீண்டும்‌ சாம்பிராணிப்‌ புகைபோட்டு அந்தப்பூவைக்‌ 
. இத்தேரியம்மாள்‌ கோயிலுக்குக்கொண்டு செல்வர்‌. அங்குக்‌ 
கித்தேரியம்மாள்‌ திருவுருவச்‌: சிலைக்கு மாலையிட்டு, 
காணிக்கை செலுத்தி .கணக்கப்பிள்ளையிடம்‌ . பூவை 
ஒப்படைத்து வீடுவர்‌. இன்றும்‌ இப்பூ 'இருக்கிறதெனினும்‌ 
யாரும்‌ பயன்படுத துவதில்லை என்றும்‌ முன்னர்‌ பயன்‌ 
்‌ படுத்தி வர்தனர்‌ என்றும்‌ அறிய முடிகிறது. பூ விரிவது 
போல கருப்பையின்‌ வாய்‌ விரிந்‌_த, பிறப்புறுப்பின்‌ வாய்‌ 
விரிந்து குழ்ந்தை எளிதில்‌ பிறக்கும்‌ எனும்‌ நம்பிக்கை 
இச்செயலைச்‌ செயயகத்‌ தூண்டுகியது. (ஜே.ம.ஆ.) 


குசினி : சமையல்‌ அறை, அடுப்பங்கரை (வி. கொ.) 


கலைச்சொல்‌ அகராதி 271 


குடை சுருட்டிக்கல்யாணம்‌ : உயர்ந்த அந்தஸ்து உடையோர்‌ 
இல்லத்திருமணம்‌. “குடை” என்பது அவர்தம்‌ சமுதாய 
மேம்பாட்டு நிலையைக்‌ காட்டும்‌ (௪. மு.) 


கெபி : சிறிய அளவிலான செயற்கைக்‌ கல்‌ குன்றில்‌ குடை. 
வான பகுதியில்‌ லூர்து மாதா திருவுருவச்‌ சிலையை 
அமைத்து வழிபடுவர்‌, இது கெபி எனப்படும்‌ (ஜே.ம.ஆ.). 


கைக்கரண்டி, ண: சோற்றை எடுக்கப்‌ பயன்படுத்தும்‌ கரண்டிஃ 
(அன்னக்‌ கரண்டி” என்றும்‌ கூறுவர்‌. தமிழ்நாட்டு . வட 
மாவட்டங்களில்‌ இதனை 'அன்னக்குத்தி' என்பர்‌. (௪.மு.) 

கைம்பெண்சாதி : தாலிபிழந்தவள்‌) விதவை (ச.மு.) 

கொடிமெழுகுதிரி : ரீண்ட மெல்லிய மெழுகுவர்த்தி 
(ஜே.ம.ஆ.) 

கொமடு ? கன்னம்‌ (ச. மு,) 

கொலகறி : கூட்டு; காய்கறிப்‌ பதார்த்தம்‌. (வி. கோ.) 

கொல்லம்‌ : அழகாக இருத்தல்‌ (ஜே. ம. ஆ.) 

கொளுவு : மாட்டுதல்‌;) சுவரில்‌ உள்ள ஆணியில தெய்வப்‌ 
படத்தைக்‌ கொளுவுதல்‌-உதாரணம்‌. (௪.மு.) 

கோப்பை : கிண்ணம்‌ (வி.கொ.) 

சப்பணியம்‌ : இனிப்புச்‌ சுவையுடைய துக்கடா (௪.மு.) 

சப்பாத்து : செருப்பு (௪.மு.) 

சம்மண்ணா ர. திருமணச்‌ சடங்கில்‌ எடுத்துச்‌ செல்லப்படும்‌ 
மாங்காய்‌ வடிவுடைய ஒரு குடை. (௪. ழூ ௨) 


சம்மாட்டி. : , மீன்‌ கூற்றை ஏலம்‌ விடுபவர்‌; பொருளாதாரத்தில்‌ 
மின்டிழு, பரதவரைக்‌ காட்டிலும்‌ வசதி கூடியவர்‌. (ச.மு.ரீ 


சரப்‌புளி/சரப்பளி : இரட்டை வடப்‌ பொற்சஙகிலி; பெண்கள்‌ 
அணியும்‌ கழுத்து அணிகலன்‌. (ச.மு,) 


சாய்ப்பாங்கரை 5 . அடுப்பங்கரை; குசினி (வி ,கொ) 
சிலுவை வரைதல்‌ : ஆ$ர்வாதம்‌ செய்தல்‌ (௪.மு,) 


274. ச்‌, முருகானந்தம்‌ 


சிறுவக்‌ கூடு: :'சுரூபக்‌ கூடு' என்பதன்‌ திரிபு. சிறு அளவிலான 
தெய்வச்சிலையைப்‌ பாதுகாப்பாக வைக்க உதவும்‌ மரப்‌ 
பெட்டி (௪.மு.) 


சபனியம்‌ :- பச்சரிசி மாவு, கோதுமை மாவு ஆகியவற்றை சீர்‌ 
விட்டுப்‌ பிசைந்து கொதிக்கும்‌ எண்ணெயில்‌ போட்டு 
எடுக்கப்படும்‌ ஒரு பலகாரம்‌; 


சரடி. த்தல்‌ : குழந்தை சோய்களில்‌ ஒரு வகை. இதனைச்‌ *செடி. 
. பிடித்தல்‌” என்றும்‌ கூறுவர்‌. பிறஈத சில நாள்களிலேயே 
, குழந்தையை இறக்கக்‌ கொடுத்த தாயோ, குறை பிரசவ 
மான பெண்ணோ ஒரு சிறு குழந்தையைப்‌ பார்த்தால்‌ இந 
நோய்‌ வரும்‌ என்பர்‌. தீட்டு உள்ளவர்கள்‌ ஒரு குழந்தை 
'யைத்‌ தொட்டாலும்‌ இக்கோய்‌ வரும்‌ எனும்‌ நம்பிக்கையும்‌ 
உள்ளது. இக்கோயால்‌ பாதிக்கப்பட்ட குழக்தைக்கு 
வயிற்றுப்‌ போக்கும்‌ வாந்தியும்‌ உண்டாகும்‌. கழுதையின்‌ 
மூச்சுக்காற்று இங்ஙனம்‌ பாதிக்கப்பட்ட குழந்தையின்‌ மேல்‌ 
படச்‌ செய்தால்‌ நோய்‌ நீங்கும்‌ என்பர்‌. (ஜே. ம. ஆ.) 


ஓராப்பிலை : ஒரு வகைமருந்து, *சீரடித்தல்‌ அலலது “செடி. 
பிடித்தல்‌' எனும்‌ நோயால்‌ பாதிக்கப்பட்ட குழந்தையின்‌ 
'கையில்‌, மணிக்கட்டுப்‌ பகுதியில்‌ இம்மருந்தை ஒரு துணி 
யில்‌ முடிந்து கட்டுவர்‌. இதனை .நுகரும்‌ குழந்தையை விட்டு 
நோய்‌ நீங்கும்‌ என்பர்‌ (ஜே.ம.ஆ.) 


சுக்குக்களி. ;, குழந்தை பெற்‌.ற தாய்க்கு ஏழாம்காள்‌ கொடுக்கும்‌ 
மருந்து. இக்காளில்‌ முதல்‌ முழுக்கு” எனப்படும்‌ 
(தோளுக்கு ஊற்றிய' பின்‌ இதனைத்‌ தருவா... .சுக்கை 
அரைத்து கருப்பட்டியுடன்‌ கலந்து அதில்‌ ஈல்லெண்ணெய்‌, 
நீர்‌ விட்டு அடுப்பில்‌ நன்றாக வேக வைத்து கனிபோல்‌ 
ஆக்இத்‌ தயாரிக்கும்‌ மருந்து இது, (ஜே. ம, ஆ.) 

சங்கான்‌ :. சீனக்களிமண்ணால்‌ செய்யப்பட்ட பீங்கான்‌ பாத்‌ 

்‌.. திரம்‌(ச.மு.) 

சூடகம்‌ சுத்தறது: வீட்டில்‌ உள்ளவர்களுக்குத்‌ இருஷ்டி. 
பட்டால்‌ நீக்குவதற்காக வெற்‌,சிலை அல்லது காகிதத்தில்‌ 


கற்பூரத்தை (கற்பூரம்‌--சூடம்‌/சூடகம்‌) வைத்துச்‌ 
செவ்வாய்‌, வெள்ளி, சனி ஆகிய நாள்களில்‌ எரியும்படிச்‌ 


கலைச்சொல்‌ அகராதி 279 


செய்து. திருஷ்டி கமிக்கப்பட வேண்டியவரைச்‌ சுற்றி 
வாசலில்‌ வைத்தல்‌. சூடகம்‌ எரிந்து அணைந்த பின்‌ நீர்‌ 
ஊற்றிக்‌ கழுவித்‌ தள்ளி விடுவர்‌. 


சூல்பஸ்தல்‌ : ஒரு வகைப்‌ பலகாரம்‌, சமுசா, சோமாசு போன்‌ 


குல்‌ 


றது. மசாலா சேர்க்கப்பட்ட காய்கறி, பட்டாணி ஆகியவற்‌ 
ரின்‌ தொக்கை உள்ளீடாகக்‌ கொண்டது. முதன்‌ முதலாகக்‌ 
கருவுற்றிருக்கும்‌ பெண்ணைத்‌ தாய்வீட்டார்‌ ஏழு அல்லது 
ஒன்பதாம்‌ மாதம்‌ தம்‌ வீட்டிற்கு அழைத்துச்‌ செல்ல வரும்‌ 
போது இப்பலகாரத்தை ஐம்பத்தொன்று, நூ.ற்றியொன்று 
எனும்‌ கணக்கில்‌ கொண்டு வருவர்‌, வாழைத்தார்‌, மிட்டாய்‌ 
மற்றும்‌ பல பொருள்களுடன்‌ இப்பலகாரமும்‌ இடம்பெறும்‌. 
(ஜே. ம. ஆ.) 

வளையல்‌ : முதற்சூல்‌ அடைந்த பெண்ணுக்கு நடத்தும்‌ 
சடங்கில்‌ அணிவிக்கப்படும்‌ வளையல்‌ “சூல்‌ வளையல்‌” 
எனப்படும்‌. இந்துக்கள்‌ 'சீமந்தம்‌' அலலது வளைகாப்பு” 
எனச்‌ செய்யும்‌ சடங்கு போன்று கத்தோலிக்கப்‌ பரதவரும்‌ 
செய்கின்றனர்‌. ஏழு அல்லது ஒன்பதாம்‌ மாதத்தில இச்‌ 
சடங்கு நிகழ்த்தப்படுறது. கடைக்குச்‌ சென்று “சூல 
வளையல்‌” என்று கேட்டால்‌ பல வண்ணங்களில்‌ 81 
வளையல்கள்‌ தருவர்‌. இவற்றை பத்து, பதினொன்று 
எனும்‌ கணக்கில்‌ இரு கைகளிலும்‌ அ௮ணிவிப்பர்‌. இச்‌ 


- சடங்கல்‌ கலந்துகொள்ள வரும்‌ பெண்களும்‌ வளையல்‌ 


வாங்கி வர்து சூலுற்ற பெண்ணின்‌ மணிக்கட்டு முதல்‌ 
முழங்கை வரை போடுகின்றனர்‌. மீதமான வளையல்‌ 
களை வந்திருக்கும்‌ பெண்கள்‌ தங்களுக்குள்‌ ஒருவருக்‌ 
கொருவர்‌ அ௮ணிவிப்பர்‌. (ஜே.ஃம.ஆ.) 


செக்கல்‌ : இரவுப்‌ பொழுதில்‌ மீன்பாட்டுக்குச்‌ செலலுதல. 


(௪.௬2. 


செங்கிரந்தி; குழந்தை கோய்களில்‌ ஒன்று. இதற்குச்‌ 


6செவ்வார்ப்பு' எனும்‌ பெயரும்‌ உண்டு. குழந்தையின்‌ 
உடம்பு முக்கெமாக முகம்‌, கை, கால்‌ விரல்கள்‌ மிகச்‌ சிவப்‌ 
பாக மாறிவிடும்‌. தீட்டுள்ள பெண்கள்‌, குழைப்பிரசவம்‌ 
ஆனவர்கள்‌ குழந்தையைத்‌ தொடுவதால வரும்‌ கோய்‌ என 
நம்பப்படுகிறது. (ஜே.ம.ஆஃ) 

க. ௪-1 


தரல ச்‌, முருகானந்தம்‌ 


'செடி.பிடித்தல்‌ : குழந்தை கோய்களில: ஒன்று, இதனைச்‌ 
“ரடித்தல்‌' ஏன்றும்‌ வழங்குவர்‌. பார்க்க : சீரடித்தல்‌, 
(ஜேே.ம.ஆ,) 


செத்தை : காய்ந்த ஓலை, வீட்டைச்சுற்றி அமைக்கப்படும்‌ 
. மண்ணாலான சுற்றுச்சுவர்‌ மழையால்‌ கரைந்துவிடாமல்‌ 
இருக்க சுவர்‌ மீது பனையோலையை வைப்பர்‌. இங்கனம்‌ 
செய்யப்படும்‌ செயல்முறையால்‌ ஓலை வைக்கப்படும்‌ 
சுற்றுச்சுவர்க்கும்‌ *செத்தை' எனும்‌ பெயர்‌ வழங்கப்படு 
றது; ஆகு பெயர்‌. (௪.ஃமு.) 
செவ்வாடர்‌)ப்பு : குழந்தை நோய்களில்‌ ஒன்று. பார்க்க : செங்‌ 
இரந்தி (ஜே.ம.ஆ.) ப 
சேனத்தண்ணி : கருப்பட்டி அல்லது சீனி கரைக்கப்பட்ட 
தண்ணீர்‌. குழந்தை பிறந்தவுடன்‌ பாட்டிமுறை உள்ளவர்‌ 
கள்‌ ஒரு சங்கு சேனத்தண்ணியைக்‌ குழந்தைக்குப்‌ புகட்டு 
வர்‌. லர்‌ சேனத்‌ தண்ணிருக்குப்‌ பதிலாகக்‌ கிருத்துவப்‌ 
பங்குக்‌ கோயிலில்‌ உள்ள தீர்த்தத்தைக்‌ (புனித ர்‌) 
கொண்டுவந்து புகட்டுவதுமுண்டு (ஜே.ம.ஆ. ) 
சொறிச்சல்‌ : அரிப்பு, பொதுவாக தோல்‌ அரிப்பை இச்சொல்‌ 
குறிக்கும்‌. காம உணர்வு மிக்கு ஒரு பெண்ணை அடைய 
அவள்‌ பின்னே சுற்றும்‌ வாலிபரைப்‌ பிறர்‌ கேலியாக 
அவன்‌ சொறிச்சல்‌ எடுத்து அலையுதான்‌' எனக்‌ கூறுவர்‌, 
(ச.மு;) 
சோளக்கொண்டல்‌ : *சோழக்கொண்டல்‌' என்பதன்‌ திரிபு. 
வடகிழக்குத்‌ திசையிலிருந்து வீசும்‌ காற்றுக்குச்‌ *சோளக்‌ 
கொண்டல்‌” என்பது பெயர்‌, தூத்துக்குடிக்கு சோழ 
நாட்டுக்‌ கடற்கரைப்‌ பகுதி வடகுழக்குத்‌ திசையில்‌ இருப்ப்‌ 
தால்‌ அங்கிருந்து வீசும்‌ காற்றுக்கு இப்பெயர்‌: உண்டா 
யிற்று. (௪.மு.) 


ஞானத்‌ தந்‌ைத: குழந்தை பிறந்து எட்டு நாள்கள்‌ முடிந்த 
பின்‌ *'ஞானஸ்கானச்‌ சடங்கு' நிகழ்த்தப்படும்‌, இச்சடங்‌ 
கைச்‌ செய்வதால்‌ குழந்தை திருச்சபைக்கு அதாவது 
கடவுளின்‌ குழந்தையாக மீண்டும்‌ பிறக்கின்றது என்ற 
நம்பிக்கையின்‌ அடிப்படையில அமைவது இச்சடங்கு, 
௮ன்று குழந்தையின்‌ தாய்‌ வீட்டார்‌ ஒருவரும்‌ தந்தை 


கலைச்சொல்‌ அகராதி 275 


வீட்டார்‌ ஒருவரும்‌ குழந்தைக்கு ஞானத்தாயாகவும்‌ ஞானத்‌ 
ததையாகவும்‌ இருப்பர்‌. ஞானஸ்கானச்‌ சடங்கன்போது 
குழந்தையைப்‌ பெற்ற தாய்‌, தந்தையைக்‌ காட்டிலும்‌ 
முக்கியமாக ஞானத்‌ தாயும்‌ ஞானத்தந்தையம்‌ கோயிலுக்கு 
வருதல்‌ வேண்டும்‌. குழந்தையின்‌ பாவத்தை நீக்கும்‌ இச்‌ 
சட்ங்கன்போது குழந்தைக்குப்‌ பொறுப்பாக ஞானத்‌ 
தநத இருப்பார்‌. ஞானத்‌ தந்தையை *தொட்டஅப்பா” 
எனறும்‌ அழைப்பர்‌. (ஜே.ம.ஆ.) 


ஞானத்தாய்‌ : பார்க்க: ஞானத்‌ தந்‌ைத. ஞான ஸ்நானச்‌ 
்‌ சடங்கின்போது பங்கெடுக்கும்‌ ஒரு பெண்‌ (குழந்தைக்குத்‌ 
தாய்‌, தந்‌ைத வழியில்‌ உறவு உள்ளவர்‌) ஞானத்‌ தாயாக 
அழைக்கப்‌ படுவார்‌. இதைத்‌ “தொட்ட அ௮ம்மா' என்றும்‌ 
அழைப்பர்‌. (ஜே.ம.ஆ.) 


ஞானஸ்நானம்‌ : குழந்தை பிறந்து எட்டு காள்கள்‌ கழிந்தபின்‌ 
குழந்தையின்‌ பாவத்தை நீக்கி திருச்சபையில்‌ உறுப்பின 
ராக்கும்‌ சடங்கு. ஆதி பெற்ஹறோர்‌--ஆதாம்‌, ஏவாள்‌-- 
கடவுளின்‌ கட்டளையை மீறிச்‌ செய்த பாவம்‌ உலகில்‌ 
பிறக்கும்‌ ஓவ்வொரு மனிதரையும்‌ தொடர்கின்றது என்பது 
கிருத்துவர்களின்‌ ஈம்பிக்கை. இதனால்‌ குரு புனித நீராகிய 
இர்த்தத்தைப்‌ (பிதா, சுதன்‌, பரிசுத்த ஆவியின்‌ பெயரால்‌ 
நான்‌ உன்னைக்‌ கழுவுகிறேன்‌' என்று மந்திரம்‌ ௨ச்சரித்துத்‌ 
தெளிப்பார்‌. இதனால்‌ குழந்தைக்கு ஞானஸ்நானம்‌ 
கிடைப்பதாக நம்பிக்கை. இருபிறப்பாளராகிய பிராமணர்‌ 
தம்‌ மகனுக்குப்‌ பூணூல்‌ அணிவித்துக்‌ தூயவனாக்குதல்‌ 
போன்றதொரு சடங்கு இது. (ஜே.ம.ஆ.) 


தட்டம்‌ : தாம்பாளம்‌. தமிழ்‌ நாட்டு வட மாவட்ட மக்கள்‌ 
இதனைத்‌ *தாம்பாளத்தட்டு' என்பர்‌, (௪.மு.) 


தண்ணியடித்தல்‌ : “சீரடித்தல்‌” அல்லது *செடிபிடித்தல்‌' 
எனும்‌ கோயால தாக்குண்ட குழந்தையை முஸ்லீம்களின்‌ 
பள்ளிவாசலுக்கு எடுத்துச்‌ செல்வர்‌. பள்ளிவாசலில்‌ 
இறையூழியம்‌ செய்பவராகிய மோதினார்‌ தொழுகைக்கு 
மூன்‌ பயன்படுத்தும்‌ 'நீரைக்‌ குழந்தையின்மீது மந்திரங்களை 
உச்சரித்துக்கொண்டே தெளிப்பார்‌. இதற்குத்‌ *தண்ணி 
வடித்தல்‌” என்பது பெயராகும்‌. (ஜே.ம.ஆ) 


476 ச்‌. முருகானந்தம்‌ 


தருமக்காரன்‌ : தருமம்‌ கேட்பவன்‌; பிச்சைக்காரன்‌; (அம்மா 
தர்ம்ம்‌, அய்யா தர்மம்‌” என்று கேட்டபடி. வரும்‌ இரவல 
னைத்‌ *தருமக்காரன்‌” என்பர்‌. (௪;மு.) 


தலைக்கு தண்ணி ஊற்றுதல்‌: குழந்தையைப்‌ பெற்ற 
தாய்க்கு ஐன்பதாம்‌ காள்‌ தலைக்குத்‌ தண்ணீர்‌ ஊற்றித்‌ 
தலை முழுகும்படிச்‌ செய்வர்‌. இதனை *இரண்டாம்‌ 
முழுக்கு” என்றும்‌ கூறுவர்‌. பார்க்க : இரண்டாம்‌ முழுக்கு 
(ஜே.ம.ஆ.) 

தலைமுழுக்கு : இறப்புச்‌ சடங்குகளில்‌ ஓன்று. துக்கம்‌ 
கழிக்கும்‌ நாளன்று தலையில்‌ எண்ணெய்‌ இட்டு நீராடுவர்‌. 
இது $தலை மூழுக்கு' எனப்படும்‌. (ச.மு.) 


தலைவனார்‌ : மிகவும்‌ உயர்ந்தவரை ஆர்‌” எனும்‌ மரியாதை 
விகுதியுடன்‌ அழைத்தல்‌ வழக்கம்‌. இதன்படி தலைவன்‌, 
தலைவனார்‌ ஆயிற்று, பரதவர்‌ தம்‌ சாதித்தலைவரைத்‌ 
தலைவனார்‌ என்பர்‌. (ச.மு.) 


தாஸ்பத்திரி : குழந்தை மருந்துகளில்‌ ஓன்று. (ஜே.ம.ஆ.) 


இருக்குடும்பப்படம்‌ : கன்னிமரியாள்‌.,, சூசையப்பர்‌ இவர்களுக்‌ 
இடையில்‌ யேசுகிருஸ்து இருப்பது போல அமைந்த படம்‌ 
திருமணத்தன்று மணமக்களுக்கு 'நிகழ்த்தும்‌ சாந்தி 
முகூர்த்தச்‌ சடங்கின்போது அவர்தம்‌ படுக்கையில்‌ தலை 
யணைக்குக்‌ மே இப்படத்தை வைப்பர்‌. இம்மண 
மக்களின்‌ வாழ்வு கன்னிமரியாள்‌, சூசையப்பர்‌ வாழ்வு 
போலப்‌ பரிசுத்தமாக அமையவும்‌ யேசுகிருஸ்து போலத்‌ 
திவ்வியமான மகன்‌ பிறக்கவும்‌ வேண்டும்‌ எனும்‌ நோக்கல்‌ 
இத்திருக்குடும்பப்படம்‌ அங்ஙனம்‌ வைக்கப்படுகிறது.பொது 
வாகக்‌ கிருத்துவ வீடுகளில்‌ இதுபோன்ற திருக்குடும்பப்‌ 
படங்கள்‌ வழிபாட்டுக்குரியனவாக இருக்கும்‌. (ஜ.ம. ஆ.) 


இன்னி மாடு: வசவுச்சொல்‌ (கோயில்‌ மாடு, *பெருமாள்‌ 
மாடு என வடமாவட்டகத்‌ தமிழ்‌ மக்கள்‌ கூறுவர்‌, கோயி 
லுக்கு நேர்ச்சையாக வீடப்பட்ட காளைக்கன்று யாருக்கும்‌ 
கட்டுப்படாமல்‌, உழைப்பிலும்‌ ஈடுபடாமல்‌ அதன்‌ விருப்‌ 
பப்படி மேய்$து வளரும்‌, பயிரை மேயந்தால்கூட அடிக்க 
மாட்டார்கள்‌, சாமி கோபித்துக்‌ கொள்வார்‌ எனும்‌ 


கலைச்சொல்‌ அகராதி 277 


அச்சத்தால்‌ ஓறுக்காது விட்டுவீடுவர்‌. இது கொழுகொழு 
வென வளர்ந்து திமில்‌ சரிந்து மினுமினுப்பாக உலவி 
வரும்‌. இம்மாடுகளை ஊரார்‌ புரட்டாசி மாதச்‌ சனிக்‌ 
கிழமைகளில்‌ :பூம்பூம்மாட்டுக்காரன்‌' அல்லது “பெருமாள்‌ 
மாட்டுக்காரன்‌ “என்று அழைக்கப்படுபவனிடம்‌ ஒப்படைப்‌ 
பர்‌. இப்படிப்‌ பெற்ற மாடுகளையே பூம்பூம்‌ மாட்டுக்‌ 
காரன்‌ (உறுமி போன்ற தோற்கருவியை வைத்துக்‌ 
கொண்டு :பூம்பூம்‌' என இசை யண்டாக்கியபடி வருபவனா 
தலால்‌ இப்பெயர்‌ காரணப்‌ பெயராயிற்று) அலங்கரித்து 
நடத்தியபடி. வீடுகள்‌ தோறும்‌ தருமம்‌ கேட்டுவருவான்‌. 
உழைப்புக்‌ கவலை, உணவுக்கவலை என்ற கவலைகள்‌ ஏது 
மின்‌? உலவும்‌ கோயில்‌ மாடு எப்போதும்‌ இரை மேயந்த 
படி. ஊரில்‌ உலவுவதால்‌ இதற்குத்‌ *தின்னிமாடு' எனும்‌ 
பெயர்‌ உண்டாயிற்று. மனிதர்களில்‌ எவ்விதப்‌ பொறுப்பும்‌ 
கடமையும்‌, கவலையும்‌ இல்லாது இருப்பாரைப்‌ பிறர்‌ 
“தஇன்னிமாடு” எனக்‌ குறிப்பர்‌, இது உவமையாகு பெயர்‌ 
(௪.மு,) 

இட்டு: மாதவிலக்கு. கருவுறுதலுக்குத்‌ தயாராகத்‌ தகுந்த 
ஏற்பாட்டுடன்‌ கருப்பையில்‌ காத்திருக்கும்‌ கருமூட்டை, 
கருவுறுதல்‌ நிகமாமையால்‌ கருப்பையை விட்டுக்‌ கலைந்து 
வெளியேறுவதைத்‌ *தீட்டு' என அமைப்பர்‌. இது மாதக்‌ 
தோறும்‌ உண்டாகும்‌ இயற்கைச்‌ சுழற்சி. தீட்டுள்ள 
பெணகள்‌ குழந்தையைத்‌ தொட்டால்‌ நோய்‌ உண்டாகும்‌ 
என்பர்‌, இதுபோலவே தீட்டுடையோர்‌ வளரும்‌ பயிர்‌ 
உள்ள நிலங்களில்‌ நடமாடினாலும்‌ விளைச்சல்‌ பாதிக்கும்‌ 
என்பர்‌. “ஓத்தது ஓத்ததை உருவாக்கும்‌' என்பதன்‌ அடிப்‌ 
படையில்‌ தோன்றிய நம்பிக்கை இது. (௪.மு.) 


இர்த்தம்‌ 2: இருத்துவக்‌ கோயிலில்‌ உள்ள புனிதரீர்‌. பாஸ்கா 
.. (ஈஸ்டர்‌) இரவு எனப்படும்‌ புனித சனிக்கிழமை கள்ளிரவு 
சுமார்‌ பதினொன்று மணிக்குச்‌ சடங்குகள்‌ ஆரம்பமாகும்‌ 
போது கோயிலில்‌ எந்த ஒளியும்‌ இருக்காது. எல்லா மின்‌ 
விளக்குகளும்‌ அ௮ணைக்கப்பட்ட நிலையில்‌ கோயில்‌ 
இருளில்‌ மூழ்கியிருக்கும்‌. டார்ச்‌ லைட்டின்‌ உதவியுடன்‌ 
குரு மந்திரங்களைப்‌ படித்து “பாஸ்காத்திறி” எனப்படும்‌ 
பெரிய மெழுகுதிரியைப்‌ புதிதாக உருவாக்கி மந்திரித்த 
நெருப்பீலிருக்‌ து ஒளி பெற்று ஏற்றுவார்‌, மக்கள்‌ தாங்கள்‌ 


216: ௪. முருகானந்தம்‌ 
கொண்டு வந்த சிறிய மெழுகுதிரியை அந்தப்‌ பாஸ்காத்‌ 
திரியிலிருந்து ஓளியேற்றிக்‌ கொள்வர்‌. திருப்பலியின்‌ ஒரு 
கட்டத்தில்‌ புனித நீரை மந்திரிக்கும்‌ சடங்கு நிறைவேற்‌ 
றப்படும்‌. அப்போது புனிசர்கள்‌ அனைவரின்‌ பிரார்த்‌ 
தனையைப்‌ பாடியபடி. குரு தாம்‌ ஏற்றி வைத்த பாஸ்காத்‌ 
திரியின்‌ அடிப்‌ பகுதியை நீர்‌ நிறைந்த ௮ண்டாவினுள்‌ 
பாதியளவு மூழ்‌ூயிருக்கும்படி வைத்து மந்திரங்கள்‌ படிப்‌ 
பார்‌. இவ்வாறு மந்திரிக்கப்பட்ட புனித நீரை மக்கள்‌ 
வீடுகளுக்கு எடுத்துச்சென்று பத்திரப்படுத்தி வைப்பா, 
ஆலயங்களில்‌ இங்ரீரானது அடுத்த பாஸகாத திருவிழா 
வரை பத்திரப்படுத்தி வைக்கப்படும்‌. கோயால துன்புறு 
வோர்‌, பிரசவ வேதனைப்படுவோர்‌ ஆகியோருக்கு 
இத்தீர்த்தம்‌ வழங்கப்படும்‌. புதிதாகப்‌ பிறந்துள்ள 
குழந்தைக்கு மூதன்முதலில்‌ புகட்டும்‌ “சேனத்தண்ணி 
யாகவும்‌ இத்தீர்த்தம்‌ பயன்படுகிறது. (ஜே.ம.ஆ.) 
துக்கம்‌ கலையறது : இறப்பையொட்டிய நிகழ்ச்சி. எண்ணெய்‌ 
நீராட்டு (௪.ழமு.) 
தும்புக்கட்டை : துடைப்பம்‌ அல்லது விளக்குமாறு. (௪.ழமு.) 
தூண்டாவிளக்கு : தூண்டுதல்‌ இல்லாது எரியும்‌ விளக்கு 
பார்க்க : அணையா விளக்கு (ஜே.ம.ஆ) 
தேடக்காய்‌ : எலுமிச்சைப்‌ பழம்‌ (வி. கொ.) 
தொட்டப்பா : ஞானத்தந்தை,. பார்க்க : ஞானத்தந்தை 
தொட்டம்மா : ஞானத்தாய்‌. பார்க்க : ஞானத்தாய்‌. 
தொதல்‌ : ஒருவகை இனிப்புப்‌ பலகாரம்‌, கைக்குத்தல்‌ அரிசி, 
முட்டை, தேங்காய்ப்பால்‌, சர்க்கரை அல்லது சீனி, கெய்‌ 


ஆகியவற்றைக்‌ கலந்து அடுப்பில்‌ வைத்துக்‌ கிண்டி அல்வா 
டூபாலச்‌ செய்யப்படும்‌ பலகார வகை, 


தோட்டியார்‌ : கப்பலில்‌ கழிப்பறை கழுவுபவர்‌ 

தோளுக்கு ஊத்தறது : குழந்தையைப்‌ பெற்றெடுத்த தாயை 
ஐந்தாம்‌ நாள்‌ அல்லது ஏழாம்‌ நாள்‌ வெந்நீர்‌ வைத்துக்‌ 
குளிப்பாட்டுவர்‌,. இதனைத்‌ *தோளுக்கு ஊற்றுதல்‌' 


கலைச்சொல்‌ அகராதி 20. 


என்பர்‌. குழந்தையை ஈன்ற தாய்க்கு இதுவே முதல்‌ 
குளியல்‌ ஆதலால்‌ இதனை *முதல்‌ முழுக்கு” என்றும்‌ 
அழைப்பர்‌. இந்நாளில்‌ தாய்க்குச்‌ 'சுக்குக்களி” எனும்‌ 
மருந்தை உண்ணக்கொடுப்பர்‌. (ஜே.ம.ஆ.) 


நடைகல்லைத்‌ திருப்பிப்‌ போடுதல்‌ : குழந்தைகள்‌ பிறக்கும்‌ 
காலத்திற்கும்‌ குடும்பத்துக்கு உண்டாகும்‌ ஈன்மை, இனக்‌ 
கும்‌ தொடர்பு இருப்பதாக மக்களிடம்‌ நம்பிக்கை உண்டு, 
சித்திரை மாதத்தில்‌ குழந்தை பிறப்பதும்‌ சகான்காவது 
குழந்தையாகப்‌ பெண்‌ குழந்தை பிறப்பதும்‌ தமை விளை 
விக்கும்‌ என்பர்‌, சித்திரை மாதம்‌ ஆண்குழந்தை பிறந்‌ 
தால்‌ குழந்தை இறக்துவீடும்‌ அல்லது தகப்பனுக்குக்‌ 
கெடுதல்‌ நேரும்‌ எனவும்‌ பெண்குழந்தை பிறந்தால்‌ ௮கீ 
குடியே அழிந்து விடும்‌ எனவும்‌ கூறுகின்றனர்‌. இதற்குப்‌ 
பிராயச்சித்தமாக நடைகல்லை--வாசலில்‌ உள்ள படிக்‌ 
கல்லைத்‌ திருப்பிப்‌ போடுவர்‌, மேற்பகுதி இழாகவும்‌ 
ஒழ்ப்பகுதி மேலாகவும்‌ திருப்பிப்‌ போடுவதால்‌ அவ்வீட்டிற்‌ 
குள்‌ நுழைய வரும்‌ தீயசக்தி நடைகல்லைக்‌ கண்டதும்‌ 
திரும்பிப்‌ போய்விடும்‌ எனும்‌ ஈம்பிக்கையால்‌ நடைகல்லைத்‌ 
திருப்பிப்‌ போடுகின்றனர்‌. இதனை *நடைகல்லைத்‌ 
திருப்பிப்‌ போடுதல்‌” என அழைக்கின்‌ றனர்‌ (ஜே.ம.ஆ), 

நுள்ளுறது : ஒருவரையொருவர்‌ கிள்ளி விளையாடுதல்‌ 

நேோர்மானம்‌ ; நேர்ச்சை, நேர்ச்சிக்கடன்‌, அசனம்‌, பார்க்க : 
அசனம்‌ . (௪.மு.) - 

நொய்யினிப்பு : ரவைலட்டு (௪.மு.) 

பணியம்‌ : அப்பம்‌ அல்லது ஆப்பம்‌. (௪.மு.) 

பப்பா அம்மை? அம்மையின்‌ பாட்டி. அல்லது பாட்டியின்‌ 

அ௮ம்மை--(௪. மூ.) பூட்டியம்மா, பூட்டி யாச்சி என்றும்‌ 

வழங்குவர்‌ (வி. கொ.) 

பராக்பரேக்‌: சடங்குகளுக்கு இடையில்‌ அவ்வப்போது 
பாடும்‌ வாழ்த்துப்பாட்டு. (௪.மு.) 

பவிசுக்கட்‌(டல்‌ : மரக்கட்டில்‌, தமிழ்நாட்டு வடமாவட்ட 
மக்கள்‌ இதனைத்‌ ஈதோம்தார்‌ கட்டில்‌' எனவும்‌ 
அழைப்பர்‌. அழகான வேலைப்பாடுகளுடன்‌ கூடிய கட்டில்‌, 


6650 ச. முருகானந்தம்‌ 
பொருள்‌ வசதியுடையோர்‌ இத்தகைய கட்டிலை வைத்தி 
ருப்பதால்‌ இதற்குப்‌ *பவிசுக்‌ கட்டில்‌' எனும்‌ பெயர்‌ 
உண்டாயிற்று. (௪.மு.) 


பற வாசித்தல்‌ : திருமணத்திற்கு நிச்சயம்‌ செய்தபின்‌ யார்‌ 
யாருக்குத்‌ 2 -மணம்‌ என்று ஞாயிறு வழிபாட்டின்‌ இறுகி 
யில்‌ மக்கள்முன்‌ வாடிக்கப்படும்‌ திருமண அறிக்கை, 


பாணி: கசிதல்‌ அல்லது நீற்றுப்போதல்‌; உப்பு, கருப்பட்டி. 
முதலியன இங்ஙனம்‌ ஆகும்‌ (௪. மு.) 

பிரட்டு : கூறியதை இல்லையென புரட்டிப்‌ பேசுதல்‌; தகாத 
சொற்களைப்‌ பெய்து பேசுதல்‌ (ச.மு.) 

பிள்ளை மருந்து: இது, (:அங்காயம்‌'. எனவும்‌ '*காயங்கருப்‌ 
பட்டி” எனவும்‌ வழங்கப்பெறும்‌. பார்க்க : அங்காயம்‌, 
காயங்‌ கருப்பட்டி (ஜே.ம.ஆ.) 

பிஸ்போச்சு : கம்மோடு; சார்ந்து கொள்ளத்‌ தோதுபடாத, 


அமரமட்டுமே வசதியுடைய வட்டவடிவ இருக்கை 
(வி.கொ,.) 


பீத்தை : ரிப்பன்‌ ; மகளிர்‌ தம்‌ தலை மயிரைப்‌ பின்னவிட்டுக்‌ 
கட்ட உதவும்‌, ஓரங்குல அ௮கலமுூடைய நீளத்‌ துணித்‌ 
துண்டு. (வி.கொ உ) 

பீர்ஸ்‌ : சிறிய தட்டு (வி.கொ,) 

புட்டுவம்‌ : மரத்தாலாகிய இருக்கை, ஸ்டூல்‌ (வி. கொ.) 

புனிதநீர்‌ : பார்க்க: தீர்த்தம்‌ (ஜே.ம.ஆ.) 


பூசை : கோயில்‌) ஆகுபெயர்‌, பூசை செய்யப்படும்‌ இடம்‌ 
கோயிலாதலால்‌ கோயிலுக்கு இப்பெயர்‌ ஆகி வந்தது, சில 
நேரங்களில்‌ இச்சொல்‌ கோயிலில்‌ பங்குக்குரு செய்யும்‌ 
பூசையையே குறிப்பிடும்‌; சான்று; முதல்‌ பூசை, இரண்‌ 
டாம்‌ பூசை. (௪.மு.) 


பொக்கை : பூச்செண்டு; ஆங்கிலச்‌ சொல்‌. (௪.ழு.) 


பொம்பே மாதா சட்டு; ஓ, 4. 1894 இல்‌ 


ர பாண்டி ச்சேரீயி 
லிருந்து சகோதரி மார்ட்டின்‌, 


மூத்துக்குடி, அடைக்கல 


கலைச்சொல்‌ ௮கராதி ௦8.1 
மாதா மடத்திற்கு பொம்பே மாதாவையும்‌ இம்மாதாவுடன்‌ 
தொடர்புடையதாகக்‌ கூறப்படும்‌ மந்திரங்கள்‌ அச்சிட்ட 
சீட்டையும்‌ கொண்டு வந்தார்‌. (சகோதரி மார்ட்டின்‌ 1940 
இல்‌ மடத்தின்‌ தலைவியாக இருந்தவர்‌) குழந்தைப்‌ பேறு 
வாய்கீகாதவர்கள்‌ குழந்தைப்‌ பேற்றுக்காகவும்‌, கருவுற்‌ ஐவர்‌ 
கள்‌ சுகப்‌ பிரசவத்திற்காகவும்‌ பனிமய மாதா கோயிலுக்கு 
வடபுறம்‌ உள்ள அடைக்கல மாதா மடத்துக்கு வந்து 
பொம்பே மாதா படத்தின்முன்‌ மண்டியிட்டு மன்றாடி 
மந்திரங்கள்‌ அச்சிட்ட சீட்டை நீரில்‌ கரைத்துக்‌ குடி.ப்பர்‌, 
இவ்வேண்டுதலுக்குப்‌ பயன்படும்‌ இச்சீட்டை மக்கள்‌ 
'பொம்பே மாதா சீட்டு என்பர்‌ (ஹஜே.ம.ஆ.). 

பொரி கந்தாச்சி: இரும்புச்சட்டி (வி. கோ.) 

பொருத்தனை : நேர்ச்சிக்கடன்‌. பார்க்க ; ௮சனம்‌, அயனம்‌, 
கேர்மானம்‌ (௪. மு.) 

பொறுத்துக்கோ : *போய்‌ வா்‌ எனல்‌; “அக்கம்பக்கம்‌ உள்ளவர்‌ 
வீட்டிற்குப்‌ போ” எனல்‌; தருமக்காரன்‌ தருமம்‌ கேட்கிற 
போது அ௮வவீட்டார்‌ மேற்கண்ட பொருளில்‌ பொறுத்‌ 
துக்கோ்‌ என்பர்‌ (௪.மு.) 


போச்சி : :ஐக' என ஆங்கிலத்தில்‌ சுட்டப்படும்‌ பொருள்‌. 
குடிதண்ணீர்‌ நகிரப்பிவைக்கப்‌ பயன்படும்‌ பாத்திரம்‌, 
(௪. மூ.) 


போத்தல்‌ : குப்பி) சீசா (கண்ணாடியில்‌ ஆனது) (௪.மு.) 


போத்தி : பாட்டன்‌ (ச.மு.) 

போலா : தன்னைவிடச்‌ சிறியவரை, எணியவரைப்‌ போகச்‌ 
சொல்லி ஏவப்‌ பயன்படும்‌ சொல்‌, !'ஏல,போ' எனும்‌ 
சொற்கள்‌ பின்முன்னாக, முன்‌ பின்னாகச்‌ செறிந்து இவ்‌ 
வடி.வாக மாற்றங்‌ கண்டது (ச.மு,) 

மக்ரூணி : முந்திரிப்‌ பருப்பை ஆட்டிச்‌ சனியுடன்‌ சேர்த்துக்‌ 
கூம்பு வடி.வில்‌ செய்யப்படும்‌ ஒரு தின்பண்டம்‌, 

மடி. : வலை வகைகளில்‌ ஓன்று, இதனை 'மடிவலை' என்றும்‌ 
கூறுவர்‌. (௪.மு) 


982 ௪. முருகானந்தம்‌ 


மண்டபம்‌ : இருத்துவத்‌ தேவாலயங்களின்‌ முன்பகுதியில 

. ஆலயத்துடன்‌ இணைத்துக்‌ கட்டப்பட்ட பகுதி. கோவில்‌ 

களுக்கு நேர்ச்சை செய்தவர்கள்‌ இங்கே தங்கியிருப்பர்‌, 
(ஜே.ம.ஆ.) 


மன்றாடியார்‌ : பேச்சு வழக்கில்‌ :மண்ணாடி” என்றும்‌ வழங்கு 
.... வர்‌. சற்றேறக்குரிய சம்மாட்டியார்‌ போன்றவர்‌ இவர்‌ 
(௪.மு.) 


மஸ்கத்‌ : கோதுமை மாவு, சனி, நெய்‌, ஏலக்காய்‌ சேர்த்து 
அடுப்பில்‌ வைத்துக்‌ கண்டி எடுக்கப்பட்ட ஓர்‌ இனிப்புப்‌ 
பலகார வகை; அல்வா போன்றது. 


மாச்சீனி : குழந்தைக்குறிய மருந்துகளில்‌ ஒன்று. (ஜே.ம.ஆ..) 


மாந்தை : பெண்கள்‌ அணியும்‌ ஒருவகை மேலாடை, முஸ்லீம்‌ 
மதத்தைச்‌ சேர்ந்த லெப்பைப்‌ பிரிவு பெண்டிர்‌ அணியும்‌ 
கருபபு வண்ணத்தாலாகிய மேலாடையைப்‌ போன்று, 
பல வண்ணங்களில்‌ தைக்கப்பட்டு, தேவாலத்திற்கு வரும்‌ 
போது மட்டும்‌ ௮ணியும்‌ ஆடை (ஜே.ம.ஆ.) 


மிதிதும்பை : காலில்‌ உள்ள தூசி தும்புகளைத்‌ துடைப்பதற்‌ 
காக முதல கதவு அல்லது தலைவாசலுக்கு முன்னர்‌ 
போடப்பட்டிருக்கும்‌ தேங்காய்‌ நார்‌ போன்ற பொருள்‌ 
களால்‌ ஆக்கப்பட்ட கால்துடைப்பான்‌ (௪.மு.) 


முக்கூட்டு எண்ணெய்‌ : ஆமணக்கெண்ணெய்‌, தேதங்காய்‌ 
எண்ணெய, ஈல்லெண்ணெய்‌ ஆகியன ஐன்றாகக்‌ கலக்கப்‌ 
பட்ட கலவைக்கு :முக்கூட்டு எண்ணெய்‌” என்பது பெயர்‌. 
பிறந்த குழந்தைக்கு அதன்‌ உடல்‌ நிலையைப்‌ பொறுத்து 
ஐந்தாம்‌ காள்‌ அல்லது ஏழாம்‌ நாள்‌ முதல்‌ முதல்‌ தண்ணீர்‌ 
ஊ்.றிக்‌ குளிப்பாட்டுவார்கள்‌. ஒன்பதாம்‌ நாள்‌ மேற்‌ 
குறித்த முக்கூட்டு எண்ணெயைக்‌ காய்ச்சித்‌ தலைக்குத்‌ 
தேயத்து குளிப்பாட்டுவர்‌. ஒன்பதாம்‌ நாள்‌ எண்ணெய்ச்‌ 
குளியலுக்கு உதவுவது இம்முக்கூட்டு எண்ணெய்‌ ஆகும்‌, 
(ஜே.ம.ஆ.) ப 


முப்பது : எண்ணுப்‌ பெயராகிய முப்பது என்பது இறந்த 
வர்க்குச்‌ செய்யும்‌ கிரியைச்‌ சட்ங்கைக்‌ (௨ த்‌திரகிரியை, 
கருமாதி) குறிக்கும்‌. முப்பதாம்‌ நாள்‌ இச்சடங்கு நடத்தப்‌ 


கலைச்சொல்‌ அகராதி 892 


படுதலால்‌ இவ்வெண்ணுப்பெயர்‌ : இச்சடங்குக்கு . ஆக 
வந்தது. ஆகவே இது ஆகு பெயராகும்‌ (ச.மு.) 

மூன்றாம்‌ முழுக்கு : குழந்தையைப்‌ பெற்ற தாய்க்கு ஐந்தாம்‌ 
நாள்‌ அல்லது ஏழாம்‌ நாள்‌ தோளுக்கு ஊற்றுவர்‌; இது 
முதல்‌ முழுக்கு. ஒன்பதாம்‌ நாள்‌ தலைக்கு ஊழ்துவர்‌, 
இது இரண்டாவது முழுக்கு. இதன்பின்‌ ₹அங்காயம்‌” 
அலலது *பிள்ளை மருந்து அல்லது *காயங்கருப்பட்டி” 
எனும்‌ மருந்தை உண்ணும்‌ தினத்தன்று தாய்‌ மூன்றாவது 
மூழுக்கு ஆட்டப்படுவாள்‌. (ஜே.ம.ஆ.) 

மொடுதவம்‌ : மாதா கோயில்‌ கணக்குப்பிள்ளை (௪.மு. ) 

மொலுங்கு £ பருத்த, கனத்த உருவம்‌, ஒரு நபர்‌ அளவுக்கு 
மீறிப்‌ பெருத்திருந்தால்‌ அவர்‌ *மொலுங்கு மாதிரி' 
இருப்பதாகச்‌ சொல்வர்‌ (௪.மு.) 

ரோந்தை : வலையின்‌ கீழ்ப்பகுதி அல்லது அடிப்பகுதி 
(ச.மு.) 

லங்கர்‌ ண தோணி, வள்ளம்‌ போன்ற கடற்கலங்களின்‌ துணைத்‌ 
தலைவர்‌ (௪.மு.) 

லம்பிட்டான்‌ : கால்தடுக்கிக்‌ கழே விழுதல்‌ (௪.ழு.) 

லாச்சு : கால்சட்டை. குறிப்பாக அரைக்கால்‌ சட்டையைக்‌ 
குறிக்கும்‌ (வி.கொ.) 

லாம்பு : 'லேம்ப்‌' எனும்‌ ஆங்கிலச்‌ சொல்லின்‌ திரிபு, சிறிய 
அளவிலான சிம்னி விளக்கு (௮.மு.) 

லேஞ்சு: கைகுட்டை,. £கர்ச்சிப்‌' என ஆங்கிலத்தில்‌ வழங்கப்‌ 
படும்‌ ஒரு துண்டுத்துணி. கை, வாய்‌, முகம்‌ து: _க்கப்‌ பயன்‌ 
படுவது (௪ஃமு.) 

லோட்டா : விளிம்பு இல்லாத குவளை, நீர்‌ குடிக்கப்‌ பயன்‌ 
படுத்தப்படுவது. விளிம்பு உள்ளது தம்ளர்‌; விளிம்பு 
இல்லாதது லோட்டா,. (௪.மு.) 

வசி: தட்டு (வி.கொ,) 

வடக்கே போறது : திருமணமான புதுமணத்‌ தம்பதிகள்‌ ௮ந்த 
வாரத்தின்‌ இறுதி நாளாகிய சனி அல்லது ஞாயிற்றுக்‌ 


8 ச, முருகானந்தம்‌ 


கிழமை தூத்துக்குடி நகரின்‌ வடபகுதியில்‌ உள்ள 
சிந்தாத்திரை மாதா ஆலயத்துக்குச்‌ சென்று வருதல்‌ 
(ஜே. ம. ஆ;) 
வண்ணமாயிருக்கு : தடிமன்‌ அல்லது பருமனாக இருத்தல்‌ 
வருஷம்‌ : இறந்தவரின்‌ நினைவு காள்‌ 


வாங்கு : மரத்தாலாகிய உட்காரப்‌ பயன்படும்‌ பலகை, 
இதனை ('மணை' என்பர்‌, தரையில்‌ அமர விரும்புவோர்‌ 
துணி அழுக்காகாமல்‌ இருக்க மணையில்‌ அமர்வர்‌, இம்‌ 
மணையை :வாங்கு' என்பர்‌. (வி.கொ.) 


வாசலபடிமறிக்கிறது : திருமண நிகழ்ச்சியில்‌ பணமகளுக்குத்‌ 
தாய்‌ மாமன்‌ அல்லது தாய்மாமன்‌ மகன்‌ மணமகனை 
வாசலில்‌ கின்று மறித்து மணமகள்‌ மீது தனக்குள்ள 
உரிமையை நிலை நாட்டுதல்‌; இது ஓரு பாவனைச்‌ சடங்கு. 
தாய்வழிச்‌ சமூக அமைப்பில்‌ தாய்‌ மாமன்‌ பெற்றிருக்கும்‌ 
அளவில்லாத பாத்யதையைக்‌ காட்டக்கூடிய ஒரு பாவனைச்‌ 
சடங்காகும்‌ இது. (௪.மு.) 


வாடாவிளக்கு : பார்க்க: *அணையா விளக்கு”; தாங்கா 
விளக்கு; (ஜே.ம.ஆ.) 


வாடித்திருவிழா : கல்லறைத்‌ திருமாள்‌ (௪.ழமு,) 


வாலா: “ஏல வா' என்பதன்‌ முன்பின்‌, பின்முன்‌ மாற்றம்‌, 
இங்கே வா என விளிக்கும்‌ ஒரு விளி, பார்க்க; பேரலா,.. 
(ச.ஃழமு.) 


வாழைப்பழ இனிப்பு : வாழைப்பழத்தைச்‌ சாக்கரையுடன்‌ 
சேர்த்து, நெய்விட்டு, அடுப்பில்‌ வைத்துச்‌ சூடேற்றீச்‌ 
கிண்டி. எடுக்கப்படும்‌ ஓர்‌ இனிப்புப்‌ பலகாரம்‌, இது 
அல்வா போன்றது, 


வாளி பூருதல்‌ : அந்தோணியாருக்கு தேர்ந்து கொள்ளும்‌ ஒரு 
நேர்ச்சை. கர்ப்பமுற்றிருக்கும்‌ காலத்தில்‌ ஒரு பெண்‌ 
மஞ்சள்‌ காமாலை டைபாய்டு ஆகிய நோய்களால்‌ தாக்கப்‌ 
படும்போது எவ்வித ஆபத்துமில்லாமல குழந்தை பிறக்‌ 
தால்‌ பிறக்கும்‌ குழந்தைக்கு “அந்தோணியார்‌ பட்டம்‌ 
வைத்து மொட்டை அடிப்பதாகவும்‌ காதில்‌ வாளி பூருவ' 


கலைச்சொல்‌ அகராதி 285 


தாகவும்‌ (காதில்‌ தங்கக்‌ கம்பியை நுழைத்து வளைய 
மாக்கி வைப்பது) வேண்டுதல்‌ செய்வர்‌. குழந்தை பிறந்த 
பின்பும்‌ பிழைக்காது எனக்‌ கருதும்‌ வகையில்‌ ஏதேனும்‌ 
ஆபத்து ஏற்பட்டாலும்‌ குழந்தை பிழைத்துக்கொண்டால்‌ 
மேற்குறித்தபடி செய்வதாக வேண்டுதல்‌ செய்வர்‌. இது 
அ௮ந்தோணியாருக்குச்‌ செய்யப்படும்‌ நேர்ச்சை (ஜே.ம.ஆ.) 


விருத்தம்‌: புனிதர்‌ வாழ்க்கை வரலாறு குறீத்த பாடல்‌ 
(௪. மூ.) 

விருத்தம்‌ பாடுதல்‌ : கிருத்துவ ஆலயங்களில்‌ திருவிழாவிற்கு 
முன்னர்‌ கொடியேற்றிய நாளிலிருந்து திருவிழா நாள்‌ 
வரை உள்ள பத்து நாள்களும்‌ திருவழிபாட்டின்‌ இறுதி 
யில்‌ மந்திரத்தை இராகத்துடன்‌ வா௫த்தல்‌ (ஜே.ம.ஆ.) 

வெஞ்சனம்‌ : உணவு உண்ணத்‌ தோதாக அமையும்‌ துணைக்‌ 


கறி (௪.மு.) ப 
வேக்காலம்‌ : கோபமாக இருத்தல்‌ 


இல்லுண்ணு : வெறுமையாக. ஆள்‌ நடமாட்டம்‌ இல்லாமல்‌ 
வெறிச்சோடி இருத்தல்‌. வடமாவட்டத்‌ தமிழ்‌ மக்கள்‌ 
*விசோ” என்று இருப்பதாகக்‌ கூறுவர்‌, தூத்துக்குடிப்‌ 
பரதவர்‌ *தெரு இில்லுண்ணு இருக்கு, வீடு ஜிலலுண்ணு 
இருக்கு” என வழங்குகின்றனர்‌ (௪.மு) 

ஜோட்டி:; சடை, பின்னல்‌. மகனிர்‌ கூந்தலை சடை 
பீன்னிக்‌ கொள்ளல்‌. 'அவள்‌ என்ன செய்யுறா?' எனும்‌ 
கேள்விக்கு அவள்‌ ஜோட்டி. பின்னுறா' எனப்‌ பதில்‌ 
கூறுவர்‌. (௪.ழு. ) 

(வழக்குச்‌ சொற்கள்‌ சேகரிப்பில்‌ உசவீய ஜேம்ஸ்‌ மரிய 

ஆரோக்கியம்‌ எம்‌. ஏ., விர்கோ கொழையரா பி. எஸ்‌ சி. ஆகிய 

ஆர்வலர்களுக்கு ஈன்‌.றி.) 


6 
கப்பல்‌ சாத்திரம்‌, கப்பல்‌ சிந்து 
நூற்குறிப்பும்‌ 


கலைச்சொற்களும்‌ 





அ. கப்பல்‌ சாஸ்திரம்‌--நூற்குறிப்பு 
(0ம்‌ 0ார்ச(&] நரகமா 110ரகாறு, நரீகம்க5) 1950) 


எல்லாத்திறத்து மக்களும்‌ கைக்கொள்ளும்‌ கலைகள்‌ காற்பத்‌ 
தொன்று எனவும்‌ இவற்றுள்‌ தோணி, தேர்‌ முதலிய செய்தல 
அறிவு ஒரு கலையாகும்‌ எனவும்‌ இது முப்பத்து நான்காவது 
கலை. எனவும்‌ கூறுவர்‌. தோணி செய்யும்‌ கலை பற்றிய நூல்‌ 
கப்பல்‌ சாஸ்திரம்‌” எனப்படும்‌. சென்னை அரசாங்கத்துக்‌ 
இழ்க்கலைப்‌,. பழஞ்சுவடி. நூல்‌ நிலையத்‌ தமிழ்த்‌ தொகுதியில்‌ 
“கப்பல்‌ சாஸ்திரம்‌” எனும்‌ சுவடி ' உண்டு. இது வருஷம்‌ 
1620இல்‌ தயங்கம்பாடி (சடங்கன்‌ பாடி--தயங்கம்பாடி-- தரங்கம்‌ 
பாடி.)யில்‌ இருந்த-டென்மார்க்‌ மொழி, தமிழ்மொழித்‌ :துபாஷி 
-தாஜிங்கராயப்‌ பிள்ளை வீட்டிலிருந்த சுவடியிலிருந்து பிரதி 
-செய்யப்பட்டதாகும்‌. 'இக்கப்பல்‌' சாஸ்திர நூலுக்கு “ரீகாம 
கொமணி' எனும்‌ பெயர்‌ வழங்கெவந்ததாக நால்‌ அகச்சான்‌ றால்‌ 
,அறியவருகிறோம்‌. வடமொழியில்‌. “நெளகா சாஸ்திரம்‌” எனும்‌ 
நூல்‌ உள்ளதாக அ. மிிறோம்‌. சலை கதிரங்கன்‌ சொல்படி. 
இந்நூல்‌ தமிழ்ப்படுத்தப்பட்டதாகத்‌ தெரிகிறது. தாரா 
நகரத்து அரசன்‌ போசன்‌ என்பான்‌ இயற்றிய £யுக்தி கல்ப தரு” 
என்ற பெரு. நூலில்‌ கப்பலைப்‌ பற்‌றிய குறிப்புகள்‌ விரிவாக 
உள்ளன. கப்பல்‌ கட்டும்‌ தொழில்‌ பற்றிய குறிப்பு பரிபாடவில்‌ 
(10 : 58-55) உண்டு. :யுக்தி கல்ப தரு” நான்கு வகைக்‌ கப்பல்‌ 
களைக்‌ கூறும்‌. நான்கு கூம்புகள்‌ உள்ள மரக்கலத்துக்கு 
வெள்ளை வண்ணமும்‌ மூன்று கூம்புகள்‌ உள்ள மரக்கலச்‌ 


கலைச்சொல்‌ அகராதி அ 


துக்குச்‌ செவ்வண்ணமும்‌ இரண்டு கூம்புகள்‌ உள்ள மரக்கலத்‌ 
துக்கு மஞ்சள்‌ வண்ணமும்‌ தீட்டவேண்டும்‌ எனும்‌ தகவல்‌ அக்‌ 
நூலில்‌ காணக்கிடக்கிறது. மரக்கலங்களின்‌ முகப்புப்‌ பாகத்தில்‌ 
அ௱ரியேறு, எருமை, பாம்பு, யானை, புலி, அன்னம்‌, மயில்‌, 
இனி, தவளை, ஆண்மகன்‌ ஆகியவற்றின்‌ தலை வடிவங்கள்‌ 
அமைக்கப்படும்‌, இவை மரக்கலத்‌ தச்சு வினைஞன்‌ கைத்திறங்‌ 
காட்டுவன. பரங்கிப்பேட்டை மரக்கலத்‌ தச்சு வினைஞர்‌ ஒருவர்‌ 
சில தகவல்களைத்‌ தெரிவிக்கிறார்‌. திருக்கைத்தி மரம்‌, காண 
பாய்மரம்‌, கோசுபாய்மரம்‌ என்பன பாய்மர வகைகள்‌. 
ஆஞ்சான்‌ கயிறு; தாம்பாங்கயிறு, வேடாங்கயிறு, பளிங்கைக்‌ 
கயிறு, மூட்டங்கயிறு, இளங்கயிறு என்பன கயிறு வகைகள்‌. 
வேம்பு, இருப்பை, புன்னை, நாவல்‌ என்பன கப்பல்‌ கட்டுதற்‌ 
குரிய மரங்கள்‌. பக்க வங்குக்‌ கால்களுக்குத்‌ தேக்கு, வெண்‌ 
தேக்கு சிறந்தன. முழக்கோல்‌ என்பது தச்சு முழம்‌ 80 அங்குல 
மாம்‌; எனினும்‌ 19$ அங்குலமாகக்‌ குறைத்து வைப்பதே வழக்‌ 
கம்‌. வங்குவரிகள்‌ (61046 11௨8) என்பன ரை, 8], 83, 65 
ஆக இவ்வாறு உயர்ந்து ஏறுதல்‌ வழக்கம்‌ என்று தெசிய 
வருகிறது. சுக்கானைப்‌ பற்றியும்‌ நங்குரம்‌ பற்றியும்‌ செய்தி 
கள்‌ பல உள்ளன. சேந்தன்‌ திவாகரம்‌ எனும்‌ பழைய தமிழ்‌ 
நிகண்டு மரக்கலத்தின்‌ பெயர்களாக, 


வங்கப்‌ பாதை தோணி யானம்‌ 
தங்கு மதலை திமில்பாறு அம்பி 
பஃறி சதாவே பாரதி ஈவ்வே 
போத்‌ தொள்ளை காவாய்‌ என்றிவை 
மேத்கு. நீர்மேல்‌ ஓடும்‌ மரக்கலம்‌” 
எனும்‌ தூ.ற்பாவால்‌ குறிக்கும்‌ 
:புகடு பஃறி யம்பீ யோடம்‌ 
இமிலை தோணி எனச்‌ செப்பினரே”்‌ 
எனும்‌..நூற்பாவால்‌ தோணியின்‌ பிற பெயர்களை ௮றிகஹோம்‌. 
“பகடு பட்டிகை யானம்‌ ௮ம்பி ன சு 
படுவை தொள்ளை புணைமிதவை தெப்பம்‌ 
எனும்‌ .நூற்பாவால்‌ தெப்பத்தின்பிற பெயர்களை ௮.றிகி 
ஹோம்‌, ப 


268 ௪, முருகானந்தம்‌ 


இனி :கப்பல்‌ சாஸ்திரம்‌” கூறும்‌ செய்திகளைக்‌ காண்போம்‌. 
மரக்கலம்‌ செய்யக்‌ கிரகம்‌, நட்சத்திரம்‌, ராசி, திதி, வாரம்‌ 
ஆயென தேர்ந்து முதலாளி நாளுடன்‌ பொருந்தும்‌ படியிருக்கும்‌ 
நானில்‌ செய்ய வேண்டும்‌. கலத்தின்‌ அடி மரமாகிய ஏரா, 
அமைப்பதில்‌ துல்லியமான கணக்குகள்‌ உண்டு. முழு மரக்‌ 
கலத்தின்‌ நீளம்‌, அகலம்‌, உயரம்‌ ஆகியன அடிப்படையில்‌ பொது 
வகை (சாமானியம்‌) மரக்கலங்கள்‌ (ஆறு, வாய்க்கால்களில்‌ 
செல்பவை) பத்து வகைப்படும்‌ எனவும்‌ சிறப்பு (விசேஷம்‌) மரக்‌ 
கலங்கள்‌ (கடல்‌ வழிச்‌ செலவுடையவை) பத்து வகைப்படும்‌ 
எனவும்‌ கூறப்படுகிறது. நீளத்தால்‌ சிறந்த மரக்கலங்கள்‌ தீர்கா 
எனவும்‌ உயரத்தால சிறந்த மரக்கலங்கள்‌ உன்னதா எனவும்‌ 
அழைக்கப்டடுகின்‌ றன. உன்னதா மரக்கலங்கள்‌ ஐந்து வகைப்‌ 
படும்‌. முழக்கோல்‌ அளவு, லைக்கினம்‌, வங்களாள்‌, ஒரையும்‌ 
இறகமும்‌, புறுவ பக்கம்‌, பாய்மரம்‌ எடுக்க லெக்னம்‌, வங்க நாள்‌ 
கிற்குமிடம்‌, மேழதலங்‌ குறிக்க, அகமெடுக்க, கப்பல வைக்க 
வரையறை, இருக திருஷ்டி எனப்பல செய்திகள்‌ உள்ளன. 

இச்சுவடி.யில்‌ விருத்தப்பா, வெண்பாக்கள்‌, வசனங்கள்‌ சிறைந்‌ 
துள்ளன. சான்றாகச்‌ சில பகுதிகளைக்‌ காட்டலாம்‌. 


“வடிவான வங்கம்‌ அதை நீளளந்து வருபாகம்‌ அஞ்சு 
மஞ்சும்‌ 
இடுமா றீினொன்றும்‌ மூன்ஹறோடிரண்டு ஏஹழோடு ஒன்ப 
தொருபான்‌ 
இடகேழினீடுருக்கண்கள்‌ காணிலெழிலாகும்‌ என்பர்‌ 
பெரியோர்‌ 
நடமாறு ௮ஞ்சுமிரு நாலு முளதாகில்‌ ஈகன்மையலவே”” 


இது ஏராவின்‌ (ஏரா--கப்பலின்‌ அடிமரம்‌---%௦61) அளவு 
பற்றியது. ஏராவின்‌ ரீளத்தை அளந்து பார்த்தும்‌ பத்துப்‌ 
பங்கிட்டு முதல்‌ பதம்‌, இரண்டாம்‌ பதம்‌, மூன்றாம்‌ பதம்‌, 
ஆறாம்‌ பதம்‌, ஏழாம்பதம்‌, ஒன்பதாம்‌ பதம்‌, பத்தாம்‌ பதம்‌ 
பத்திலும்‌ கண்ணிடை, கருவிடை, இலக்கிடை, சுழிக்கடை இ.து 
வந்தால தேவை. இல்லாது அஞ்சாம்‌ பதத்திலும்‌ நாலாம்‌ பதத 
இலும்‌ இந்தக்‌ கணு வர்தால்‌ ஆகாதென்றறியவும்‌ என்பது 
பொருள்‌. 

வசனத்துக்குச்‌ சான்றாக சில பகுதிகள்‌ ; 


யாதொரு கப்பலுக்கு பாய்மரம்‌ அளவு, ஒரு கப்பலுக்கு 
ஏரா நீளம்‌ முழம்‌ 45, அகலம்‌ முழம்‌ 15. அந்தக்‌ கப்பலுக்கு 


கலைச்சொல்‌ அகராதி 989 


வலிய பாய்மரம்‌ ஒடுதை 2! கொள்ளவும்‌. ஒடுதை உறைக்கு 
முழம்‌ 87. வலிய காவிய நீளம்‌ ஓடுதைகளுக்கு முழம்‌ 23, ஆக 
வலிய பருமல்‌ ஓடுதை £க்கு முழம்‌ 80. வலிய காவி பருமல்‌ 
ஓடுதை க்கு முழம்‌ 17. இனித்‌ திடுக்கத்திப்‌ பாய்‌ பரம்‌ ஓடுதை 
23க்கு முழம்‌ 88$ தஇிருக்கத்தி காவிய பருமல்‌ ஓநிதை ₹/6க்கு 
முழம்‌ 15, ஈசானம்‌ பாய்மரம்‌ ஓடுதை [ழக்கு முழம்‌ 288. 
கோணப்‌ பருமல்‌ சபதாலியா ஒடுதை ஜக்கு மீசானுக்‌ காவிய 
நீளம்‌ ஓடுதை க்கு முழம்‌ 111. வட்டப்‌ பருமல்‌ நீளம்‌ க்கு 
முழம்‌ 75. மீசுரனாக காவியப்‌ பருமல்‌ நீளம்‌ ஒடுதை £/8க்க 
சவுதிலிப்‌ பாய்‌ மரம்‌ ஒடுதை 83. சவுதிரிப்‌ பருமல ஒடுதை 1. 
இந்தப்படி ஒடுதை கண்டறியவும்‌. யாதொரு கப்பலுக்கு 
நங்கூரம்‌ வைக்கும்‌ வகை எரா ரீளமதைச்‌ சரியடியாக்கி அடி 
1க்கு ராத்தல்‌ 26 பெரிய நங்கூரம்‌, இரண்டாவது : நங்கூரம்‌ 
தச்சு அடி /க்கு ராத்தல்‌...மூன்றாவது தச்சு அடி க்கு ராத்தல்‌ 
72. நாலாவது நங்கூரம்‌ தச்சு அடி. க்கு ராத்தல்‌ 6. இக்தப்படி 
பார்த்துச்‌ செய்யவும்‌. எரா நீளம்‌ அடி 661. அணியத்து ரோதை 
ரீளம்‌ அடி. 95. இதுக்கு விழுக்காடு அடி 18. அமரத்து ரோதை 
நீளம்‌ அடி. 24. இதுக்கு விழுக்காடு அடி 8. இதுக்கு தலுக்கு 
காசு உசத்தி அடி. 11$. அடி அகலம்‌ ,அடி. 28. அடி. உசத்தி அடி 
711. மையப்‌ படத்தின்‌ வார நீக்கம்‌ அடி. 87. தஃ்டுச்சந்தை மேல்‌ 
வாய்‌ மட்டம்‌ எராக்‌ கணக்கு மேலே உசத்தி அடி 18$. இதுக்கு 
ழே அலுக்காசு ஒரு அடி போகக்‌ €ழ்‌ சந்தை அலுக்காசு.'” 


மேற்கண்ட கப்பல்பாய்‌ மரம்‌, நங்கூரம்‌ வகை பற்றிய அளவு 
களில்‌ பல தொழிற்கலைச்‌ சொற்கள்‌ இருப்பதைக்‌ காணலாம்‌. 


கப்பல்‌ சாத்திரம்‌--கலைச்‌ சொற்கள்‌ 


அமரத்து ரோதை 


அட்டிச்‌ சிந்தை 
அட்டித்‌ தலுக்காசு அமரத்து விழுக்காடு 
அட்டியிடம்‌ அலுக்காச்‌ 


இசுக்காள இடம்‌ 
இலகுறாள்‌ வாரிரீக்கம்‌ 
ஈசானப்‌ பாய்மரம்‌ 


அ௮ணித்துக்‌ குச்சை மட்டம்‌ 
அணியத்து ரோதை 
அணியத்து விழுக்காடு 

க, க-19 


290 


எறாத்தலை 
ஓடுதை 

ஓடுதை உழை 
கலியம்‌ 
கறலகணம்‌ 
காணத்துப்‌ பாய்மரம்‌ 
காவிய நீளம்‌ 
காவியப்‌ பருமல்‌ 
கழ்ச்சிந்தை 

கீழ்‌ நூல்‌ 
£ழ்ப்பருமல்‌ 
கொடி நால்‌ 

கோடி. நால 
கோணப்்‌ பருமல்‌ 
சபதாலியா ஓடுதை 
சவுதலிப்‌ பருமல்‌ 


௪. முருகானந்தம்‌ 


சவுதலிப்‌ பாய்மரம்‌ 
சிந்தை 

தட்டு 

தட்டுச்‌ சந்தை 
தலுக்காசுக்கடை 
தன்றுக்கை 
இருக்கத்திக்‌ காவியப்‌ பருமல 
பருமல்‌ 

மாணி தாக்கம்‌ 
மீசானப்‌ பாய்மரம்‌ 
மேலாக்க கோடி நூல்‌ 
மேல்‌ நூல்‌ 

மேல ப்ருமல்‌ 

மைய மட்டவாரி 
வட்டப்பருமல்‌ 
வலிய பாய்மரம்‌ 


ஆ. கப்பல்‌ சிந்து--கலைச்சொற்கள்‌ 


ஓடுதை 
கமர்பந்து 
காம்பரா 
இபுல்‌ 
தால 


தேய்‌ 
பேய்மரம்‌ 
லாலாத்து 
வங்கு 


1. பண்டைத்தமிழடிர்‌ 


கடல்துறைகத்‌ தொடர்பான 


சொல்லாட்‌ சிகள்‌ 


1. எட்டுத்தொகை (எண்‌-செய்யுள்‌ எண்‌) 


அடும்பு 
அலவன்‌ 
அலைவாய்‌ 


இறா 


உணங்கல்‌ 


உப்பின்‌ கொள்ளை 


உப்பு 
உமன்சாத்து 
உமண்விளி 
உமணர்‌ 


ஓடம்‌ 

கடல்‌ 

கடல்‌ ஆடுமகனளிர்‌ 
கடல்கெழுசெல்வி 
கயல்‌ 

கழி 

களவன்‌ 

காக்கை 

காவிரி 


காவிரிப்படப்பைப்‌ 
பட்டினம்‌ 
சானல்‌ 


௮. அகநானூறு 


80, 160, 980 
260. 2890, 850 

2606 

976 

90 

8990 

90. 159, 190,206,208,866 

119 

179 

17, 90, 140, 169,7.91,808,910,9.29, 
997,890 

101 

1,40,50 

916 

970. 

109 

9,190, 150 

895 

170,919,827 

6,62,26, 128,126, 166, 177, 161, 186, 
918, 222,826,941,876,886, 996 


505 
90,90,70,150 


292 


குருகு 


கைதை 
கொற்கை 
கொழற்கையம்‌ 
பெருந்துறை 
கோட்டுமீன்‌ 
கொழுமீன்‌ 
சுறா 
செருந்தி 
ஞாழல்‌ 
தாழை 
தமில்‌ 
துமிலோன்‌ 
தொண்டி. 
பணிலம்‌ 
பரதமக்கள்‌ 
பரதவர்‌ 


பரதவர்‌ கோமான்‌ 
புன்னை 


மருங்கூர்ப்பட்டினம்‌ 
மிதவை 
மீன்‌ 


மீன்சனை 
மீன்வேட்டுவா 
முத்தம்‌ 
முத்தின்‌ஆரம்‌ 
முத்து 

முள்ளி 

வலம்புரி 

வலை 

வெண்கல்‌ அமிழ்தம்‌ 


ச்‌. முருகானந்தம்‌ 


18,40,81,141,176,178,202,217,295, 
260,279,800 

100,210 

190,201,296 


27 

10,80, 170 

700,110,290 

120, 150,190,540,850 

150,240,280 
20,70,180,216,240,270,970 

20,40, 190, 180,980,840,959,980 
60,70,190,210,240,980,940,850 
820 

10,80,290 

850 

80 
85,270, 140, 187, 210, 800, 840,850, 
886 

926 
10,20,80,40,25,₹0,80, 100,126, 146, 
170,180, 190,280,240,250,260,270, 
290,810,820,940,900,370 ப 
927 

840 

26,80,80,80,106, 120,142, 158,210, 
216,820,809,816,940,9860 

286 

270 

79,108, 126, 190,178,201,280,282 
18 

97.,269,9965 

26, 256 

201,860 

80,70,.220,290 

207 


கலைச்சொல்‌ அகராதி 209 


ஆ. ஐங்குறுநூறு 
அடும்பு 101 
அயிரை 164 
அலவனாட்டி 179, 197 
அழுங்க லூர்‌ 16 1 
அறததொடுகிற்றல்‌ 782 
அன்னம்‌ 706 
ஆம்பல்‌ த 
இறா 179, 188, 196 
சாக்கர்‌ 747 
ஓதம்‌ த்த 
கடல்‌ 70 
கடலலை 707 
கடலாடல்‌ 797 
கடற்கரை 761, 182, 169, 164, 165, 168, 107, 
768, 169, 120 
கடற்புள்‌ 10௨2 
கடலமுத்தம்‌ 106 
கடல்‌ ராரை 1] 
கயல்‌ 117 
கலம்‌ உகைத்தல்‌ 192 
கழி 106, 1171, 116, 156, 182 
கழிப்பூ 191 
கழமிமுள் ளி 106 
காலை 757 
கானல்‌ 792, 152, 194 
குரவை 78 
குருகு 7, 72, 91, 86, 144, 790, 1084 
குருகு மீனுண்டல்‌ 1798 
குறி 774 
குறுந்துறை 128 
கெடிறு 1062 
கொண்கன்‌ 1707, 102, 104, 174, 779, 127, 180, 
1892, 198, 191, 198, 200 
கொற்கை 188 


சங்கவளை 786, 199, 194 


20.4 ச. முருகானந்தம்‌ 


சங்கு 105, 191, 200 

சங்குபிளத்தல்‌ 195 

சிறுமீன்‌ 165 

சிறுவெண்காக்கை 161, 162, 165, 164, 165, 1006, 
162, 166, 169, 120 

செருந்தி 76, 112, 741, 182 

சேர்ப்பன்‌ 108, 112, 147, 157, 7509, 179, 1688, 
196 

"ஞாழல்‌ 109, 141, 142, 148, 144, 145, 146, 
147, 1468, 149, 150, 169 

ஞாழற்பூ 149 

ஞாழற்‌றழை 147, 191 

தண்ணந்துறைவன்‌ 101, 105 

தழை 147 

தாலிவலை 1066 

தில்லை 121 

தும்பை மாலை 127 

துவலைத்‌ தண்‌ குளி 141, 168 

துறை 141, 142, 149, 144, ]85, 140, 
147, 148, 149, 150 

துறைவன்‌ 705, 109, 110, 171, 119, 115, 14 

தூண்டில்‌ 2109 

தெப்பம்‌ 28, 168 

தென்னவன்‌ 4 

தேர்வரல்‌ 1696 

தொண்டி 777, 172, 129, 124, 175, 176, 
177, 178. 179. 160 

நண்டு 179 

நாரை 


151, 158, 159, 154, 165, 156. 
157, 1589, 159, 160 


நீரறல 720 
ரீலம்‌ 115 
துண்மணல 115 
நெய்தல்‌ 


701, 109, 754, 755, 170, 187, 182, 


188, 184, 185, 186, 187, 188, 189. 
190 


கலைச்சொல்‌ அகராதி 


நெய்தல்‌ வைகறை 
மலர்தல்‌ 
நெய்தற்‌ பூச்சூடல்‌ 
கோய்‌ 
பஞ்சாய்க்‌ கூந்தல்‌ 
பஞ்சாய்ப்பாவை 
பரததையொடு 
புனலாடல்‌ 
பரதவர்‌ 
பனை 
பாணன்‌ 
பாவை 
பாவை புனைதல்‌ 
புலம்பன்‌ துறைவன்‌ 
புன்னை 
புன்னைப்பூ 
பொதும்பர்‌ 
பொய்தல்‌ 
பெளவம்பாய்தல 
மகளிர்‌ விளையாட்டு 
மணற்போர்வு 
மனையோள்‌ 
மாலை 
மீன்‌ 
மீன்‌ உண்குருகு 
மீன்‌எறிதூண்டில்‌ 
மீன்வல்‌சி 
மீன்விற்றல்‌ 
மூுண்டகக்கோதை 
மூண்டகமலர்‌ 
முதுகுருகு 
முத்தம்‌ 
முத்தம்பெற,றல 
முத்து 
ழுதிவு 
மெல்லம்புலம்பன்‌ 
மென்புலம்‌ 


188 

179, 162, 187 
101 

26 

185 


27] 
195 

114 

117, 191 

126 

187 

152 

108, 117, 192, 181, 109, 189 
109. 117, 182, 161, 169, 182 
162 

181 

12] 

197' 

158 

47, 48 

116, 157, 188 

7, 10 

184 

276 

180 

49 

127 

108, 177 

180 

105, 185, 198, 195 

195 

8980 

ச்‌! 

120, 166 

119 


295 


290 


வலம்புரி 

வலை 

வலைவர்‌ 
வலைவல்பாண்மகன்‌ 
வாலவளை 

வளை 


வெண்தெய்தல 
வெண்மணல்‌ 
வெண்மணற்குப்பை 
வெள்ளாங்கு௫கு 
வைகறை 


அலவன்‌ 
ஆரம்‌ 
உண்துறை 
கடல்‌ 

கூட ம்‌ 


௪. முருகானந்தம்‌ 


193 

166 

180 

48 

198 

196, 191, 192, 195, 194, 105, 196, 
197, 198, 199, 200 
190 

105 

ந்‌] 

192. 151, 160 

198 


இ. கலித்தொகை 


85. 191, 196, 146 

4. 28, 52, 185 

78 

105. 106, 129, 184, 144, 145 
17] 


கலம்சிதைந்து ஆழ்பவல்‌ 194 


கழி 

காழ்‌ 

கானல்‌ 

குருகு 

கைதை 

கோடு 

சுறன 

சுமா 

சுற:க்கொடியான 

சுறாஏறுஎழுதீய 
மோழிரம்‌ 

ஞாழல்‌ 

தாஜை 

இமில்‌ 

அழை 

நாரை 

நெய்தல்‌ 


12] 

தச, 80 

123, 126, 145 
121. 126 

127 

101, 108 

123 

181 

147 


04 


26, 56, 127, 191 


128, 191, 199, 180 

140 

28, 78, 10] 

126, 1268 

89, 74, 75, 191, 149, 145 


கலைச்சொல்‌ அகராதி 


கெய்தல்மலர்‌ 
பரதவர்‌ 
பவழம்‌ 
புணை 
புன்னை 
பெளவம்‌ 
மணலமுன்‌ து)_௰ 
மீன்‌ 

மீன்‌ ஏற்றுக்‌ 

கொடியோன்‌ 

முண்டகம்‌ 
முத்தம்‌ 

முத்து 

முத்தணிஆரம்‌ 
மூந்ரீர்‌ 

வங்கம்‌ 

வலை 

வலைவர்‌ 
வள்ளம்‌ 
வளிதரும்செல்வன்‌ 
வளி 

வளை 


அடும்பு 
அலவன்‌ 
ஆரம்‌ 
இறவின்வாடல்‌ 
உப்பு 
உமணர்‌ 
கண்டல்‌ 
கழி 
கானல்‌ 
குருகு 
சுறா 
ஞாழல்‌ 


207 


142 

106 

80 

50,98, 184 
129,127, 191, 192, 195, 198 
76, 194,142 

ர்க 

109,121, 19] 


96 

198 

9,85,92, 105 
40,59,64,80,97, 191, 188 
209 

5, 109,146 

95 

128,147 

98,565 

22 

16 

20 

9,719, 14,10, 25,209, 88,84, 46,468, 
50,51,59,80, 105, 147 


ஈ.. குறுந்தொகை 


249,,249,949,40 1 
909,818,9,28,851 

921 

820 

269 

124 

117,840 

9, 65,8,24 

981 

ச,25, 118,169,260,9.25,881 
990,289 
50,81,910,818,828,897 


296 


ஷஞெண்டு 
தாழை 
தாழைவெண்பூ 
திமில்‌ 
தொண்டி 
நெய்தல்‌ 
பணிலம்‌ 
பரதவர்‌ 
புணை 

புன்னை 


மீன்‌ உணங்கல்‌ 
மீன்‌எறிதாண்டில்‌ 
மீன்வலை 
மீன்வேட்டம்‌ 
முண்டகம்‌ 

முத்து 

முன்றில்‌ உணங்கல்‌ 


அடும்பு 
அடும்புமலர்‌ 
அலவன்‌ 


இப்பி 

இவு 

இறா 

இறால்‌ 
உப்பின்கொள்ளை 
உப்பு 

உப்பு உடைச்செறு 
உமணர்‌ 

கடல்‌ ௮ம்காக்கை 
கடல்‌ மரம்‌ 

கடல்‌ மீன்‌ 
கடல்விளை அமுதம்‌ 
கண்டல்‌ 


௪. முருகானந்தம்‌ 


117 
169,219,226,2,26,245,909,945 
௦௨௦0 

129,204 

198,210,898 
9,909,826,992,401 

75 

164,904,820 

106,226 

த,175,296,206, 209, 805,911,916,220, 
3௦1 

920 

54 

171 

1728 

409,51 

104 

40 


௨. நற்றிணை 

145, 972, 988 

9409 

1], 95, 106, 129, 219, 289, 969, 
985 

87 

19, 62, 101, 111, 211, 558 
31, 49 

108, 185 

தீ 

198, 991 

211 

4, 198, 189, 254, 991 

872 

90 

986 

88 

54, 74, 129, 926, 868 


கலைச்சொல்‌ ௮கராதி 


கண்டல்‌ வேலி 
(மி 

காரனல்‌ 

குருகு 


கைதை 
கொற்கைமுன்்‌ துறை 
கோட்டுமீன்‌ 
கோட்சு மாவேட்டம்‌ 
சுறவம்‌ 

௬றவு 

சுறவுக்கோடு 

சுறா 

ஞாழல்‌ 

ஜஞெண்டு 

தாஜை 


தாழை அரும்பு 
இமில்‌ 

இமில்‌ விளக்கம்‌ 
தூண்டில்‌ 
தொண்டி 
நாவாய்‌ 
நெய்தல்‌ மலர்‌ 


பரதவர்‌ 


பரதவர்‌ ௮அரிலவலை 
உணக்குதல்‌ 
பரதவர்‌ மகள்‌ 
பாக்கம்‌ 

புன்னை 


பெருக்‌ துறை 
மீன்‌ 


299 
191, 807 
4, 91, 76, 191, 267 
27 
4, 27, 97, 54, 67, 74, 199, 187, 


167, 199, 211, 291, 912, 872, 875 
169, 849 

99 

40 

515 

1 

11 

19 

29, 111, 808, 892 

91, 54, 74, 96, 106, 167, 191. 911 
967 

19, 49, 78, 191, 208, 211, 285, 
970, 299, 885 

19 

117, 98 

972 

199 

8, 18, 195 

295 

99. 27, 60, 78, 96, 117, 199, 155, 
195, 299, 2875, 889-287, 849, 87.2, 
962 

4.96. 45, 74: 87, 101, 111, 125, 
199, 809, 872, 9888 


ஆ, 

940 

101, 117, 159, 215, 808 

4. 91, 49, 89, 67, 26, 76, 87, 97, 
94, 96, 145, 169, 167, 291, 295, 
249. 278, 807, 814, 854, 975, 888 
595 

919 


200 ச, முருகானந்தம்‌ 


மீன்‌ உணங்கல்‌ 587 
மீன்றிணம்‌ 215 
மீன்கெய்‌ 175 
வள்ளம்‌ 27 
வங்கம்‌ 509 
முத்து 09, 94 
முத்துப்படுபரப்பின்‌ 

கொற்கை ய 
வலை 49, 117 
வலம்புரிவான்‌ காடு 178 
வலைவளம்‌ 88 
ெள்ளாங்குருகு £0 

ஊ., பதிற்றுப்பத்து 

அடும்பு 80, 61 
அலவன்‌ 6. 
ஆரம்‌ 40 
கடல்‌ 71, 12, 21, 22, 84, 45, 46, 60, 78 
கடல்‌ அருப்பம்‌ 50 
கடல்பண்ணியம்‌ 59 
கடல்வரைப்‌... 1கீ 
கடல்வளம்‌ 15 
கழி 50 
காக்கை 90 
காஞ்சியம்பெருந்துை 48 
கானல 90 
குருகு 29, 20, 68 
கோடு (சங்கு) 46, 50 
தாழை ௦5 
தொண்டி 86, பதிகம்‌ 6 
பரதவர்‌ 46 
பாக்கம்‌ 179 
புணரி 66 
புன்னை 90 
பெருந்துறை 90 
பெளவம்‌ 


மீன்‌ 29, 42 


கலைச்சொல்‌ அகராதி 


முத்தம்‌ 
முந்நீர்‌ 
வங்கம்‌ 
வலம்புரீ 
வளை 


அம்பாஆடல்‌ 
அரம்‌ (முத்துமாலை) 
ஆரம்‌ (முத்த) 
கடல்‌ 

கண்டல்‌ 

கலம்‌ 
கஇடைமிதவை 
குருகு 

கோடு 

செலமரம்‌ (தெப்பம்‌) 
ஞாழல்‌ 

திமில்‌ 

திரை 

அழை 

தைந்நீர்‌ 
தைந்நீராடுதல்‌ 
தைந்ரீராடல 
நெய்தல 
பட்டினம்‌ 
பவளம்‌ 

பவழம்‌ 
பவழக்கொடி 
பாற்கடல்‌ 
புணை 

பெளவம்‌ 
மிதவை 

முத்தம்‌ 
முத்தாரம்‌ 
மூத்து 
முத்துத்தொடை 


901 


67, 74 
20, 97, 90 
55 

67, 5. 2 
90, 51 


௪. பரிபாடல்‌ 


1] 

79, 20 

11) 16 

2, 6, 6, 12, 15, 16, 20 
10 

10 

6 

6 

6 

6 


72 
10 


10 

78 

1] 

17 

ர்‌ 

7, 8, 17 
10 

தி. 2 
12, 19 
19 

18 

6, 1 
7 

6 


-இ.5 


6... 
6, 16, 2. 
6 


802 


வங்கம்‌ 

வலம்புரி 
வலம்புரிவண்ணன்‌ 
வலையம்‌ 

வளை 


இப்பி 
இறவு 
உண்கூவல்‌ 
உண்கேணி 
உணங்கல 
உப்பு 
உமணா 
உவாநிலம்‌ 


கடல 


கடல்தாரம்‌ 
காக்கை 
காவிரி 


குமரியம்பெருந்‌ துறை 
கொழுமீன்‌ 
கோட்டுமீன்‌ 
செருந்தி 

தாழை 

திண்‌ தியில்‌ 
திமில்‌ 

தொண்டி 
கெய்தல்‌ 
கெய்தலங்கானல்‌ 
புன்னை 


- ச. முருகானந்தம்‌ 


20 

18, 75, 
8 

210] 

1, 2, 18 


47. புறிநானூறு 


589 

842 

906 

992: 

519, 821 

60, 116, 159, 818, 868, 886 

84, 102, 116, 807, 818 

162 

2, 9, 4, 6, 17, 19, 24, 26, 80, 8, 
42, 49, 56, 59, 81, 97, 122. 126, 
180, 187, 189, 197, 198, 201, 204, 
205, 209, 997, 296, 294, 295. 
299, 920,992, 889, 849, 951, 962, 
968,875, 877, 880, 882, 897, 400, 
848 

088, 842. 9629 

85, 48, 58, 66, 106, 174, 885, 

898, 899 

67 


18. 

899 

8.90 

1724 

24 

60, 805 

78, 48 

10, 61, 144, 494, 200, 399. 989 
10 

2, 980 


கலைச்‌ சொல்‌ அகராதி 


மீன்‌ 


முண்டகம்‌ 
முத்தம்‌ 
முத்து 
மூக்நீர்‌ 
வலை 


வலைஞர்‌ 
வன்பரதவர்‌ 


80% 


7, 18, 21, 24, 25, 89, 52, 109, 128, 
129, 188, 160, 2:29, 290, 277, 848, 
948,8.9.1,8.9,2, 996, 896,999 

24 


5௦, 170,877 

761,980 

9,19,18, 20,24, 25,60, 66, 182, 154, 
808,369,9092 

166,256 

2409 

24 


2... பத்துப்பாட்டு (எண்‌- அடி எண்‌) 
௮. குறிஞ்சிப்பாட்டு 


அடும்பு 87 
உண்துமஹை 282 
கைதை 5௦ 
செருந்தி 75 
ஞாழல்‌ 67 
தாமை 80 
நெய்தல்‌ 79,894 
புன்னை 99 
பெளவம்‌ 47 
வலை ௧50 
உளை 762 

ஆ. சிறுபாணாற்றுப்படை 
அலவன்‌ 105 
ஆசம்‌ 2 
உமட்டியர்‌ 60 
உமணர்‌ 55 
கடல்‌ 114, 150 
கானல்‌ 150 
கொற்கைக்கோமான்‌ 68 
கோடியர்‌ 109, 128 

147 


செருந்தி 


204 ச. முருகானந்தம்‌ 


தாழை 146 
துறை ஆடுமகளிர்‌ 717 
நித்திலம்‌ 140 
நுளைமகள்‌ 158 
நெய்தல்‌ 157 
பரதவா 159 
பவழம்‌ 104 
புன்னை 140 
பட்டினம்‌ 158 
மீன்‌ 41,210 
முண்டகம்‌ 148 
முத்தம்‌ 57 
வளை 776 


இ. திருமுருகாற்றுப்படை 


அலைவாய 785 
கடல்‌ 2 

கோடு 240 
தாழை 20 
நெய்தல 74 
பனிக்கடல்‌ தீக்‌ 
வலம்புரி 29, 127 
வளை 1720 


ஈ.. நெடுநல்வாடை 


ஆரம்‌ 196 
சாரை 17 
மூத்து 87, 125 
வலம்புரி 142 


வள்ளி (சங்குவளை) 86 


௨. பட்டினப்பாலை 


அடும்பின்மலர்‌ 06 
அலவன்‌ 101 
உணங்கு ல்‌ 


உப்பு 0 


கலைச்சொல்‌ அகராதி 905 


உல்கு 125 
உவவு 99 
கடல 6, 68, 99, 1/2, 21 
கடல்‌ ஆடுதல்‌ 99 
கடல்‌ இறவின்‌ சூடு, 68 
காழ்‌ 762 
கானல 9.4 
சுறவின்காடு 96 
செருந்தி 249 
தாழை 84, 886, 118 
திமில்‌ 178 
திரை 707 
தூண்டில 60 
தென்கடல்‌ 163 
நாவாய்‌ 174 
நெய்தல்‌ 77, 247 
பட்டினம்‌ 219 
பஃறி 590 
பரதவர்‌ 90, 112 
பனிக்கடல்‌ 92 
பாக்கம்‌ 76 
புணரி 7 
பூமலிப்பெருந்துறை 108 

மீன்‌ 176, 197 
முத்து 169 
முருகு௮மர்பூ 22 
வலை 0௦ 


வலைஞர்‌ முன்றில்‌ 197 


ஊ. பெரும்பாணாற்றுப்படை 


அலவன்‌ 208 

உமணா 65 

உவரி 968 

கடல்‌ 18, 62,409,422, 488, வெ. 1 
கலம்‌ 960 


க, ௧-0 


906 ச்‌. முர்ருகர்னந்தம்‌ 


கலம்கரையும்துை ற 250 


காழ்‌ 929 
காழேோர்‌ 509 
குருகு 216 
சு ஐவு ௦65 
தெண்டு 167 
தாழை 204 
அழை 951 
தூண்டில்‌ 285 
கெய்தல்‌ 218 
பச்ிறா 270 
பட்டினம்‌ 596 
பரதா ௦.25 
புன்னை 266 
மீன்‌ 918, 427 
மீன்சூட்டு 262 
முத்தம்‌ 285 
மூக்நீர்‌ த! 
வலம்புரி 25 
வலைஞர்‌ 274 
வளை 24, 904 
வளை (சங்கு) 488 
வள்ளம்‌ 950 


எ. பொருநராற்றுப்படை 


அடும்பு 195 
அலவன்‌ ட 

இவு 20.4 
எக்கர்‌ 275 
கலம்‌ 756 
கழமிநாரை 2ஐ5 
காழ்‌ 105 
சுற 204 
ஞாழல்‌ 197 
தாழை 181 


நாரை 204 


கலைச்சொல்‌ அகராதி 


பரதவர்‌ 
பாக்கம்‌ 
புன்னை 
வேளவம்‌ 
மீன்‌ 
முத்தம்‌ 
முத்து 
வலை 
வளை 


ஆரம்‌ 

இறமாஅல்‌ 

உப்பு 
உப்புப்பகர்கா்‌ 
கடல்‌ 

கலம்‌ 

கலன்‌ 

கழி 

காழ்‌ 

கானல்‌ 

குருகு 

கோடு (சங்கு) 
கோடுசுடு.நூ.ற்‌.றினர்‌ 
கோடுபோழ்‌ கடைகர்‌ 
சு.றவு 

தாழை 
இமில்வேட்டுவர்‌ 
திமிலர்‌ 

நாவாய்‌ 
நெய்தல்‌ 
பட்டினம்‌ 
பணிலம்‌ 

பரதர்‌ 

பரதவர்‌ 
பரதவர்‌ மகளிர்‌ 


807 


2168 

210 

205 

179, 208 
215 

164 

26 

6.7 

வெ. 2 


ஏ. மதுரைக்காஞ்சி 


489, 681, 716 
6.24 

9168 

117' 

86, 180, 199, 407, 450, 540, 629 
104 

8922 

918, 541 
286, 882 

98 

268 

407' 

401 

51 

112 

114 

118 

819 

89, 921, 87.9 
250, 282, 925 
587 

990, 621 

917 

நிகி 

97 


908 


பொய்தல்‌ 
பெளவம்‌ 
மீன்‌ 
முண்டகம்‌ 
முத்வம்‌ 
முத்து 
மூந்ரீர்‌ 
வங்கம்‌ 
வலைஞர்‌ 
வளை 


இ.றாஅ௮ல்‌ 
கடல்‌ 

கலம்‌ 
ஷஞெண்டு 
தூண்டில்‌ 
நெய்தல்‌ 
பாக்கம்‌ 
மிதவை 
முத்துடைமருப்பு 
வலை 3யோர்‌ 
வளை 
வளையோர்‌ 
வராஅ௮ல்‌ 
வாளை 


கடல்‌ 
வலம்புரி 
வளை 


வளை (வளையல்‌) 


ச்‌. முருகானந்தம்‌ 


589. 

26, 112 

255, 269, 920. 975 

96 

915, 505, 681 

195 

௨. 75, 295, 861, 425, 7668 
596 

256 

196, 185, 875 


ஐ. மலைபடுகடாம்‌ 


52 
5௨, 288 
50 
460 
456 
124 
762 
க17 
519 
455 
519 
4710 
452 
225 


ஓ. முல்லைப்பாட்டு 


4, வெ, 2 
6 

92 

9௨ 


3. முற்காலக்‌ காப்பியங்கள்‌ 


௮, சிலப்பதிகாரம்‌ (எண்‌-பக்க எண்‌, 


இமிழ்கடல்‌ 


கழகப்பதிப்பு, ௮௪. *52) 
45, 512 


கலைச்சொல்‌ அகராதி 


இடுமணல்‌ எக்கர்‌ 
சர்ந்தண்துஹை 
உணக்கு 


508 
165 
615 


உணங்கல்‌(மீன்வற்றல்‌) 160 


உவவு, உ௨உவாநாள்‌ 
ஊாதிரை 
ஓதம்‌ 
கடல்வயி றுகலக்கிய 
கடல்வயிறுகிழித்தல்‌ 
கடல்விளையாட்டு 
கடற்கரைமெலிக்கும்‌ 
கடற்புலவு 
கடிந்ததாழை 
கடல்தெய்வம்‌ 
கலங்கரைவிளக்கம்‌ 
கலந்தருதிரு 
கலந்தருதிருவிற்‌ 
புலம்பெயர்‌ மாக்கள்‌ 
கலம்‌ 
கள்கொடையாட்டியா்‌ 
காழ்‌ 
கானலந்தண்‌ து 
கானல்வரி 
கானற்பாணி 
குமரித்துறை 
கொற்கைத துமை 
இமில்‌ 
தமில்‌ விளக்கம்‌ 
நெய்தல்‌ 
படுதிரை 
பட்டினப்பாக்கம்‌ 
பரதா 
பரதவர்‌ 
புள்ளோப்புதல்‌ 
முண்டகம்‌ 
கடல்‌ முள்ளிச்செடி. 
முதிர்பூந்தாழை 


195, 166 
16.1 
169 
597 
472 
195, 193 
196 


196 
168 
7209 
102 


125 

51 

108 
900, 456 


558 


18 
196, 558 
950 

18, 829 

159 

186 

454 

588 

104, 225 
91, 107, 471 
109 

15 

569 

581 

1.94 


409 


910 


மூத்து 

யவனர்‌ 

உவனர்‌ இருக்கை 
வருணப்பூதர்‌ 


வலம்புரி 


வலம்புரி என்ற முழ்து 


வால்வளை 


விலங்குவலைப்பரதவர்‌ 


வெண்டலைப்புணரி 


945 
9௨௨2 
10, 
182 
65 

508 
194 
196 
289 


௪. முருகானந்தம்‌ 


ஆ. மணிமேகலை (முதலெண்‌-- காதை : அடுத்த எண்‌--௮(டி) 


அம்பி (நாவாய்‌) 
அரவக்கடல 
அழுவம்‌ 

அளக்கா 

அறல 

ஆரம 

இடுமணல 

இதை (பாய்மரம்‌) 
இட்பி 

இறவு 

ஈண்டுநீர்‌ 
உணங்கல்‌ 
உம்பளம்‌ (உப்பளம்‌) 
உரவு நீர்‌ 
உலாரநீரப்பேருங்கடல்‌ 
ஊர்திரை 
எல்வளை 

கடகம்‌ 
கடல்வணன்‌ 
கடல்வயிறு 

கலம்‌ 
கழிமுடைகாழற்றம்‌ 
குண்டுநீர்‌ 

குறுகு 

கூம்பு 

மிகாற்கை 

சிரல்‌ 


ர்க 


2. 


லர 


72. 
இஃ 
19.. 


1, 
14, 


20. 
14, 
20. 
54, 


அவி 
16. 
6. 
8-௭ 
2... 
24, 
லக 
16.. 
8. 
78... 
4, 
19.. 
ச, 


வி 
௮0 
12௦ 


வலவன்‌ 
524 


59 


௮0 
ர்‌ 
கல்வ 


டக 


௮0 
௧0 
20 
இர்‌ 
2 


122 


07 
மக 
கி 
11 


6 


டமி 
80 
86 
ட 

௮52 
௮0 
௮ 
4) 


கலைச்சொல்‌ அகராதி 


ரில்லை 8.29 
ஞா ழல 8... 
தத்துநீர்‌ அடைகரை 8...3 
திரை 8...5 
திரைதவழ்‌ பறவை 8....88 
திரையிரும்‌ பெளவம்‌ 2.௮8 
தீவகம்‌ 8)...827 
தவம்‌ (பதிகம்‌) 0.. அ 
நாவாய்‌ 76....12 
நித்திலம்‌ 19...112 
பவளக்கடிகை 20...72 
புகார்‌ 5....109 
புலவு 90...58 
புன்னை 25...157 
பொகங்குநீர்‌ (பதிகம்‌) 0...14 
பெளவம்‌ 7.90 
மகரம்‌ 99... 1௦ 
மணிபல்லவம்‌ (பதிகம்‌) 0...44 
மணிவினைஞர்‌ 58... 88 
மாநீர்‌ 74...78 
மீயான்‌ 4... 39 
மூடக்கால்புன்னை 8... 
மூதுநீர்‌ 92.. 469 
முந்நீர்‌ 1... 42 
வங்கமாக்கள்‌ 14.29 
வங்கம்‌ 14. 28 
வலம்புரிச்சங்கம்‌ 2... 419 
வழங்குரீர்‌ 14.4 
௮0 


வீங்குரீர்‌ 5. 


911 


ர சீஓ.ம./௪ல0 ௫ 


௦6 





097 [66 ௪096 [6 [6 [6 பத்‌ 11௮ ராம்‌ ரமுரச ஐர 
ரா... 69 916 976 12 00 9 60 முரபததகர்‌ ரர 

22% 8... 29] 09 09 ஏர 07 8 மாரசாரினா ரர 
௪07 006 706 9௦ 69 21 ௦0 ச ர.8/1.2௦௮-.ர௫ 6 
2916 96071 6094 619 740 077 607 4/௦ ஓர்சரு தம்ப ௦ 
௪026 2017 1017 987 967 266 64 20 தொற ஏஎதெட்சப்‌ 
22: 901 911 ப்‌ க்‌்‌ 76 68 ச ட-௪2.ரரகஙம/* ற 
[427 664 64 648 646 பர்‌ 642 ர.மலுமைமஎ 
607 676 966 96 69 07 64 மு ம்ம்சிலரா கரா த 
2௦8 9௪7 457 70 70 02 06 67 மு அ 2 
0961 06 0701 766 616 24 907 27 ம்மாருமரிது 2 
627 988 [14 646 622 927 62 92 ம்மாராறறு ர 

ப பபவெவெயவைகைவை ணை வையகைசைகைை கையை வைைைைளைகைகையையாகா யாய வ எனால்‌ கணமான பா னன ம அ சதக்‌ ட பா்‌ 
[71 6 ச வ்‌ 0 8 7 6 6 [க 

நிழ 2 ஒக ரமி ச 
கிலி மாகு நடி எரா நாகு 4ல்‌ ஒடிய மம ஈருடஓ ராஜலி றர சசககக வ 2௮௮ ௮௧௧ ஸு 11௯ மன்ர 
ராரஜச்மூ 5 


ய அப ரர உப 


“ராரா 00-5 றசற்ரக்சேஐ0 ஐ - 01 ரம (902 ஐ(5 ௫ :) -ஒழுஒழா(6 


616 


64048 





இ.ப.ர௪ 1௮0 ௪0502- 





04897 960867 72909 9600 9002 07662 647 ராச பராகு 

0066 7தரர. நரக8ர 907 967 48 202 சர ழா 1 02 
8807 050 600 612 672 00 04 60 (ு.மராமாறு ஐ 
2066 4287 இடர்‌ ₹20 266 [திச 097 தை மறாத௫௪யப்௫ 68 
6.0 6 66 9 8 4 ர்‌ ப ரா.ர/ரமம௱ராமாசீற ௦ 
9466 6027 4907 669 497 987 1917 7 ரர ௪ம 78 
5666 சச] [677 268 260 0௦61 [27 661 மாச 02 
419 406 092 99 99 96 6 96 ஊர 1 ஐ ரர 
609 266 442 99 09 62 6 96 ௪-௪ றர 
9766 சரதர... தர 910 910 967 2870 487 ரியசாழாகு 7 
9502 066 9907 266 266 027 2௦ 927 இய மர றர 
99,426 ௪07 8907 200 606 2௦ 102 6 முத ஐ௫3% நர 
9617 970 260 606 206 ர்‌ ்‌. 1 02 மயா நர 

60 604 [94 7 02 7 02 [0 007 0 .ஐ-0-11 
ஊங்கு 97 
வவ பவ படட ட்ட ப பப்ப்ட்பப்ட பபப்வபபப்ட்ட அப்பை 
07 6 9 8 9 9 த 6 ே ர்‌ 


01௪ஏ.0௦0ஐ01 “௮௪ ட 





99 ரி 827 966 697 897 996 6 9 ர. ராமா ர 
[212724 044 610 9607 694 6627 62௦7 கை எவவ சா்பகஜஐ/) ரர 
67 977 ௦9 616 017 666 06 டன 6] மாதாரி 07 
07 7௪7 661 076 621 707 996 - 9 77.7/ ற... ஐ 
72 [667 9901 61068 9977 6876 7876 - ச்‌ ஓர ௪ எசு 9 
72 0 069 6617 904 5068 6787 0/6 898 ௫ தெரியச்‌ 
ன்‌ 677 02 607 89 766 726 ன்‌ ரல்‌ ட-ச௪.ப௫ஙம/ ற 
67 [96 6௪ [6711 071 [427 ௦887 ட்‌ 6[ ரரமிலுமம௪ 6 
பீதி க 067 097 866 [47 697 7 ௦ டு ம்ம்ச்லாா கரா த 
87 97 601 466 968 666 666 4 ௮ ராமு ஓ 
941 88 749 4867 222 0961 5967 - 97 ம்மாரறரரைிது 8 
1252 690 907 609 267 6661 684 கர 968 ம்ம்‌ ரீ 
ஸப வவ யவவவ வு பபபல ப்ப்டபட்ட்டட்ட்பப்வவவைவை தைவ வட வயம்‌ 
7 07 6 6 வ 09 0 7 6 6 1 
ல எற்‌ ச 81--9 மம 
உரச சேர இர சம்கு மாற ர ர தாடு 
தனி நருலிகியமரு ஓழுியசா நய தமரு மாமிழ ராஏயறாகு கிறி ராஜம்‌ ௫ உ ௧9௯ மனா ௪ 


மில ஈம பழுா!0-5 ௨௨௪ 


51௦0 ௫39 ட்டார்‌ பாடாடூடி “ர௱௱ ௫ (ஐசெப9( பரதா ரம்தே ௨01௪-௫111 ுமதமங் (2 :-2--ஐஷரஎ 


216 


5166 


416671 88911 96776 96667 

266 0401 84 6997 264 0066 
66 968 666 060 60 9001 
2௦7 9611 9௦6 977 9801 ௦066 
ர்‌ 97 ௦6 ௦6 96 60 
897 6177 946 967 (62 9466 
908 2161 9607 9947 0811 9666 
08 ௦16 47 606 016 6102 
64 த்ர 967 492 676 609 
666 6௦௦71 [607 9167 0017 56162 
[06 968 584 211 95 9706 
206 [647 714 6972 706 098646 
67 (97 607 (029 097 617 
86 696 047 604 024 6187 
7 01 6 6 6 9 


66846 66028 


01 66 
96071 
0696 
68 

9466 
966௦ 
618 

608 

9166 
9௪06 
0946 
8617 
6108 


986 


960 


யால ௬௮0௮0௯ 


7௪௪.0 


ம - 1-1 
கு. ஜரா 
மாசு 
77.ம/7/ மராம்‌. ப௪ஐ 
ரய 
ழா 
7௦07-71-12 
07.௪௪ 
ிகரச௱ழபகு 
யாப. 
முனா 
௪0/௪ 
ரா.2ஐ-ர7-711 
ர ர.மக.யா.ர1 


6 ௦ 





02 
6 
66 
2௦ 
[224 
06 
07 
97 
67 
97 
91 
சர்‌ 


61. 


ராவ. ௪0 -2 


9617 
6101 


ச 
668௦7 
666 
707 
௮16 
026 
2௦6 
7497 
6097 
666 
0661 
௮021 


96 
௦ 


7 
28 
6 
2 
68 
௦6 
6 
6 
8 
6 
64 
66 


[7 
90 


6 
917 
67 
77 
067 
66 
97 
68 
[6 
01 
27 
97 


69 
66 


07 
997 
(8 
66 
796 
901 
76 
கே 
[ச 
[ே 
797 
777 


௦௨1 
[67 


80 
267 
6 
97 
[17 
926 
96 
6/6 
69 
66 
676 
691 


067 
676 


66 
966 
7 
98 
618 
[47 
96 
64 
5ே 
(2 
[86 
666 


90 
94 


[ச்‌ 
207 
66 
76 
267 
86 
07 
ல 
ச்‌ 
96 
ர 
02 


ர 
967 


04 
௦667 
[ர 
09 
சர்ச்‌ 
7 66 
98 
௦67 
09 
7.2 
640௦ 
47 


676 
ச6 


66 
086 
77 
44 
0௦4 
666 
௪6 
276 
26 
28 
966 
966 


912 மரை 
80 0.ஊ௫- 1 
மமம்‌ .ம0 பா..ரீ1 
96 71.2 ம- ரமப 
677 மா ப௫௫.ய.ம/7 
95 மாப) 
௦8 01.7/77.0௦ 2-7 
90 ஓர௪௫ ஙலதர்௪ு 
நி0ட ற மலெெரீ உரி 
[6 ௪௪. ரப/2ஙம/௪ 
967 074௦2குலம௫ 
92 ம்ம்சிமுரா.மற்‌ ரா] 
[ச்‌ 07.7 
026 ம்மாறமத 
967 ம்யாாராறு 


916 


சர்‌ 


4 டெல 
லு லு 


10 ௩டு மூஉ ரூ. 
ஷ்‌ 


வதன கைவளை கைவ சகச க கச ச்சை க்க ளை கச க சை கை வகைகளை ககன்‌ அனைக்க ககன கா அனகை வனை அவவை வரகவி கல்ப வ டில்‌ கல கவ்‌ பைவ வவகயில்‌, 
அவரன வைகள்‌ கவில்மனைம னள ரன்களை வையக ள்‌ கவள ககக வைரக்‌. 


ராச்கீரராது 


தேராது 
௮09 


06“78 


0877 


07-16 


1 * 11 


867 


6187 


76 


8-0 


சை 


மர. 


(பூயோ) எசே ப2ு பு சசோரம்சேஐ0-1ஐ - ரட்ட ரருமள ரு ருவ( 6 6-6” 


216 ௫.௨7௪/௪ ௫௫௫.௮ 


64646 0911 0981 6986 6967 979 5792 0; 9569 0880 71௪ 2மராகு 
எவ வை வை வை வனை வ அ வைவ்‌ வ வ வ வ வ வ வையை ட டட 2000 

0002 96 661 806 786 946 507 த 805) 00௦ ழி 2 
9601 26 69 ரச 697 487 10 9717 662 097 க ஊர௫ாரு தூ 
2066 னத்‌ 61 6662 906 00 802 ரத; 9/0 900 முகம்‌ ௦௦ 
90 2 7 ட த ம்‌ 6 ர்‌ ரர ரர 9.97] பாராம பத/ற 89 
9,428 660 881 996 0966 897 9967 007 002 5௨2 யச ர2 
9662 600 7686 878 086 80 097 ரந ற 2௦ யம 02 
27௦ ர 52 ஐ 90 94 0£ 09 ரர 6 மாப 7௯ ஏர 
600 தர 7... 92 90 69 06 90 927 நர 7௪0 இர 
9166 87 998 $76 72 ரர 807 68 0 ஒஷ ரிலைச௱ாயாகு பர 
9502 509 66 19] 966 946 587 602 0 02 டுயார ஊர றர 
9942 17 702 06 58 ர 96 ந0ர0ஜ 008 50 ௫00௫ ஐர 


என ர ரா ரிவி வவைைவைகவைைவைவககைகை கவை வைகைக்‌ அணைகளை வகையை யை கைய வவவைகையயயைகையயையவையை வையை டட 
௦ [ர்‌ 07 6 69 4 9 ப்‌ ச்‌ 6 ே [ச 
ரன னன க வ வைககவவைகைைககைவைகவககக்‌ வை வை வை வைகை கைக க கைவ கைக சைகை கைதை வைகையை கை மையை யய டடட்டட 





ருசி வபமய 2 


916 





2௦ 66 சர்‌ 6 க்‌ ௭ இதி இகம்‌ ௭ ட ஹை 04 ாச௱?ிம 07 
96 92 62 ழக ௬௯ 860] 607 - -- “எ... 8ீ0ரர ரேபர்றாமககசாபடு 6 
௦07 22 9. - --.. 00 தற) ரர 6 09 00 ஓரசக எதெரசமீ ௦ 
2697 தத 206. -- ப. மீத்றி... இத்து ௮ ட 06 06 ஜெொறை்தெடீச் 
9:27 67 7 கை --. 02 07 ஸல ௭ வல 0 இச. ரபகஙகை ற 
492 த. நற] - ஸு இதி அன்‌ ஸை 22 ரே ர. ஐ 
92102 66 நரர - ௮... இ 0. னை ணு 06 ல்ம்டுராா மன்ராா த 
2691] ஈர 09 வ ந] 60 - 2 ர ராலராரது 6 
266288 எ நக்‌ 698 -- 2 தத. மொராலைரிது £ 
027 0 ஜெட்‌ -- சரத 9002 ர - 170 ஏத ம்மாராாற ர 
பன மட அல ட அதத்‌ என அ வல்‌ பப ட்ட. பவடய 
8 ஸ்‌ ஐ ே இ ல 9 

4 உ 5 ட்‌ 2 ௨8 % ்‌ ட்‌ ட்‌ 5 6 ஜீ 
உல €, ஓட ஐ 9 ்‌ நே ன்‌ த வ கே ட 
ற்‌? உ. 82... ௨” உவ. ௩ ஐ ன்‌ 8 ஓ னா கல்‌ 
அ ட டட ௨..$8. 5ம்‌ ஊஊ. உ. உ. உ 8 75 
திடு ௫ ன. 0 க ர ்‌ ம்‌ க ய்‌ 

இ 8. ஐ 25 2 ௪ ல்‌ க 0: ௯ 8- 

இ ்‌ [அ ஈத ல்‌ ன்‌ ்‌. கீ (- ஸ்‌ 

6 ற மே 8 2 ர * யன 


அ அ அ அ அஅவவபபபபபபபபப்டடடடப்பயியயயயையை 


(௫1 1[ட அறா ஈழு£ரீஈடுரிமகீகு மு 


2ரக்தே ஒர ஓ - மாரு மர (தவ ல1ு்‌ “*-ஐழுஎ 


916 ௫ீ.ப.ர2௦/௪ ௫௦௮௦0 ௮௩௯ 


92 6066 -- 7990079 8667 927 ர$7றஜ உ ரஜத9 97௪௪ ராகு 
6966 4 06 ப -- 60 க. ர்‌ 660 து 660 மரம 02 
07 ட்‌ [4 ர்‌ “4 த்தி ள்‌ ர 247 வ்‌ 517 ரகு ந 
99-06 04 00 பர - 009 _ பது 00.9 குலு 009 மமதா ௦2 
6906 ட ட ல இ க்‌ ஷ்‌ 27 ட்டு ௦ 0.7/7ப பாராம 2௫ 
7662 07 809 -- -- 680 -- - ௨620 எ... இத ரு ரத 
926 ட்‌ 00 டு “இத டி 664 சட ௦24 யம ச 02 
666 07 27 “- 020 பகு ஸ்‌ 067 க 08 னா 1௪ ஏர 
0967 6 07 5-௮ ன. இறிர்‌ கல அ 001 க 007 சட ஒர 
2016 66 04 “* 06 768 ஷு 2 [0 சக்‌ 270 ீனாயச௱ழாகு சர 
[176 “௬3 97 ள்‌ எ. கர்‌ எ: ப 267 னை தே முமார.மூர றர 
2286 -- -- -- 889 0007 - -- ஐூர0ர - ரர முனாசிவு ர 
622 21 920 & 682 -- - தத 2 902 மதராச தர 
2667 02 -- [07 9617 -- ௮ ரதத 00 ரஜ ரா.ஐம்‌- 70 
அம மயா. ஐர 
2622 7 எம நம. வவ... இதிறி ட. அ. இதழ்‌ வவ 927 ரா.ஐஊ ரமாக ஐர 
2692 9 ஈ.ஈ... 6] 60600. 4. ஜெ) எ... ஜூ (௫ா15.0.017 ரர 


[2 [281 [7 07 


6 





தீ; பக௰ர்‌ு :௪ ம்‌ 











60092 9482 779 662 69 997 64 [1967 469 மெ எப ஐ 
09912 8917 885 2 ந 9090 886 984 646 தெற அச. 
02602 97 09 90 67 ர ர 607 07 டு-1௪௪.॥பதங௩/௪ இ 
607487 9767 006 90 8 800 991 906 7 ர.உுமஐ௪ 
2972 772 902 21068 [ர நரர 09 90 பகா வற்ரார த 
9:46 மே 907 96 8 06 989 09 [9 ர.ொடி 6 
00002 0677 809 ர்‌ 960 76 9 097. நீ ச யாராமரிது ச 
00687 099 ரி 6 2 62 882 619 672 மாரா ர 
ப்மா “மூ 
ர 07 6 8 & 9 9 ப்‌ 6 2 7 
ஓ (ப 
க ந: 5 உ 5 உ உ. 2 8 
6 ஒது ஒட 8 எ 3 டத 8 ழ்‌ 
எ ௯ ட 2 ள்‌ ட்ட 8 5. 9 க 
உல 51. ்‌ ட அ ்‌ ௮ லஃ ன்‌ [எ 
டு ட்‌ 6 ௮4 ந வச்‌ ட ர ட்‌ நை பஹ நு 
85 ்‌ 5 உ ட ஈட ம்‌ உ ர்‌ 
பத] ஸ்‌ 5 ந ந 4. 6 
க ன ரர. ்‌ 
க ௫ ௫ ௫ 
5: ட ௭. 


 , , . .. டப்ப வய 
பர்மா ஈம புரு ய பப அமு முுகீம்ாரம்மா - மார 1720 முரல ல -2-ழ[/௪ 





7-ர2--௧ா௪ 
௮ ஜீ2.ரக/- 0௮௬.௮௬0௪ 
04846 76092 68617 நற 


கடய ப 69 8266 4062 66172 7059 ஏ15*.ரராறு 

00006 0217 0809 22 4 02 06 800] 660 ழா 02 
02841 609 022 ல என்‌ தி 74... 969 சகர ஊரு ந 
00862 6272 0 072 04 0 00 067 009 மமுறம்டு 62 
000 2 ன்‌ லு ்‌ வ்‌ 97 ௦7 97.97) 2௫ 
02961 6ரர ௨ 926 027 09 997 நர 620 ரெ ரம 
000062 9872 ௨9 -_ --. தர... 8602. 6672 2 மாச 02 
00002 046 4 92 07 07 47 060 027 அமா 17% ஏர 
00002 066 677 [்‌ 8 2 017 890 001 01௪0௩௪ ஒர 
09661 ரர 4001 09 66 809 504 640 தற மசாழாகு 7 
62062 9907 942 - -.. ர இத 00017 ௦0 ற யா.ஆர றர 
00646 5027 8807 - எ ரு... எ... தீடிதர்‌... ஜரர முஞ௫ ௨7% டர 
00022 66 966 66 217 0062 9270 00 902 ம்லஞரா*: தர 
02192 ரர 106 கல -. நரா 02 0% [06 01. ராவர்‌. ஊரு ஐர 
06262 66 967 0 7 4. ஆ 556 927 ராக்‌ ராமா ர 
96096 907 202 96 9 ல எத்து 96217 ஜஜ மக. ௧.௯/7 ரர 
49166 922 46 02 நர 96 797 94 சாகரி ரர 
04902 802 2௦7 20 82 9 02 67 601 சரா ஊ-1.7௫) 8 


அணிவிக்க இறவாமை மரவகை காக கச ணாக க ககன கக கக ச க கான்‌ கனவண னன கக ன்னா ன க க ண க கள கத கச ககா காசை கா சசககக 








ர்‌ 07 6 89 வ்‌ 0 9 ச்‌ 6 ௨ ச்‌. 


அவைகளை தகக ள்‌ கயை யய வகனாவை. பனன ககக கக சான சகச தக கக கை கை கக சசசைைை 





ராசவ பக “௮௫ 
ச 76 
48 06 
961 6௦7 
ட 9 
07 9 
66 66 
08 08 
சர்ர்‌, 217 
06 கி 





ட 33 
இ 4 9. ப 
5௫ ட்‌ 
படே 8 2. 
க து 
8 ப 93 
வ ்‌ ஓ 
1 தட்ட 
அனா வனனாதைய ய பன மலகளககைய கையகல 


(எ ஓஒ ழயத 802 9 
நஜ படிய; $01௫00- ௩௨ 


[ர்‌ 
சர்‌ 


ஜி 
ட 
த 


ஒரு மஜ மவ 19 10 ரமி 


இர றாத நடு 





(4906 
91 967 
0002 


02686 
சே 616 
06:44 
00006 
00 0௦01 


ஒடலஓலல்கி 
நுறு ஜி ஜட மற மம ரம 


00027 006861 69:66 


00 0674 


மேனா மம்னாத 


ச 


ஓம 


நாடி ம ர 


ஒ.ஒலஙலைக்‌ 
நால யரா மளா௫-௰ 


கவமலவான்‌. 


ணன்‌ பா்‌ 





00-00% 


60174287 


எக்காள 


09“486 
00 006 
00008 


“முஹை ம ௮௮ றர மாடில புக 8 


04 908 
66966 
02:976 


02606 


601287 


2616 
75496 
07“086 
0௦67 


்‌்‌ 6 
ஞ்‌ [2] 
ன்‌ ௮ 
88 அ, 
அள ட 
ல ல 
ய்‌ 6. ட இ 
5 120 
ம்‌ டன 

டு ை 
௭ டு 

ப 1 


_ ராரா ப்ட2ம 


6606 

ச. மக-7.7௫ 

ஓரக உச 
ஓரு 

எ ம்‌ 

டு- ௪௪.71 கங௩/௪ 

7.மடுங்மா ம.௪ 

7745 ர1மு' 


ம்பரராமைரத 


ம 


4 டெடி 3 ௨ 


மு பாராம 


ச்‌. ர்‌ 





இக 1009 14 


ட வவ ளா வைத கை அண அட அவ னமாக உணர லளனளவகா வாகை வாவவடட்கம்கைகன்‌ ஜானா னக நகை ஒடுவமாமனமை. 
(ய ழஷாமம 0 12 


௮0௨9) இ - ஐ இனா வுட 


606 


க.ப.ரஐ/ள 1௮௫௮05 


வவட அ அ அ அப. ”. நுதுதயருகு 


6106 649 6606 
606 வை 20௦ 
627 ற 22 
6௦66 ஸை 692 
6 - 6 
7௦7 மை 5 
667 866 
பார ன 077 
06 ஸ்‌ 09 
௦68 கடக 9௦ 
௦7 77 54 
927 வை ஓர 
907 2 907 
6 ண்‌ 22 
96 92 ன 
0௦6 09௨2 
தர்‌ 7 வை 
019 [சந 6 





00006 
02247 
00“2,42 
00008 
02 967 
00”006 
00002 
00008 
99:87 
62062 
00 248 
0000௦ 


02191 00:0% 


00066 


0௦:00 
02 867 
00:84₹ 
00 006 
08 961 
00:00 
00008 
00 00% 
9:667 
66 006 
0848 
00066 
02196 


06:66 
968-066 
29166 


6 


மட்டார்‌ 96 
முமமராமாறடு 52 
ரசு 22 
0.ர/ மாரா 68 
ரர௪௪ 78 
ழா ச 0 
ஊர 1-1 67 
ரீமசடும்‌ ரர 
ியசாயாறு சா 
மயா 7 
ரழாஜீயமு*% ர 
ம்தவனாரா” நர 
772077 
அாம்முயா ரு ஈர 
ராணு ராமாய ர 
மார. ரர 
சாமசாரிகா 07 


ே ்‌ 








ராஜல ம.ரஐ0 ௮ 
ர்க ௪66 
1 அதத ததத! இக மை னை வு ட்‌ 0862 -- ம பையடா இட 
ஓர ௭ எ எ எ எ எ 86686 -- 816 ஈ [60 முா௪.௩.ஐ/7) ரர 
ரன தேஜ -- “4 எ ௬ எ தை 2 காரி ரர 
816 ன கம அன்சர்‌ இதி: அதத. ௮ ர்‌ கீ லு. 5 691 ராரா ட 6 
281 8 தத எர ஈர இர உ. 844 ரு. இ 07 அ 9 ஓரசகு எலிக்‌ ஐ 
726 எ. நித. 00200 -- 096 -- 00 0072 770 [84 ௫ ர்ச்‌ / 
ஏர 8 ன பணம்‌ பதற சரத்‌ அவதள சதக்‌ ன ஆகவ வன்‌ 6 ஸை டு-ரச௪.ரபரசஙமு௪ ற 
04 இழு, ர. அர ௭ எக 2ம்‌ 02 ௮ 53 க - ன ராறம0௪ ஐ 
ன்‌ பெ ட அ சேக்‌ ௮ ன்‌ கன்‌ ௩௧.௬ அரம்‌ அ. இ 286 மம்மா ந 
ரஜ சற வை வல்‌ இறுர்‌ வல ரல்‌. வவ ல. வவ. கை ல்‌ தொது ஐ 
தர - 8 €86- எ ரா இரத்‌ ௭. 942 கை மியாரமைரிஐ த 
பார 0-4 8 நுறு எ எ தத யாரது ர 
உ.ட.்£ டட டு 2 ஜூ 
ர சர ர ர ர இ 
௯. ஐ 8 உ உ 8 % ட்‌ ட்‌ ன்‌ 3 ள்‌ 8 
௫ ட்‌ நர % 5 5 ்‌ ற ம்‌ ய ம 
ர 8 த 8 த ்‌ ல ள்‌ ஐ ட 8 





எ ரவி மழிரிரு மறல நாமகீம்ரர நழட ௪ 











9-ல்‌ ௧ஒமய( ஓழ்‌ : 7 --கலடழிஎ 


09௦6 


01667 16807 6 





640 


6261 
9604 
9016 
0௪6 
2197 
௪266 
176 


662. 


7 





6098 102 


[1 07 
வ வரத்கடை ம அவத வததத னைத மன்‌க அமவ வல் வ அத்வைத ட்பட்ட படட ப படட அ. 


௪64 061 


6 





[861 095 





9966 6096 


௦908 








௦911 
246 
068 


41 
9467 
௦௪ 
856 
0487 
6100 
94 
சே 
007 


8 





617 
617 
69971 
9௪ 
006 
ச்சர்‌ 
9௪6 
68) 
6961 


வே” 
009 


ச்‌ 


661. 
006 
9806 
67 
008 
£896 
2609 
960 
[27 
916 
78 
ச்‌ 


97921 


௫ப.ர௫/௪ முக. அமல 


27௪௪ பருகு 


முட --7-% 
(ஊர 0 
ரா சஉ்டூ 
ரா.சீ/)ப யாரை 
லங 2-9 
பர 
1098717775 
07. ய) 
பிசய 
மபா. ஊர 
0௪௨௬ 
௨0/௪ 


[02 0.௨ ௮௱ம்‌ ௮.யா.7ஐ 


6 


௨ 


என என்‌ கனமான பதித வலவ வைகையை வகையும்‌ அவவலைககளை அணையை ககக கைய வணக வன வைகை வைகை வைகை கவை கைதை கைக சைக ககைகைைகைவைத வைகையை. 


சர ரர ரர 





ராசல.௮ப௪௰0 ௮ 
990 ர 66 
206 697 
006 007 
91 66 
பா 679 
670 666 
027 606 
ச க்கீ 
67 ல்ய்‌ 
௪66 661 
694 ௪66 
961 96 
76 07 


தகர த ர த ரக பலவகைத்‌ கண டைல்‌ 


ஏ ஜ்த்மராறு 


6 


$(2 எர 


மஜாதந்ரஜு ஜட ஓஞுப$ரு டோ ச யசோ ரச்சேல0 


06 
சே 
97 
99 
996 
[66 
76 
வக 
வட 
907 
807 
6.4 
96 


ஓ, 


தா உசையமமை ஈருடுஓ ஏகக்‌ களாக -: 


867 
௨8 
67 
76 
066 
801 
76 
06 
06 
09 
967 
ரே 
68 


ய்‌ 


861 
62 
67 
26 
866 
601 
76 
97 
86 
09 
96 
ச்சீ 
[த 


றி 


08 
[௦ 
வீ 
5௦ 
667 
07 
94 
67 
66 
8? 
ஃ.9 
07 
வ்‌ 


9 


நிஷா 








966 
97 - அருர்ழ00 ஐர 
6 ண ராகு ராா/7 27 
66 ராணம்‌ ரா ருமததங்பக ரர 
07 க ஓரி 0 
607 0/7 ிிமசராவ 6 
868 774) ஊக ஓ 
4 ர (௯௪) எ 7 
ம ர்‌ ர.ஊ0- 1170 ற 
னு ல சச ௨றக 8 
[ர ன ரா.ஊ்-ர.ரச. ராஐ த 
64 மை 7௯ 1பதுமா ஓ 
ச னை 77௯௪-1௦௪௪ 2 
9 பர்‌ ர.2“01 1 
அறம்‌ அிா./௪௰௪ ர 
ப 6 6 ர்‌ 
ஓக ஷர 
52 ௧௧௪ ஆச ௧99௫95 ௫௪௫ 940 ௧95 249 94% 9௨ 59% ஒ௮௪ சோ ௮ 
ர 1 எஸ ம 


ஓ- ர 19மர பெச்தகமம௫ -) -லஒழ/எ 


[க 
96 
096 
6/7 
010 
66 
924 
2௦7 
216 
667 
927 
[66 
[04 
6607 


6௦07 


668 
பேச்‌ 





02 
917 
7 
696 
திச 
948 
602 
௦81 
௨9 
60 
707: 
906 
[62 


667 


57 
சே 
866 
966 
6ே 
056 
976 
[97 
77 
6௫ 
௦௦ 
6066 
௦48 


௦0 


06 
௨9 
[6 
௦௦7 
66 
077 
௦4 
த 
67 
96 
சே 
267 
666 


247 


06 
௦0 
[6 
“௦7 
66 
077 
64 
9.6 
6 
2 
௦ 
727 
௦66 


9604 


97 
02 
65 
607 
66 
017 
69 
69 
௦6 
66 
98 
64 
617 


607 


மேடம்‌ 
வவ வ  14 | 


&0 
617 


ந ட ற மப த ப 


கூ..ர௪/௪ ௬௦௮2.௮119ஐ௭ 


ர7..ர/ கய ௮௫ 
புந 
தியா ப 2/௪01/௪ 
அமு பகல 
ரீமா சக 
திமு பற 
11௦6 ௦௫/௪ 
07௦09௪. 7 
திமு /7 
அமமா 2 7 006 7௫௫7 
தய மாுபமரி 
7712-ம்‌ 7[7.12.7ீ (6070) 
ரா.௦ம்‌- ராஐ 
ஒரு ரு 
ரர ஐ1ும5 பயாப்முகு 
ஐ - 1 
்லிதரும.யார இஞ' 
பஜே ௦071 ர 
(02. 7ஐ 


06 
66 
96 
66 
92 
96 
7௦ 
66 
௦ 
[6 
062 
67 
ர 


4ம்‌ 


௪௪.ஐ.ர௫௪ஓரஞ்‌ :௮ 
877 80 
648 ௪966 
991 84 
00 ர்‌ 
4.0 96 
047 [6 
626 901 
68 077 
௦7 த்4்‌ 
966 694 
666 ₹07 
67 69 
647 6. 
946 521 
மி4 6 
77 067 
44௪27 968 
02 ர்‌, 
961 758 
மிர 6 





928 


92 72 72 67 2 ௮ ப்பட வட்ட அ... 
992 977 97 97 அ ட்ட்பட்ட் 
601 96 96 56 ரீ ர்‌ பிரட்‌ பதத. 
98 06 6] 97 ர்‌ கன (ுுெழல௪ 0௪ 
66 ர ர ரர்‌ ல வ்‌ ர. ௦.௪ 05 
66 96 96 06 6 ௭5% ட. ரத 
18:74 67 6 ச்‌ ரீ வ டு௩ஓ௱ழ த 
ர்‌ 9 27 81 ய்‌ டதா ட அர்ப்‌ தத 
[2 96 96 02 ே 6 சக பாற ரத 
647 69 69 0 6 நி ர-ரத.௪௪ங௪ 02 
40 96 96 66 வ்‌ ்‌ 7.ச/) பழம 6௨ 
989 66 6ேே 66 ல்‌ எக ௮6௫௨ ஓஓ 
௦6 26 66 66 க ஸி ர-70.50௪௪/௪ ஐ 
691 ரீ 27 வ்ரீ 2 கனை 05/5/--௫0 ஐஐ 
67 24 சர்‌ சர கவ ன ௪௪.2. 09 
722 70 [றி 4 4 67 ர்‌ அரா 5௪ 
2409 066 096 676 6 96 2771 1௮7 9 
று 6 ர்‌ ட ஸை ர்‌ ௧௪௯௯௫ 2 
ட வ்‌ 1௬௪ ரம 


66 


ல்‌ 


76 66 08 
ட பவை க ககக சைகை சை கக கள க க ணக கன ன தனக சனக க வசம்‌ ணக கா ககக சதவ வ கனகவ வரவ ககம வக காக ரைமாகைய வரரா வகை, 
9 த 2 ] 


626 
6677 490 
44 096 
627 209 
060 622 
066 த்தர 
64 இ” 
604 இத 
227 40 
சீர்‌ 50 
97 72 
709 66 
70 60௨ 
[744 76 
6007 00௦ 
440 906 
064 656 
06 6 

வய வ வ வகத்தைவகைவ்‌ தகவ வைகை 
0ர்‌ 6 


அனகை வைகை க காக கைய கையை சக வைைைவைைவாககை அணனைவ யை யைவாய அவவ ல டாய 


609 996 
77 947 
909 56 
986 907 
[7 20 
96 87 
ஃ96 901 
04 சே 
04 66 
86 6 
[த ேே 
[76 967 
௪9 66 
02 97 
76 907 
[ 46 87 
ர்‌ 6 


296 
941 
96 
907 
4.0 
97 
901 
76 
66 


௦ 
967 
௨6 
691 
801 
சர 
6 


[96 
921 
9௦ 
76 
96 
01 
[47 
6ே 
66 


[ர 
021 
66 
821 
607 
067 


6-ர2--"௪1ஐ 


௫.௨ர௪/௪ ௬௪0 ௮0௬௪ 


சற சு 
ரர 
39௮ 
15-7௩ 

7.71 1மா.ப௫௫.7ர 
ஞீ பற 
புலர 
00.77.0905 
௦ஐ௫.ம௯.௫ 

ட ௯௪/7112ஐ 
௫ூ.டாஐரா.ர௩ ௩௧ 07ஐ 1.7 
07.7/7 1.7-) ய 


0.7 ப.ம்லகுாம1ர௫ 


ல77. ராஐ 
௫௮௪௦12 
07.ர௩0ஐ ம. 
ம.மராஓய௮ 


99 
89 
்‌.. 
69 
௦9 
[9 
009 
69 
60 
&2 
98 
02 
௪ 
628 
20 
[9 
09 


எவவ வை கைக வைகையை வை கைக ைைைைவைவைைையைவைைலனைை ன டட 


9 2 


9 


8 


உ 


ர்‌ 


7௪,௦௪00 “௪ 


2010 64667 


066 


7௪௪.1 


402.8 82 
மரி படைழல 54 
மரரிஉமா௫சர 2௪ 
அமுதாக 24 
377 94 

௫ 1ஐ.மசஸ்‌ர7த 54 
மத்தல ௧ 
்மபை மத 64 
ரா்லாபரா ரச 
70௨௪07 4 
மாத 60 

மூ. லங பராழ௪ ற 
ராஊ்ராயாறடு 9 


ரர சரா 0902 8000 4882 8800 027 சஜ மமம்‌ 

697 661 267 0968 66 6 

899.4 066 066 921 [7 278 66 
919 ர 06 06 சே 66 06 
997 61 27 70 09 01 
909 06 06 07 0 00 
216 90௦ 606 906 ட ஆக 
068 066 976 016 97 86 
919 726 56 276 ௦ லு 
04 66 66 66 ம வை 
0201 646 646 661 966 கவ 
44 ௦0 91 97 பக அ 
626 09 91 607 6 6 

986 [06 106 616 66 6 


௪99. 968 
997 074 
ரர 692 
096 67 
90... 88 
90017 8867 
041. 0௪ 
ர... 669 
ஜர. 84 
9016 6601 
ஏர 8 
664... 948 
ப்ப 


ட்‌ ம ப ப ட்ட பாய 


07 


6 


8 வ்‌ 


9 


ே 


௦ ர்‌ 


 வவணைவளைகை களைகளை கக ககன கம்‌ ணக கை வானில்‌? 


766 ம.ரக/௪ மு௮0 ௮0509௯ 











8 67 8 102 9010 4 99% இர ரா. நர 
46 687 6 ர 677... 008 உட 007 002 4.௯ 11.ஐம॥கஐஙயக ரர 
கு 66 ரீ 227 609 7 72 வ ரர பெரிய 07 
966 72 209 0207 92 -- ரர ரர ரிப்‌ ஐ 
967 602 ௪02 292 022. 8ர0 ட லை 400 மாமு ஓ 
79 957 527 9562 ௪02 027 9 9 0ந (மச) லெ! ௪ 
9௦ 99 [0 26 20 207 66 னை! ராஊராசமாு இ 
2 79 90 சேர 29 227 ௮ னு 527 (௪ஐ.ரற 8 
[9 98 007 267 001 566 7 ச்‌ 262 பன்‌ ரசிபராறமச த 
6௦1 9௦2 296 20௦ 696. 694 ௪47 ன 970 ராஐ றய 8 
66 ஒத தற்‌ 04 0 96 ட ட 927 ரா.ஐய௪- 1.21 68 
97 06 2 85 66 9 9 கு 5 ராம 717 
(ரர. மபா]. ர 
எர வை களை கை வகை சை ககக தவச சனைககை. 
[ர்‌ 07 6 9 4 0 0 த்‌ 6 2 ர்‌ 
93% நாற யி டி 97--9 அர 
உச தேளாஐ ௫௪2 ரிது ராஐ ர ி௱ுதர ராம 
சர்ம  நஷல்னிராடம. அழமாயு நறஜிஐ ராகா மரபரரது ரககம றீ ராலுஸ்‌ ட ந நரகு ய்ஷ்மு. 


ஓவரு ஈழ ப.ா!0-௧ ௨௪ 
௮500-1௯ மாட ய பாட :மார[ழ ராரா :ஐஷா2() பாம24 10௨0-1௪-01 பாடிய ரதியே வராரு : - ஷை ஒழு!6” 


ட்ப 


ரா*£ஏ.௦௦0௪ஓ “௪ 


ர 
90 
46 
ர 
667 
09 
95. 
86 
02 
08 
6 
726 


196 


641 


896 


வைககைள எனாளனைய வகா வைகைய வவ வ்மைகாகாம்‌ ட்‌ 


ர்‌ 07 6 


95. 
ரர்‌ 


ச 7 
[66 


[2 . 


096 
647 
[87 
40 
ங்க 
06 
[18 
208 


617 


[96 
606 
046 


96 
69 
67 
206 

66ே 
206 

997 
27 
(8 
[0 
[6 
776 

976 


0946 
766 


991 
496 


609 
கேர்‌ 


96 
645 
வி 
647 
59௦ 
கே 
21 
017 
6.௮7 
967 
கேர்‌ 


489 
616 


966 
977 





6 


266 
புகராற௰௫ 62 


06 96 94 கை 02 
99 092 கர க 672 ௮௭௫1௪20௪07 95 
6௦1 677 கக்‌ அ ச தமாக 2 
906 09 860 89 ல மமாகஙச௪** ற 
26 66 ல்‌ டர 66: அனா /1ய/சஐ 92 
242 924 222 ம்‌ 50 ரா.௬ஓ.ஐ௧07௪ ந 
487 267 து * 661 ராஐ த 
967 216 0010. - 921 தினாமுு2/1 ௦0 
609 ர - ன்‌ 267 அனாமும.ஐு.மரடூ) ரர 
96 ரர னல்‌ ல்‌ 957 அமமுமலரி 1] 02 
20 [62 ௮ கு [86 77.97... ஈர 
022 104 2௨. 9 997 ரா.ஊ்ராாசைற ரர 
256 2607 ன -்‌ 2607 (௪௫) 
மம பமக பர 
996 6201 ௦017 - 6207 (௫-7) 
மம பாமக றர 
906 669 ர. 1 668 கல! உர டத 
27 867 899 86 அரக்கு 
622. 99 -- 8999 அரயார்பகிபிதம்‌. ம 
2 ர 


ல்‌ 





46 6. [ர 0 

7 26 96 0 97 
ர 06 9 ரத்‌ 97 
ன 99 ௮9 607 689 
20 86 68 [தர்‌ 98 
5௮ 976 618 062 96 
06 09 (2) 66 ௨9 
66 59 99 [தர்‌ 669 
று 0௦0 0£ 99 96 
60 281 087 606 667 
ச்‌ 64 78 017 69 
062 007 66 797 27 
6 6 66 [ச ௦6 
86 97 47 686 697 
091 ௦62 767 669 998 
6 ச்‌ த 0 த்‌ 
ற 99 66. 927 த்ர 
ே ச்‌ 6. 0 

ர்‌ 00 6 9 க 


24 
001 
4.2 
07 
ேே 
606 


666 
[௦ 
966 
647 
946. 
94 
[7 
69௦1 


41 
௦7 





66 
88 
01 


ஃ்‌ே 


406 
666 
ரெ 
666 


9866 
647 
94௦ 
04 

448 


ச்‌ 


இ 


௦ 


௫4.௪௪ (௮0 ௮௯ 


முபசங்பர சத 

ரில நே 

ராம) மய,மரா 95 
முகர த 
ஒமீலொ௱ழ?்‌ ௦ 

ராக்‌ ராமா சமஇ தத 
௮ிஅயம பரிய ரத 

ரா.ர/ர பயாழுமைசறவ*௭ ரந 
1௫0176) 66 

ர ராகு 96 

97- 101460௧௧௪௫ 26 

௩/௦) ரமா 0௨ 

61௪2 படிு 06 

இப்பா 59 

ரா ரகர ஜெ 
(௧௪௯௯௫௦ 9௦ 
ர-107450.27 7௨ 


ர..7/ரதவ௪௫மு 0௦ 





3 
௦ ம்‌ 





66 





ரல. (௪௨3 ன்‌ 
66 20 272 748 602 544 44 லு பன ராரா!) 92 
9 99 0 66 96 627 05 ம்‌ 56 மச 59 
66 6902 64 948 67 960 5௦7 க 16 ழு 609 
6 ர 94 27 607 096 966 ரன்‌ வலை ராஜர ாமா1௧௫௪.700 69 
தர ௦... 96 தந்‌ 92 24 க -- 24 ர்முமீசமன1ரசற 19 
49 492 762 102 242 604 9 027 2409 பரசு 09 
67 20. ரஜ 94 88 467 க 6 907 ராருபா.ஐ.ஐ 69 
1: 10 27 94 909 507 ௪07 த ன முத. 90 
2 622... $ர 16 ர்‌ 07 க வு க ுரசதாபசற 48 
க 96 26 096 97 [2] ப்‌ ச்‌. 0 டுப.சஐர.ருமாராறஐயா6) 99 
றி 0062 872 66 002 90 22 ர 7109 ர.ர/891.8-1௨ 08 
0 2 009 607 0.4 947 க்‌ 52 [07 எர யைலைகுாயாடு 50 
69 905 99 676 969 126 40017 - 4007 ம77.ரை 60 
ரத 72 697 666 242 440 8 558 96 ௦௪௦௪௩ 682 
29 102 852 847 952 024 197 ரர 957 ரி மமராற॥.7 ர 
த கர ர ர 
92 50 88 6.4 76 87 ்‌்‌ ன்‌ ்‌ வ ட 
வவையகவகவை ளை சைகை காயா மாவட்டம ] 
[ர 0 6 ௨-2 பவ வவ த வல்‌ 

















966 ௫.1.05/௪ ய ௪மனாஐ 
9602 570927 99261 00002 ௨907] 20102 69061 06669 00:61 ௪௪ பராகு 
611 916 606 620 சே6 ந99 ன்‌ 599 அட முதஉராதம.ரற 62 
846 2௦0 997 ப2] 6062 6௨07 6611 64 ன்‌ ம்ரரிபமாழத ர 
821 [9 926 928 912 6811 பஸ்‌ ரர. 9 மரக 72 
ரல 2609 996 209 9641 0986 099 2 021 மமதா 95 
1 04 07 20! 96 967 0 ட்‌ 29 77 7 
296 40 096 904 006 9001 அல 96 746 (5-7 ம0977ஐ 
241 604 609 6101 16% 0741 0027 - 07 கர 1 98 
001 690 406 408 00 081 ்‌ ல 027 ப்பைட. 24 
[91.2 ௨0 99 64 609 971 டன ச ஒர 71லாயர ரச 
062 66 900 2661 6 89018 [27 066 80 0௧௪07 0 
-- 67 ரீ 06 66 61 [ ச்ச்‌ 20 00 மம ௮0 69 
26] 906 206 027 996 564 க 2௮ 964 மு.ருலஙபராமமச இ 
க 729 60 60217 906 967 தை - ரா.ஊ்ரா௱யாடு 9 
96 7,227 நத 664 097 617 4 066 00 10-11 1ஐ௪ 9 
ரர 07 6 9 6 ம்‌ 9 த்‌ 6 ே ்‌ 





௫'ஏ..பஐஓ07 :௮ 


9689 
608 
006 


281 
2191 
619 
097 


79] 

ச] 
766 
667 
961 
[6 


21 


ரள களை அணை சை க பசையை அடை ஊஞ்சலை 


ராஜீகிநராறு 


6 
6 
8 


த்‌ 

௦ 
4 [ 
[[ 


6 
8 
0 
71 
6 


ரர்‌ 


சேராத 
ஓ௫00 


4] 
05 
[1 


ச [ 
64 
டக்க 
7] 


911 
70௦ 
ச்ச்‌ 
௦ே 


07 


[ச 
66 
[௦ 


த்‌[ 
[61 
வே 
56 


21[[ 
9 
[சீ 


௦6 
906 
69 
திச 


61 
96 
27 
161 
ச்‌[ 
ச்‌] 


8 


[6 சரீ 
97 42] 
96 01 
96 61 
666 101 
96 56 
9.4 62 
62 9 
96 6 
15 ரத 
[0] 0 
6 இ 
9 ச்‌ 


கைத வைைகைகைைசசைை சைகை சைகைகைைைை கை காகக்‌ ட 


0978 


09:17 
(பூமா 


0*“7€ 


சாரு) எஷப8௫ு புச்‌ 1 11 


09-86 








966 

96 801 01] அமுரி. 00 ர 

92 69 47 ச. ராாகி/) ரர 
59 80... நர ரா. 

அறத ரர 

61 நடி 88 லாரி 07 

502 662 602 மச ரல 6 

56... 02 91] ரது ஓ 
[த 9: 181 (4.00) 

லத்‌ 2 

91] ஒர ஏ ர.ம-அு ற 

26 92 92 (௪ஓ.7ஐல 6 

ரெ. 0 ரர்ரா.ரசமராறச ச 

211] 1 ..9] ராஜம்‌ ராாாதுய 6 

ர 2 9 ர.௯ப௪- சபத 6 
உட. ஜே. ர.ஐ- 

ஜார்‌ மருயா.ரீசிய/ ர 

0 த ந்‌. ே ர்‌ 


11 வை வகைகளை கையை யப வமாமாாடாட் ம மராம்‌ 


7807 


8$$7 


[9 


ற்றை ௮௧௮ 


ஓ - ரர ருுமரு பதிக கரபம்‌௫ : 6-௨ 9ஒ17” 


66 


96 
92 
€7ச 
919 
56 
484 
727 
௦16 
667 
சித] 
[86 
[04 
8601 


8807 


686 
ரச்‌ 


௦7 


77. 


8 
9௦) ௦ ௩௮௦3 


91 
61 


[6 


௪9 
ர்‌ 





7-82-- ௪7௪ 


இ.ச) ௬12௦ ௮௪ 





6்‌ ரர 87 67 த 817 92 07 ரறம௫ ஈ2 
4 97 096 08 97 96 த 56 அஞாருரபசி சபரி 92 
சர 06 09 64 96 02 த 92 அனாத 2 
162 66 99 901 26 99 ர மா மாக: 00 
07 6 9 96 6 6 தர உர அ05௩/7 பபற 02 
22... 48 007 96 92 86 6010 இஐரர ரகர த 
த்ர. 96 90 19 52 னை. 09 ர. 86 
தர. ரர 26 90 97 96 5, 2] சஞருு8/॥ 22 
ல்‌ 8 46 46 8 ௪2 92 ர அம்ரு மரற 72 
6 67 41 96 21 12 066 9 ௮0௫ 02 
6 9] 422... 0 92 209 68 02. எ. ராஐ. 87 
96 20 06 401 1. 48 96 எ. 91 
06 44 191 91௪ ஏர ௪961 512 921 (௦௪௫) 
மு ருகமாபமகு்‌ சர 
்‌ இ (௩ ்‌ 
662 0 911 021 99 801 882 99] ள்ல ர டட லத்‌ ச்‌ 
92... 04 901 251 29 001 581 26] அமு) 2.ரராஐு 01 
91 46 49 40 [277] [9 49 89 ட௪௪.௪ தர 
07 6 9 4 ட 7 த 6 8 ர்‌ 





ரசிய ௰ஸூ “௫ 


091 
001 
49 
047 
482 
469 
021 
966 
626 
181 
647 
942 
94 
11* 
4921 
01 
241 
2 


21 


8 01 6 26 
[ 6 ய்‌ 6 
5௧௦ ௦ த்‌ ரி 
ச்‌ 6ர்‌ 91 91 
ஃ 9 6! 07 
91 66 [8 96 
ச்‌ ச்‌ 6 4 
ச்‌ 7 [ ம ச 
8 21 8 61 
்‌ 6 21 [2 
9 6 ச[ 91 
7 8 (6 06 
2 ச. 9 9 
ச 81. 18 96 
21 22 39 991 
உக 1 [ ட 
ர்‌ 9 06 ்‌ 


67 
வ [ 
91 
61 
66 
6௪1 
96 
60 
66 
91 
9௦ 
97 
91 
60 


61 
6 
6 
9 
௦1 
[9 
7 
96 
91 
21 
வ்‌ 
21 
ர்‌ 
08 
70 
௦ 


91 
ச 
8 
66 
96 
[61 
61 
[8 
௦6 
76 
06 
௦7 
8 
த்‌ 
617 


த்‌ 


[8 
சே 
வ்‌ 
௪6 
68 
[6[ 
06 
64 
[2 
91 
76 
98 
ச] 
66 
[66 


ஒக்க 


ட 


ப ப ட ப ப ட டட 
௦ 


09: டு ற்ப 
22 ரெ 
6 742௦௦. 
6 முய௪ 1 
86 டு யோழ* 
941 ர. ராரா 
72 ம்ம ப[ரழறைக்‌ 
97 02௪௪ 
46 எர பாழுைச றய 
6] 109917/௫ பற 
00 97-1771ம0௧௫௫ 
48 ௦/5 1௫௫ 
9 ௪ சீ.மு 
[212 /0 707 ய/7 
676 கட்‌ 
த (௪௨.௮1 
௦2 97-74. 
த ரா ர/ சங ப௮று 


9668 


சீ 
97 
9 
சச 
6ச்‌ 
சே 
[7 
07 
68 
96 
26 
96 
96 
76 
66 
௦6 
6 
06 








666 


244 
661 
960 
2796 
64 
604 
௦6 
௪61 
97 
ர்‌. 
270 
941 
6001 
440 
064 
02 
[1 
642 





௦ 


௧௪௧௩ 


ர 


85௩ 


6[ 


[[ 


ஓக்‌ 


6! 


ரர 





இ£ம்‌.ர/எ (௮0௮00௪ 


[6 99 201 241 99 1112 இ8! 4% ராரா ௫/1 
6 [1 06 [22 9 61 96 01 ம்தயபபா௱ா(ு௮ 
61 96 94 21 [ 22 692 69 09 ௫0௦-1ுறு 
2 22 50 909 5] 98 09 60 ராஐ ராபா 
9 ஓ 9 01 6 9 02 ஓ ரீ ஞ௫ ௪ மமை௫ற 
62... 07 09 11] 96 81 261 புலர 
2 [ ] 91 66 9 02 [8 96 ராய] ,ஐ னு 
்‌ 9 2 ௪6 ே 61 [6 62 (ஐஐ மல 
9 ௦ 0 4 2 9 9 4 டுப்‌ 12ஐ 
2 9 6 5 2 9 2] த று.॥.ரஐ ர.ரரமராறு 4. 
7 90 609 61] 56 086... 087 09 ர. 8817-7 
5 [ [ 61 [2 01 [2 66 [6 ர.7/7.ஊை ௫.7 
12 06 401 206 98 261 6812 071 ௮77. 
26... 08 09 201 16 90 121 81] 1௪௦212 
2... 00 ௪6 601 60 211] 81 [1 ர.ரருமரஐ1.7 
[ [ ] த 2 [ 4 6 மு பரா 
6 9 [ [ 02 ரர 2[ ச்‌ 2 றொ அராமாரகடுக 
த; 9௪ 22 09 92 94 121 0 ॥ஓதமுனகி 
6. 8 பசி ம 7 ர ந. 2 





09 
70 
609 
௦௮ 
149 
09 
62 
98 
6ே 
98 
08 
(2) 
68 
28 
[8 
02 
6 
97 








13 


* 


௪.௨௧ 2 06 


2010 896 6641 56866 196 16409 8026 66680 9464 9480 ரா* மரற 


ப ப ப ப பக பப ப பெபிபய் யப டடடயயயயயயியயயயயயயயமயயயய்யயெயயமயம வைய யைவ கைகா சை வ கசைசை கையை கைகா 





599 92 5... 50 64 97] 69 ர 097 197 ற்தஐ பரத. ஐ 64 
9257 662 09 0687 78 002. 66 99] ர0ஜ 862 மாரி மாாழ 95 
62/7 06 26 6217 602 692 66 6017 67 66 நுரரிசமதம 26 
096 ர 9 827 ரரர 902. 09 202 59 ர 12 யதா 95 
967 2 2 9 08 9 982 தர 66 மரா 98 
9001 96 10 67 7 ௦7 ச 27 செ 467 (720907 5 
64 46 20 957 676 ௪02 0 062 646 6 ராறஜயவற யு 6 
4027 9 ஓ* ர2ர 6 612 79 ஜீர 708 967 ம்யமப மம 84 
ஒர 6 த 47 22 97 0 87 தத 92 ராமல ரக 
9012 0* ரர ரர£2 908 006 நேர 62 607 006 ரமஐஐரிறு 04 
617 ர்‌ 9 6 6 16 11 06 21 ர்‌ ரம 69 
964 97 22 60 607 207 66 017 607 627 மு. மமலெஙெபரமமக இற 
4961 7 901 81 661 906 [07 22 488 [6 ரா.ஊம ரழி 69 
691 1 92. இர த்‌! 911 081 09 221 246 991 ஏட சர்‌ 99 
எ 
21 77 07 6 9 2 இ 9 த்‌ 6 2 1 


டத ச்ச்‌ பிட ப ப படட ப யயய யய பயமறியா யய கலைவ வில்வ பவ 


7762 ரக ௮௮0௮௫௯ 








9096 ர்‌ 9 ௮ -்‌ ரர்‌. இதுத. ரல கண்‌, ௬ 27 ீஞசப்ராக 6 
2627 ர 8 க்‌ மிழக நித்த. ரு கட. ௬. இறரி சிறு ஓ 
0096 2 8 க “௩... தீரீழ்‌ தீரர்‌ 4 வெ. ஷை ர்ர்ர (அ.மா) லெ 7 
69:76 ர்‌ அ வய ஒட... 2. _ 5௦ ரா.ஐஊ் ராசு ற 
லகு “எ : ௭4. அ இதி தறி கவ கை அஷ. நீத முரற 8 
696 - ர 5. 8௩. இதத. இதிற்‌ அ. ௮. வ இறந்‌ ஜம்‌ ரா1.ரசயராஐம௪ த 
86:62 -- எ ௭4 இது இதிற. 4 ல ௩. இதர பேபி ராதுயா 6 
பம்‌ ௭4 4 ல. என. நதி. நதி, அ வை 9. நதி 0.௨௪ 10௦121. 5 
இழகம்‌ ௮ 4 க இழ அறி. வம்‌ வன்‌ வடு மல. இர எ.கர்‌ 1 
(ஐ “ர] 00 பார.ரசிய ண ர 
ம்‌ 
ம்‌ 9 
ஞ்‌ ல ௪. ழ்‌ ல 8 க 3 ட்‌ ள்‌ 

கச ்‌ டு, ந5 ஒ ட்‌ இ ்‌ ச 
லர்‌ ன ௯ 8. 8 * ல ம்‌ 5 5 ஜே ஓ 
உல ஃ ஓடே. ந ்‌ 5 3 ப்‌ உட ர 
ல்‌ ஸு இஃ ௫ 2 நீ 6 * ே ம 2 ஜு க்‌, [4 ம்‌ 
4 9 ௮ ட்ட ல ண 8 லீ றக ம்ஷ. 
டக. ஓ 5 ௪, ஐ ஆ 8. ந்‌ ே 
த. % உர ற இ ௬ 5 டு ஃ, 3: ட அர ம்‌ 

ட்‌ ்‌ [ப்‌ ௭௫. 5 ௯ * ன்‌ கி ட ௬ 8: 

5. 8 க 9. ட்‌ ௩ ட்‌ [ட ப 








முது 1116” ழு ஈழ மறடிரிபசகு பாோரம்ஷே 01௯ - ரா ராமப ரச $பவரயஇ :_.-மைஓழு(௪ 


97சய ஊரு :௮ 


09-46 
[4 76 
7046 
7606 
0476 
06-66 
0126 
08:06 
00:66 
2 67 
8216 
£6 97 
4076 
90 97 
0627 
602 

4947 
57:97 


87 


பணை ட்டி 


666 


(அகவ 1 
ரகஷ்‌ 


2 


2ரர 
827 
42 
652 
207 
24 
99 
06 
19 
467 
276 
ரர 
206 
6.4 
901 


227 
927 
66 

947 


97ர 
207 
48 
628 
307 
0, 
99 
06 
19 
461 
296 
847 
902 
64 
907 


௫.௨.௪ 
்மாகமச 

அனா 1ப௫த 
775.ஐ௧07௪ 

ராம ஐ. 

தமா 877 

அமு யா மடு] 
அமுு௫ுழல077 
7.ஐ9்‌-717.௦.7 600 

01.07 1172ஐ 

ஓம ௪௫ மய.புபமகு 
ஜெ-ு ஓக யாமக 
00 (2.0௯ [7 ந பரஐ 

௫ பதங.ர௪ 

7௦25 00ழடி 1500 

ராண ராச 

ரா.ஊம்‌- 17 ௦௦௧ஐஙய௪ 


றர? ॥2ற 


௦௪6 


66 
[212 
06 
26 





656 


2966 
61 58 
6”91 
8467 
9612 
44 97 
60“41 
00:08 
2846 
9926 
26 98 
0008 
49-66 
0006 
7 648 
90-06. 
9928 
568 


6[ 


6₹ 
௦ச்‌ 


707 


69 
56 


வர்‌ 
[த 
ச்‌ 
வக்‌ 
[6 
68 
68 
௮6 
67 
௦௮ 
06 
[8 
96 


மே 


70 


ட 


66 
96 
௪6 
2 
56 
691 


ககக 


27 
[ர்‌ 
6ர்‌ 
&க்ரீ 
8 
608 
66 
46 
67 
99 
06 
௦௨9 
[ 06 


இ.॥.ர௪/௪ ௬.௦௮.௮7௫௦ஐ 


7115 மழ 15 
முய 
ட.ுலஙயாழ* 
7ல்‌ மாஅ 
ல ப பாழ்‌ 

ர- 10.௪5ங௪ 

71.27 -1ம௱ மமக ப௪றய/௪ 
100297 8"பவ 

97- 1.121/த௫௫ 
ம ரு 

ச்ச மு 

10 [77.ப[7 

01 - 109507 
ுயத௫.௯0 

01 111600 படத 
ர.ர்கற(ஐ ௨0௮0) 
பூாஐ௰௫ 
அனாுுப௪ ௪0௨௦7௪ 


9௭ 
ச்ச 
சே 
சே 
[ச 
07 
66 
96 
66 
96. 
96 
76 
6$. 
௦6 
6 
02 
66 
96 


[ ௧ 





77௪௦.௯௫0 க! 


09 26 02 ்‌ ” -: 86! 860 -- - ள்‌ 687 ௫-1 ஜெ 
7276 [ இத ட கட பத க, கட்ச 74 74 ௬.௯௮ 1.ர௪௪ர7 ற 
91:62 2 ர்‌ டு நட பது சக. சக்தி த்‌ ரச ஏச ௫௯1௪ ரற 
94:82 9-௩ 8 090 892 -- - 807 ர மர ௪கு 02 
966 கச ர்‌ ௩ ர இதி புரு ர ௧ 6 [2 ராருமா.௯ழ 60 
7942 - உ ௮. 82.88. 3... 9 ௧௪௫௮ ஐர 
60-96 ன்‌ ரீ ௩. ௬. இர] ப சத வம ர்‌ 2 ... இதர ரமசற 0 
69:66 6 6 அடி எ இர்‌ 6 7 - ட 97 604.2 0.௩0 1.॥7 ற0 
40:77 ல்‌ ச்‌ டு. தட. 966 92 97 96 0.௫.2. 1௨ 00 
[4:41 அட ச்‌ கக க நீது ப்‌ து. 6 6 ஏ7.ச/. ககர. த 
4191 ஞு ஏ ஈ 861 621 46 “ ௦6 287 077. 90 
த்ர 4 கூ. ரு நீர 68 டூ.ரஐ02.1௦ 90 
௦6 21 ட சத அணை? ரர 6 “- ௦0 977 ர.ரரஙரறஐ.3.7. ர 
00:28 ச்‌ 6 கை ௭ இ 6 க ப ல 9 சீ00ற௪ றர 
0916 க 6 ஷு ௭. இழ என்ட எல்‌. இதி 2 9€ ஸ்ம ஏத 
96: 06 6 56 ௮4 லம. 021 66 66 நிர்‌ 027 1௫௫ ஐ] 
6[₹91 96 த வ வை இழி ச்‌ எ... டர 2 96 டர௪ஙபர த 
00:06 வ்‌ ே உ, அன. இதி 6 எ. நீர 8... 08 றல ஐச 
அக த ட ப ப ப்பட்ட பபப வயயயிவய்வியவயமமியிவிமமயயைை வை மவவைைமை யய அவளினை அனையை 
ச்‌ 6 ே ர்‌ 








666-552 
26 இ.4.75/௪- 0௮௦௮1ம7௭ 


6882 6617 -- 8 7996 609 6002 0002 0867 60௭6 ௫௪௪40௦ 
ணாய வகார ககக ககக க கணவனை ககக கைக கைகள கை சை சன கவரை ச ககக ககக கைகளாக வன்மை 


666 ே ர்‌ “௯ இத்‌ 261 மவ. ந்‌ லை 667 ப்ரா. ப.ரீஐ 64 
622 9 [்‌ 966 642 - -- 20. 00௦ ௮ரிபமழல 94 
4606 “4. இதி ல பல. தறற வவ எ... 842 69. 600 லர 24 
6226: ** -- 98182 - 9 02 08 ஐ7ர72 ௫௫ 92 
8766 ல ௭... வம க்‌. இது ரஜ. இ ற 26 ம்ப ப 
1412 க 6 எ ௬. திர ௮... தூ நஜ சமர ந 
602 6 மே ௭ ஈு தீதி 24. இறட ர 90 டர தயவு 22 
090௦ ர ரச ஈ௩ நர -- இந்‌ 0] 8 ந ம்ப மகு 82 
0628 2 0 வை வல இதி 66 ௮: ௯ த டியா ரச 
06:92 61 இது அ பம றிது... அம 617 6847 52 000 மஞகரிது 05 
90 6% வை ௨... 80 இட“ 80 ம்மாதஅற 60 
292 ஸை 9 ௬. 041 -... ரர 4 ரர ௫க௯லங பராச ற 
6202 86 99 -- -- 10 --. 9 718 ௦ ர எ ராமா 9 
4662 த 86 ஈ.ஈ 968... 2 692 4 02 ம ரஜாரீ௪ம்‌ றெ 
6586 தரள -- 4 4. [ரச ரத. ப ரச ராரா 90 
9026 வ 4 ஸை இத தர. - ௭. தத தய பாச்த தற 
எ சூர ௭௭ உ 2 உ உ உட சர 


ச ர்‌ 
த்கைகத தவை ப படட பட்ட ட ட னல ட அமல ப் ட ட்ட ட ட படட ப. பர டட பட்ட டட டயா பதட்ட ட 


ராச வப௨௰0௦ “௮ 
976: 











ள்‌ ன்‌ ட்‌ ரன்‌ [ லு 2 277 96 ரா.ஊர-1)௪2௫௩ ஐ 
ன்‌ ்‌ ள்‌ ட்‌ 2 இ ஸு ர 67 40 யாற 0 

48 [ 801 [ 7 067 201 ஜம ப்ரதிபா த 
99021 68 867 -- - 6 6 690 697 ர. ரதயா ஒ 
௪6201] 6017 586 “3 5 லை ணை 607 56 7.௨5- 1௧1௪௪1 2 
27697 4 ச்‌] ல னல லு வ 49 அ! 77.207- 70) 

ம்றாம்பஊமபா ௪௨௭ ர 

வரம 

[7 01 6 9 2 9 8 ர்‌ 6 6 ர 

ர ர இ 

உ ஒன்‌ ஆஃ 8 க ட ௨௨ 8 

டூ ரூ பது பட்‌ ள்‌ ் வு உக ஸு ல்‌ 

உ 5 882 3 86.54 52 1 5 

டடடு ட்‌ ந % ம்‌ 8: 9 % ல்‌ ட்‌ $ராக ம 

௫ 8 ௯ கே நட்டு ஸு 8 

மிட ஆ 6 க உ ௬ உக. ட 

டு 2: 8. லர ந (3 8 6 

ட ௫ ௫ ்‌்‌ ௫ 

8 ட்‌ 6 5 

5 ட்‌ 


_---_------டஉட்ட்ட்பயயயயயயயவயயயயயயயயயயயயயயயயயயம்‌ பயம வைகை யாக [யாக டாப லவ்‌ ட்ட ட ம வனிழு 
ற ஜாறம்‌0 ஜூ ௱ழுீராாு புேவபப2 மட புறமே 015 உ ருரு ர. யயராப$௫ “9 - ழூ ஒழு/9 


676 கீ.ம.ரச/ ம ௮1௫9௪ 


16921 900 002 


269 227 (ஓ) எதெருமயாாலக ற 
07661 669 012 


6 7 702 652 ரா.மல.௯௧௦1௪ ந 
49667 76 மர 6 கல டன 906 207 ராதா ஐ 
99001 022 69 ட்‌ 01 4 066 94 அமு) 22 
022621 521 69 ட ன [ 611 90 அமர ர மர.7௫ 72 
97647 ரர] 18 ௬௭ -- ] ௦1] 06 அனாருலரி ர 0௪ 
24011] தெர 09 1 6 [ 287 [9 ர்‌ ராஊரறஸ்‌ ஏ 
2161 [02 001 ம்‌ 61 6 260 281 ரா.ஐஉ-ராஜசற 91 
7261 484 906 ௮ 21 21 624 276 (ஓர௪௫) எெமுாாலகு 1 

60461 உ ரர த 7] 6 

ப ச்‌ 

தர 

62 


மேஷ ழீ உ [௩ [1 1-௯. | 
| 


01 6109 906 1002(25005771007ஐ 1 
29:41 966 96 966 64 டு/கங.ர௪ தர 
61061 600 681 01 6 072 901 அஞாரிூழமய070 ஐ] 
02:82 52 ௮ 27௦2 26 த ராண ராக்‌ 67 
71076 662 70 2 த்‌ 9 666 69 ரம்‌ ராக பறஙமச ரர 
௪9௨1 ர 90 எ 07 07 407 92 ப்௱ரம2ற 07 
29:90 5067 69 ள்‌. 21 5 தை 21 ரி மசர்ராவகு 6 
09962 67 றர 6 97 9 9,47 071 ங்மிசரு 5 
4907 562 081 9 67 க்‌ 686 411 (ந.க) எல்‌ 








1[ 01 6 


லெ 
கூ 
ல 
1 

1 
ட 


6 [ 





ரசம்‌ ்‌.] 
976 


0026692906 78 2 
90606 591 89 218 52 உ ர ம ராருகுசசஙக நத 
2 9... 48 4 ஷ்‌ ர அறு ட்‌ ரச்பபவபசறவள 0 
065117 01 6ர்‌ வ்‌. வ்‌... ட 027 ட்‌ - அமா பல ஐ 
௫602 902 89 லு அம ஓ அதார்‌. இத ராரு202ஐ/ 7௨ 
00'ரக7 98 02 ௮. ல வ்‌. ஐ க மச ரம 06 
75016 886 88 ரு. இ. ர... 6/8 89 பசது 02 
09692 966 6 6 ௦ 74 98£ 076 102 சரமா? த 
64068 க்‌ 6 கஷ்ய ணை ன்‌ கத்‌ ர்‌ 6 ரா 1.மசரா ஐஐ 
6211 207 89 ர ஒட ஷை. ஹு ற த டுபசஐயமமி 26 
00006 6 6 அவ வம. வைஷு ந்‌ 6 6 ண படட வர்‌ 1 2 
ஒூ”617 99 ௦6 வவட வல்‌ வை உ 99 ச்‌ ்‌ ஙு 0௦ 
990902 667 19 ஷு அ மு. பஸ்‌. ஏஜ்‌ ற அட. 6₹ 
046981 866 211 ட சா 24 ப 666 971 ம ன 
ர்‌ அன ஜு. 0 ம்‌ உ ச்‌ ச ரசசவசசக 22 
உர சூ. ந. 88 42 2௫ /்ரபசற ள்‌ 


79“261 88 67 





2 





66 கு.ப.ர௪/* 1௨௮௪ ௮௫௫0௨ 


82861 160 241 2 7 66 


9 597 ர சர எற 059 
00891 ௪01 66 அட, ல. இ ர 1 01 26 ரசுப்கு 690 
94691 56 05 ல எஸ இ 6 48 46 ௫௫௪௫. ௦௦ 
64661 26 61 ல சல்‌. இ [ 96 2 ௪௪/70 ௦ 
௪56966 66 66 6 8 4 6 12 97 டு4.8ஐ ர.ராமுராஐ.௰ய8௫7 ஐ 
40801 690௦ 1 62 ணை!!! த்‌ 656 492 7/9 யாற. இ 
06962 051 96 ௭. ஐ. இர ழ்‌ 221 16 77.2/சவஷக்லுகுரா2.ர த௦ 
92492 704 992 எ. 922. 0... 220 661 417௪ ௦ 
89021 926 202 262 ரே 96 901 202 ரர ௫௮௪௪2 2௦ 
2192 ர) 627 ௭ எ 702 நற. த ரர ர.சரநராற2.7 ரஜ 
00092 81 9 எ 4 6 9 9 ரய 02 
2610 29 3. கல. இழு [2 82 96 ராகமாக ஏர: 
57”90 009 212 26 927 நடி 112 027 ஓரம ஒர 
74222 பர 909 60% - 09 92 டுபகயா 
96661 9, 22 க 4 2 94 02 சரீழல ஐ 
00026 02 46 னை அ. 4] 02 41 7.5ஓ.ஐம.2ா 0௪ 
9702 99 46 ப 5. தட த ஐ [த டகர தத 
09162 99 88 07 662 0 09 82 ட. ௮லங௱ாம* 
[] 01 6 உ 2 9 9 த 6 2 ர்‌ 

சனனகக்கைமைகைகை கணைககவமார கைலாச கைக கைக ககக க கைக்‌? வையக கக ககக காக 


ராச: பக 2 006 





70901 98092 519117 489 868 9076 4671 979096 9066 ௪௫0 
0117 999 96! சாரா... 8 [ 29 681 மறலமரா*॥.8ஐ 6 
02292 2811 996 02 8: 2 2 0801 987 தரி மரம 92 
02207 824 296 4... ௯... 08 02 [12/ 626 பரசசைய்‌ 2 
00006 629 922 அ. வை எரு ௭ 294 912 பரதா 04 
9966 901 26 ணட சல்‌ எ க்‌ 901 26 ம்ரரயரா 02 
60691 949 920 ௬. நி] 6 090 616 10௧307 த 
12£ஈ9] 9221 97 016 8 22 9221 827 ராஜஐமவற( மு 92 
9066 1684 99 21 7 021 19 099 296 ன்ப. 22 
6261 401 [2 உட. உ $8 12 09 66 ராய [2 
06௦61 1081 400 06010 016 & [021 096 ரமாதக07த 0 
தர11[2 09 62 உட அல்‌ நர பனு 09 802 ர்ம௮ஐ ஏற 
0 071] 968 602 4 ௪. 0] 9 060 081 டு. ஷங 05௪ ற 
49021 0971 402 0 96 001 99 0281 107 ர. ராறு 0 
04901 799 9606 85 201 68 074 092 -1௯- ராஜப சீர்‌ ற 
26001 608 047 0 த ௮ 027 102 ராரமா8/7 02 
97021 08 6ர்‌ ௬ என. ர்‌ 6 04 ச்‌ ம்பா 0 
0211 986 692 90004 - 002 661 ருரு 62 
16441 841 211 5. ம தீ 0 591 [4 ரசம்‌ மாப. 69 
௮2 ர 0௦ 2 முலய 12 





20202 08 ௦2 க்‌ 54 
ய்‌ ப்‌ ப்‌ ர்‌ 6 2௨1. 


[ர்‌ 0/ 6 8 


னையை வகுக்க ளா கமா வியா வைல்‌ 


726 








உரச ௬7௮௫ ௪௧௫ 





202 20 “௩ ஈ௭.. [0002 ்‌ [2:02 770/௪/7ராககு 6 
64... 42 ஈ.ஈ. 0002. 4 ன --.. 991009 பமக ஓ 
06. ஜே ன ட 907... ன --. நந00ர.. (பதக) அரி 
சி 87 ல ர 90“976 பனு பகை ௨ 00952 ராஊம்‌-ரஅமு ற 
27 தர 4... ௩... இர'த]ர பல ஷா எ... இர'ந0ர7 உறல்‌ ஐ 
021 087 ட வட 0942 ன்‌ ஸை அக 00297 0.07 )பலரசீயராற௪ த 
961 87 க ச 97:07 க ௮ ௪. நிர ரான ராகும்‌ இ 
ர ஒர ட ௮ 56207 கம ன ௭... தி6:201 77.௯0௪- 1 மப 5 
( 1 ன என இரர்திதர ட எ எ... தராதர 01௦-970 
ச ப்பய்சட்டாகாம்‌ 2 அது, 
க டைட்... - 
்‌] 
ட [1 9 ்‌ ட ப்‌ 
க 8 ்‌ 
80% 18 49) 88%. 8 86. 2. 
ப ட 8 ட்‌ உ 8 85 8 ஷர [ஜ்‌ 
உ. நஜ 4. நீக... மே. 83. 5 52 
இ ன்‌ ன்‌ ந 9: *. ட ந 9ட 8 ம (்‌ டு ந. ஓ டு ந) ம 
18 ம 1 ம. மே 84 86 58 
உ உ உட 9 ட்‌ 8 ே ர்‌ ௦ 
ு 9 [்‌ 2 க 9 டு 
இ டு ௬ டு 





ரார்சாமஞு ஈட மரம 07-18 
ரர்‌ பைர லர பூ௮14800 பாசன்‌ ரிதேஐரீ-1ஐ - ரர பரு ஏதி கமவரமச்௫ு :9-௨மஒழுி௪ 


07 சீவ ப௪ஓர£ “௮ 


61 
6 
66 
97 
சிர 
8 
01 
86 
94 
496 


79 
667 
592 
97 
ச 
96 
ல்‌ 


[7 


ச ப ட்ட்டட்்யயயய்யயியயவையவயைை 


௦ 
த்‌ 
68 
97 
91 
6 
01 
9£ 
ங்‌ 
96 


26 
667 
96 
97 
[ப 
6 
கர்‌ 


01 





202 
0099 04:62ஜ - தார] ம்ஞாங௪௪%: 06 
எ. ரதாத்டரதத ௭... ரீதீரதடர ௮௩/70 02 
91697 ௭ஊரரர - -.  ரதா2சர ரம. ௬௪04 தற 
46487 00002 00006 -- 48867 ரத. ஐ 
906196 061600 - -... தஇர:007 அமு81/7 62 
தர -ச2ர 00007 - ன 09961 அரு. ஐ] 72 
(7202 [97207 - நரச அஞ 02 
ச்தாத்‌.. அ௮ ௯ ... தத6ர7ர ர. க்ராம்‌. ரகம்‌ நீரி 
90927 00007 00942 78 ர.ஊ்ராசற ர 
12281 கை வ ௮. [ரர ஓர௪க 
லகமமுயாபமக ர 
0287... கன -- தரச6ர இரன்டதமமயாலகு ஐ 
0821. - ௮ --... 07:68] மினா மகர மராறு ரர 
- ஐா0ஐர0ஜ 201991 - 89747 முரசவ.ர௪ தர 
௮ ௪. 87:06! 87067 ர0ழமிம00 ஐ 
-- -. 001402 - 08486 ரூமம்ராா81) 81 
ன ல 81“076 ன்‌ 61:06 ர.ஊள்- ரா ஊமுபதறுற்பகு ரர 
ன .-.. த்தர... -. 50847 ரம 0] 
எ த வபபபபபபடப்ப்பபபபயயயமயம்‌ 
_ ச ட டடடட்(! ்‌.... 





[ -ஒ$$-- "௧7௪ 





ண வைகைைகததைககககைகைை சைகை ககை க கக க சசககக க சாகாத க க கனா கை சள னன்‌ எலா னான ன கைக 0 சகன்‌ வன கானக க வண கை கள ககம கரவ வக வை விக கவலை 


06 கியரா 1௫௦ அம 
66 82 எ ஈ.. 00006 -- 94604 79976 99768 டயா: 
6 6 க. நற்த்ததி. 24 -- 80720 0902 என்‌ை ராயபாபாசம நே 
56 59 க ஈஸ்‌. நழிதரறு -4 -- 70919 90809 பாயை ரத 
ன 71 ரசா... 00096 982196 79696 -1.2௪௧௪ 05 
உ இ ்‌* :!*.... 00896 ்‌ ்‌**.. 00086 901606  எ:4///பாழபைக0ல/ 66 
ே ே 1 ௯. மறித்த. 1 ்‌**.. 721927 62487 27861௨ 98 
6 இந 88. அர்த. 45 ்‌** 74987 0977 ளா ர11௧ஐ/ 06 
062 8 9 6007 : ்‌** 8270 67:69 ரச முமு 96 
ஞ்‌ € கை. 61071 ்‌** 96798 00747 20% 98 
96 78 ்‌்‌்‌ 8 9:64 ்‌்‌ ்‌” 99:06 77676 கரக்க. அஹ்‌ 
606 966 ்‌ 98 8006 00006 ::: 70996 09896 ரா 10 86 
2 ர 0 த 00089 ::: 00006 841069 இதனை 6௫ 
89: 86: 7?! 009687 00089 7687 ரா எரா! 72 
ன ன்‌ ந்‌ ரி கக 00002 2 னி 00002 77.ர/ஐய 0௨௪௮௫ 02 
5 த ற. 5 அல்‌ 86072 புமராஐ௫ 68 
2 56 என ்‌்‌ ச்‌ 99”092 டக பூ 99092 த்‌ு ப௪௪0௧07௪ 902 
62 62 ்‌ க்‌ 0. “697 க டமி 0,697 அமுக 2 
[ர 07 6 9 4 9 2 ந 6 ே ர்‌ 





சல. ப௫௪ல௰03௦ ௫ 
97 எ 
06 67 
72 1762 
தர $1 
3 9 
ே ே 
9] 84 
00 07 
1 07 
41 8 
69 88 
6 ர்‌ 
06 7 
6 86 
02 8 
6 8 
ய்‌ 6 
62 71 


பரத 2 ப டடடபியயியயனி வையக டப 


ப 111 11/௧1) 111157 


09681 
69877 
60121 
00021 
29: 981 
00:88 
66 97 
96416 
₹9 876 
90:86 
99 90% 
04 497 
00006 
00066 
66 861 
00606 


00:06: 
07207 
54 166 
66 866 
96706 
00:86 
60976 


9*:607 
00086 
41728 
௮472 
00681 
04777 


02466 
64 [07 
00-08 
00066 
00:06 


04990 
000468 
90716 
79677 
60:06 
00“946 
06807 
09:67 
0007 


76106 க 


*்‌ 


59608 
96 967 
90691 
92967 
6647 
27 666 
49 901 
06966 
96 496 
6904! 

61% 
00:0% 
6197 
சச 607 
[ 4846 
62 661 

00:086 
91706 


6 


ரீஞீ ௪08 
... ஏமூருீச்து 
பதர மமினி கத்‌ 
ுஐஐ௫.மகஓ 
டர சற 
ட4.7ற 77.௩ ௩௧507ஐ ம.ரீ 
77.7/88 ப.ரீ-18 
772/7 ககம. 7௫ 
177.2 
டு 120௪12 
77.5 ௩507ஐ ॥.46) 
மு.07ற௮ 
பயா ன டப. 
॥0- ஓத 
(பதவ. 
(7 தழய 
.-௮ஓ.மய.2ா 
டு 


6 


௪06 


[9 
09 
69 
99 
60 
98 
92 
78 
60 
28 

[0 
08 

67 
97 
6 
ச்‌ 
97 

சச்‌ 


7908 படட வாயய னைக 


4 


ட த ப பு ப பப யபயயியயமியயயமயவகை 





€07 
66 
66 
26 
ர 
97 


ர 


07 


07177 
9676 


6 


66667 


௦6 97 
97087 
87 


66 609 
60681 
72 961 
67 991 
96069 
2:76 
90077 
8266 
0006 


00“09% 
72” 

66667 
66607 
000962 
28006 


2[“0068 


60797 


0117 
04 486 
97407 
00:0% 
94666 
60687 
ர6 691 
9 667 
86 661 
06 867 
சச 176 
90021 
60021 
04981 
௦6277 
95061 
9611 
76 447 


6 


ஜீ.ர.ர2/௪ ௫.ப௮௫.௪௫௯௪ 
7௫ ௪ மரற 
௮தஐ07௮0.7ஐ 8 
௦7 ரைழ௨ 92 
மரக 4 
அமரா 92 
ராரா 92 
10௯000 5 
50௪௦ ய5 64 
யம ற. 22 
ராபா 72 
மாதகரத 0 
மீறாகமிஅற 60 
டு ௧௦0ஙமராழ௫௪ 99 
ரா னைைாாாாயாகு 49 
ஜரா சம்‌ 92 
ரா! 00 
பகதஉ்்பாயஅ $9 
கு 609 
ரர.ஊ்‌ 1௪. 82 





6 ர்‌ 


7,௪௨0; :௮ 


2807 ௨ - 
97 ௮ 
- தை 


67 
269௦ 
6 


99 
௦6 


7 
47 
76 
9௦7 
[8 


கவனக்‌ 


2 


[66 


9 


அனுவை. 


ஓஉு ஸஓகமக யல 
௮ை02.0/7,॥/ 002 
டுைய.ர௪ 

129 மு5ரீ0ழம.100 

77.2 97-11 
7.ஊர்‌- 1/7. ய௪ 
யாம்‌211 110] ப்தி) 

07 பச ராவு 
ம.மம.ப௪ற 

(்‌.ஊ௪க) லம/7 
072௦-67-௮௧ 
(5௪.௮.700௮ 

0.0 47-117.௪.407ஐ ௦௪ 
772-07-7//.117 
77.2௦.1/௪-7.மகு.ப௪ 2.1 இ 


ரஜ] [பஜர்‌ .மமமா1.ர2ஐ௮௫ 


1 ழி டே டு கெ 0 நூ 


மேய ீஞாாம மூ 


_ லு தேழூரடு ழா 


ட ஆப ஆதா திரு 


றச்‌ ஈழ மத லஜூ0% பாக 


தேஞாம்‌ 
ஒஹ்‌ 


சேப்‌ 
எத 


அபி 1௫: 


அறை 


நஹ 


நரக்ட பஷ 


சீமா] ஐ] 1-௫) 1 115 ॥ள ர411 பவளம்‌ :/-- ௨௫௪ 


௮ம்‌ 24 00 ல ல 
னு 909 946 16 6 
உ - த்‌ ன 6 

்‌ 97 க்‌ ஸ்ஸ்‌ 20 
. ட ல்‌ ஸல்‌ 003 
ன்‌ ர்‌ ன 92 412 
னு ப 4 06 91ர 
மத ல்‌ ்‌. ய்‌ 06 
க்‌ ரர ன்‌ பல 09௦ 
ப 8 ்‌ 9 56] 
கன டல ்‌ லல 42 
ன க 9. 
ன -- ன்‌ வை ட 
ஸை ச 67 98 ௦ 
௮ 2 0 924 9 


ஓ 
கே 
லெ 
ல 
ம்‌ 


60 
406 


07 
68 
௦17 
76 
கி 


[97 


ஜீ.ச.ரஐ/௪ ரூ.0௮2 ௪00௫9௪ 


ட்‌ அரா 568 
966 ரா ரர 88 
௯ ௧௫௪௯௫௫ 2 
ப ரா ள.௩௯81 18 
ச ரச்சு 08 
்‌ ுாற௫ 66 
அவக ௮515272707 ர 
ஸை அனாருரமஐச ௪ 
ன ரமி 02 
ப அ5/7 மத 02 
- 7.௯௪ தச 
௮ 00.௮௯ 0 


007 திரா? 22 
ட்‌ சமுருர.அராகர௫ 72 
0806 அஞ 02 
ல்‌ ர்‌ 12.7 சர்‌ ர 
000468 ராசன்‌ ராறு ர 


உ ஓர ௪ கமாக 7 


8 6 [ 





079/௦ ஐ ௫ 906 





ட்‌ கற ன சர ஞு [ ்‌ -- டுய௨௦௪௮௩ஐ 68 

29 ன்‌ ்‌ ர.ராமுாஐ.2.70 70 
லு 6 ஸ்‌ 6 ன்ஸ்‌ வு லக்‌ த சு 00 
ள்‌ 81 ப்‌ 87 வி ஸ்‌ கட கை ராகா 67 
ட்‌ 95 - 96 அட னி க பாகக்‌ ஒர 
ட்‌ சர 8-௮ ட ய்‌ 4 ௮ வட டுமா 22 
ன சர ப [ ்‌.ு ? ஸர - 972205 9 
ர 9 ்‌ ! ச்‌ ்‌ க்‌ ன 7439௯௯. 97 
னர 92 ரி ம்‌ ல 3 வ த பசல்‌ ல்க தச 
ன யு ர்‌ டல்‌ டட 99 [ ்‌்‌ க்‌ டா 95 
ப்‌ ழு க த! ணன்‌ ஓர] ய ய ராகமாக ச 
வன்‌ லல ஒன்ப டு தவை 14] றை ௬ 4௪வயாிதறைச்‌ [7 
“௯ 3 ௮ ்‌்‌ ஸ்ஸ்‌ 68 ்‌ ட ராரதுசகறச 07 
அ லை ௮௮ ல ஸு 95 ர ்‌_ ரச யாற ணப 86 
ல டட்லி ரம களி வ 22 ட ம்‌ அனா 9௦ 
ச 52 -- - -- 46 ளை ள்‌ ரர 9௪௪/ 9 
சன்‌ ப 05 ஸல்‌ ௮௮ 06 4 ஸ 0/௫ 99 
ஷை 6 77: வம வலை ர க ட ச ட ௮.௭7 06 
0ர 8 9 ல்‌ 9 9 இ க்‌ ப பபபபப்டப்ிட்டிப்ட்‌ 


[௧1 1 


1] 
61 
966 
09 
ச்‌ 


60 
7 


௫75/௪ ௮௦௮௦0௪” 


ரமஐஐ015 

மமஓ(8ீ ௮2 

௫ ௦ பராம 
ர.ஊ்ராாழயாகு 
௦-7 சீஸ்‌ 
71787 

மய பாம 
0 
77.௮9ம7-7/7,/10௫.௪.707 
ரூமி 2 தற 

... ஏம ஓரா௪கு 
0705 [70.50 
ஐஐ. 
1௪/1௪ 
டு॥.ரறர.ர௩ரஐ.॥.ரடு 
07./.௰.ர- 1 
77.77.௦௦45 ம ௫ர.1॥உர௫ 
77.7௪ 


[24 
69 
909 
609 
09 
0 
70 
69 
௦ 
[9 
09 
68 
98 
28 
92 
0 
70 
68 


[ 


சனள்கிகக்கககளா வ்‌ மானக்‌. 


ச பக :௪ 096 


9202 4892 10ரர 064 62007 8469 094 5622 ரா*/௪பராகு 

து ்‌்‌ 66 க ட 46 ்‌ திததராசப.ரீற 64 
96 உர 2 வ ௮ 406 பு லு சிபா 94 
? 6 க க னு 481 ்‌ ்‌ 377௬௪0 49 
-. 021 ௨2 - ஸை 778 ப ப அருதக 94 
92 ய ணு டக ம 07 ரு ப நாரி 04 
கக 0011 பஸ்‌ ஸ்‌ 26 ல்‌ து முரதரரித ந 
ன்‌ 007 னன ல ர்‌ 006 க கக ட சுத ஜய 64 
ழ்‌ ப்‌ 0 த ப 6 க 0001 ப்பாக 24 


வண ராரலோாயர ரக 
............ _பயெயவகவைகைைைவைகைைகைக சைய சைய யாய பவ் யய னாா்‌ 


௦6 
வ்‌[ 
07 


2-ஒ5--*௧7௪ 
௫.॥.ர௪/௪- ௮௫ ௮0௯௪ 


லெள்டுகமுமாபமக றர 
இமா ஐகர[)பராறு 97 

முக. ரய நர 
அனாரிழகயரு ர 
எ.ஊன்ராப! 81 

எண ர றா ரர 
ள்ல 01 
00௪00௨ 

ம்‌. முகர 

(மைசு) ஸல 
7729-677௮ 

சீவ. 7றவ 

ஊர 1.7௪ யரஐ.2௪ 
ராஜா துமா 

0.௯.௪ -1.௦௦.02218' 
ர." அரம்‌ மரம[1.ர௪ய௫ 


1 டெ. ௫. ழி மே 6௨ 66ல 


 ணவ்ணைைகை க சைகை கைகள வைகை கைக வகை கை க வகை கைக கைக ககக கச காக ககக ககக வசை கைக யய வவ ககக கனகவ வககிவாம வயம்‌ வ கைவல்‌ அடவ 


196 
9626 8006 - ன திதா அம ஸம்‌ 
676 006 - வட அம்‌. ஆ. டி ம 
98 06 ௨ வ டு ல்‌ :- த 
[77 ரி எ __ வ வய த அல்‌ 
202 ரச - ஆட்‌ அம்‌, ம நஹி. ஜு 
596 07 வலை ஸ்‌ கக னவ ட ரம 
9029 898௫ ரர ௮. ௮ ௮. இற்‌ ௯ 
966 002 - ௮ வ ர 
196 56. [ ஆ. து. அ 40 4 
86 9௦2 ன அ ச அ அ ந 
74 91 ன வவ அல்‌ ரஷ மல்‌. அல 
ச. ௨ க ௮ டவ்‌ 
162 88 -_ பம அறு ம. அன்‌, ஒல 
94 ரர 97 ்‌ ர ன க ல்‌ 
டோ ட ஜு... 4. 4 
ஒலர மேமேோமை மம. 0சமமாம 020ம1ம 0221 
அ்த்தருரு ம மீடீமு ௪௮% டள முது அற 04 30 


பகவ கைக ைைகை கைதை உணமை க கைகள சச கைக கை கை வைகை காக்‌ அ 


மம்மு 
2800 


நரக தழு 


ணாள களாக க கள்‌ க களி கண்களாக சகச க க கக்கா கள களை ககக கச கா கான சச கள ககக க்கை வககைக்‌ 


ரா௪உ௨ணஊ 0௪00 ந 


ப ற இ 9. இவ 3. வ ன்‌ ஜாராபா த 
92910 கா 12 6 8102 [ர 48 ்‌ ராரதரை  ஒஓ 
ட ட்‌ ன ம்‌ ந. அ 13 றபரகத.மைம்‌ 2௦ 
897 26 சர்‌ வ, ௮௧ க ஷ்‌. ர்‌ ராணாவை. 90 
்‌ க ப்ப ட ட பட. ட்‌ னு ரச /சய௪௪1௪0ற 08 
5. இ உ 25. 22 20 ன புராஐூ௫ 98 
அறல்‌ ஜு 4 2 தி புது கு 91 ப்‌ திறாமுற1௪௪0௪07௪ 92 
29 ்‌ ட ட [ 2 ்‌ 97 ன்‌ தமமுமப௪௨.ர௪ா 72 
57 27 ந்த்‌ ல ப ்‌ க 6 டண அனாமு/ரமசீற 02 
ரச க ௮ ௮ ௮... அ க ன ரா.ூ.௯ரி* நத 
676 06 ட - . பக 0 2 ட்‌ ராமதா 02 
83 96 று னன்‌. - வு ழ்‌ 2 லு அ8/7 22 
601 96 ல்‌ பி ன்‌ பஞ்‌ ல ர்‌ ர்‌ அருவா. ர2 
96. 9 ட்‌ க்‌ ்‌ க்‌ க ச்‌ 7 தமரா 02 
946 67 வ ்‌- வ்‌ - - 4] - ர.ஐம்‌1-1.ஐ.ர.எர்‌ ஏ] 
206 666 ட்‌ ண்‌ ம்‌ - ன 97 02 ரா. ரசற 1 
9677 2061 ல்‌ ௮ “௮ ப அஷ்‌ . -- ஓர£௪குமயாபலக ர 
ச ப ப ப ட டடடயயியியியயியயயயயயயயயய வையை யதாக னவை எட னான படர 

07 6 9 வ்‌ ற 0 ர்‌ 6 ௦ ர 


ரர 0 ப டடடட(ப 


896 


26 
[86 


217 
896 


சர்‌ 


096 
666 
97 
[6 
807 
6௦7 


சோ 
961 





த்‌ 


| 


கீ.ப.ரக/௪ ௫0௮௦ ௮௫05௪ 


௫௪0௪1௩௦688 

3. ஐ1.1௫ ரஜ 
மயராலங 08 
1.௫௫ ர்‌ 
ம ஓது 9 
டக ௪ 

சிசு றர 
டலா நே 
மரக தத 
ட௯ஓலஙாழ* ஐ 

ர. மாறா தத 
மதா ழை ரத 

ர ரரகுசசஙச 02 
சிரமமா றய/௪  ர6 
அர யல 96 
ரா0.௧௨௪௪௪ 6 
கரும 96 
௪௪௮.௨ 09 


8 [ 


77தஐ.௨௨ ௧00 : 


௪98 


526 42 லை இற ௭ பக்ஷ அம - மராஐ2173 0 
00 90 கை ண கை னை வை கை ண்‌ ௪௫20 0 
4001 092 “௮ என கன்‌ கயை 2 092 ட. ஊ0௦.:02௪ 9: 
967 01. ழு க ன. ச நி ர்‌ ௮ ரா க்ராரயாத 9 
924 0₹7 க்‌ வ கேன கட எ. இதர அ சோறாசசம்‌ 99 
60 ப்‌ - அ. ஈ௭. வ.. இ] ட ராரா 02 
96 ல்‌ ! ன்‌ 01 [4 க ஸல வட மதத பாரா. தற 
971 ககக க 6 3... இதி அணை, ௬-௯ து ஞா ருமு 60 
௦ ண்ண டு ௦ ட __. ப ட ய ர7.89“07- 711௮4௪௪787 0: 
727 177 56 7 “4 இ தை 06 ரிசப ரத 
626 8 அ ரர்‌. இ எ ரள முரச 02 
522 கக வரக்‌ ன பல்‌  - ப்‌, க எ க ரய... 68 
08 ட வ. ப. அம்‌ பண்‌. இ ப்‌ முலதமுககஓ 9௦ 
20 :ு வக. வ ஷு அ. வ. இ - டு.ரத/ரரபசஐ 49 
த ஆ ஸ்‌ பு ட ம்‌. வ்‌. ல்‌... - டு1.7ஐர.ர௩மரறஐ.1.67 92 
ல்‌ டல்‌ ஷ்‌ வன்‌ ட 0 ரீ 0..7/789.ம.7-1௨ 00 
ர்‌ ன்ஸ்‌ ட்‌ 2 க ௮ ர ண வ்‌ 7.ர/7.மைகர.4.1௫ 56 
ர பல அம ல்‌ ன்‌ தது அ த த்‌ ட ப லமகைனாரசம வை பாக 
ம ட ட 
ரர 086 96 988-௨௮௨ 


9௦% 


68006 607 (0 


89408 929 08 742 024 82 19 099 02029“ 


69 


௦5 


கு௦./௪/ 0.௮௪. ௪௫0௯௨௯ 


999 ர௪.அராகு 





ச 901 ரஸ்‌ க்‌ 6ர ன ன பனு ன்‌ ம்மா ௪2 67 
9611 8608 ட ர்‌ 900 - சா ்‌ அல்‌ சரரறைழய ஓர 
205 027 ட இதர ௭௩. வல... ௮ லு 117 
967 மா னா 08 பரு கணை கணி 0[ ஸ்‌ அருதக 97 
04 ட ட த்‌ வு எக அணை ணை ணை லரி.ர ௪ 02 
0062 - -ட வ. 'நறிதி 4 எட பர வ்‌ க ரஅம்‌ரத 22 
[78 க்‌ ச 22 ல ட்‌ அக ேே 261 எசகு 62 
நி 6 எ ர [6 ே 6 01 டர்‌ ப்பு... 27 
697 - ல 4 நூ ௩ த வ டன ர.௱பர ரச 
ரர 07 1 9 4 றி 0 த 6 2 ட டர 








966 ச. முருகானந்தம்‌ 


தம தட்டின்‌ ஆந்திரப்ரதசம்‌ 9. 


மாட்டப்‌ ஸிீதீவுகளா ட 1ல்‌ 


வர்‌ 
கர்நாடதா 7 ஏடாறகாடி டிம்‌ 
மாடம்‌ 
நற்டிபுரி, 4, 


மாவட்டம்‌ : 


மாவட்டம்‌ 3 ச 
௪* ன்‌ ௩ 
டிய ட்டம்‌? ரசாவூர்‌ 
ரி 2. ॥ ட்‌ பண்டம்‌ 


ர 4 
மதுரை சர 
மாவிப்பட்‌ 9 . 

ஒக 

இநாம்நா 
ரரி தேகம்‌ 

ட்டீ 
பூ 


நி௫ுநல்வலி 


பாஸ்ட்‌ 


ள்‌ 
டி 
்‌ 





அந்துடகாச௫ந்திரம 


967 


கலைச்சொல்‌ அகராதி 


மாவட்டப்‌ டிசிவுகல 


கேர வேட ய 


சோறு பவை 


௪:3௭. 
யரர பன 
ர்‌ ழி நவகிரக 
ஹாவடடஹ்சா-ள வக்குடி] வாளஸேச 
ரூ ௯௪ ர மாகான ம்‌ 
ட அரச்ரூபு) கமய 
பொலவத்று வாரி மககள 


அருகோணைகே] 
வடக க்ஆகிரயடிட கழி 
அனமத கன்னம்‌ 
அப வலன்‌. 
க யஷன ப்‌ ங்‌ 
ர்க்க ந ல டைஸ்‌ 


சோடா சபயிரகரூதன 4 
டச்‌ ௩ பணர்‌ உ 
கணணி த 
தல்‌ ஆ வியி 4 (ய 
.. அதுசத்பு உடு நிர௩்‌ வனக 
இளா ரடிககபே நண்ண 
*ருநுராதபுடிம்‌ ௬ ர ஊழ்‌ 


ம்ர்க்டடம்‌ 


7 


டன்கள்‌ மாவடப்‌ 
ம்‌ 


% 
% 





குறிப்பு: யாழ்ப்பாண மாவட்டம்‌ இன்று யாழ்ப்பாண மாவட்டம்‌, 
இணிதொச்சி மாவட்டம்‌ என இரண்டாசப்‌ பிரிக்கப்பாட்டுள்ளது. 


2. பரதவர்‌ தொழில்‌ பற்றிய ஆராய்ச்சிக்‌ 


கட்டுரைகளும்‌ தொழில்‌ வளர்ச்சி 


பற்றிய நுணுக்க விவரங்களும்‌ 
தாங்கிவரும்‌ தாளிகைகள்‌ 


அ. தமிழ்‌ 


உக ஜய 


உழவர்துணைவன்‌, வேளாண்மைக்கல்லூரி, மதுரை, 
கலைக்கதிர்‌, கோயம்பத்தூர்‌ 

தமிழரசு, சென்னை 

மீனவர்‌ ஓசை, சென்னை 

வளரும்‌ வேளாண்மை, மீன்வளச்சிறப்பிதழ்‌, கோயம்‌ 
பத்தூர்‌ 

விஞ்ஞானச்சுடர்‌, சோயம்பத்தூர்‌. 


ஆங்கிலம்‌ 
1, அஇதர்பேபிர்மாக] ற தபர்ச2ா1 பது, பெகார்சா1, இகப்ப த 
நி55ர, 11 21800. 


2, கரமஃ0ய]ரமர6) ந0ற11]3, கஇராதர்சாக்காறா, 106 14214௪7- 
1205. 


3. கிமு க1 வோ 1௪7165, நக௦ு1114, வோற்காக, 
அம1ாக118, 


4. ொெள்டா. ராண ரய! ந4௦றர்ற்பீர, ே001ம்ற, 
71018. 


, பெர்ன்‌ உர, [4 பளர்சா, 40 ந0பீ, 0001ம்ப, 1௩012. . 


10. 


ழி 


13. 


14, 


370 


088181 110 தர்ப ௦812, மெகார்சா1, கற்க, 
116 1861718005, 


18111 த நேய தே, நக்ட்்பிர, 715 தகர்க்க, 7018, 
நீ181) 1/காமுர்றத ]றர்ரற ௧11021, மெகார்சா13, 1,௦4௦. 


ச 1911த 1406 ]௩ர்‌ரோக(10ற வி, ]ம௦றர்1பிர, 1,௦௦௦. 


[றம1&0 7௦மாற௨] ௦7 1118187165) 11௨147], 
சேகு உ. மே, ராம்‌, 


ர்றம்‌1௧௨ 1௦மாறக] ௦ரீநக்கர1ற௦ 50160068, மெலா1சா1]ு , 
ளா நிவி, 001௧, 


. 7௦178] ௦7116 ]ற]கறம்‌ ]115167168 $0016137 04 1012, 


7௨11-8113), நிகாாக௦1ற076, 7651 281, 1018 


50161106 %ற௦ரர்சர, ந40றர113), 5.1.௩. ளா 
மம்‌, றம்ர்க, 


970110 நர்்றத, 4௦110௫, நற, நிற வவர, 


்‌. 


3. செயல்துணை ஆய்வடங்கல்‌ 


தமிழ்‌ 
இராகவ ஐயங்கார்‌ 


இராகவ ஐயங்கார்‌ 
இரா. 


இராகவன்‌. வி.எஸ்‌.வி, 


பகத க்ககககக்கககககைகைக்ககக்கக௬ ௧௯ 
௧௭44946429 42௦24/24௦2 24 
ககக க தகக ககக ககக்கக்க்க க்க 
தத்தக்க ககக கக்க க்‌ 


கக்க ககக கநக கக்கத்‌ 


இராமன்‌, டாக்டர்‌ 
கே.வி. 


கணபதிராமன்‌, எஸ்‌ 
கதிரைவேற்பிள்ளை 


காந்தி, டசக்டர்‌ கே. 


ரி ஈடி024 ௪௦௨௪4௪ 6644௨௦ ம 9௨4 64௪ 


குருகுகதாசப்பிள்ளை , 
எஸ்‌. 


சண்முகசுந்தரம்‌, எஸ்‌, 


சேது நாடும்‌ தமிழும்‌ 
தமிழ்‌ வரலாறு, 1952 


தாலமி,1978 

பாஹியான்‌, 1978 

பிளினி, 1977 

பெரிப்ளூஸ்‌, 1977 
மார்கோபோலோ, 1958 
மெக்ஸ்தனீஸ்‌ , 1978 
பாண்டியர்‌ வரலாறு, 1977 


பொருதைநாடு, 1906 
தமிழ்மொழி அகராதி, 1989 


தமிழர்‌ பழக்கங்களும்‌ 
நம்பிக்கைகளும்‌ 


பத்துப்பாட்டும்‌ பழக்கவழக்கங்களும்‌ 


திருநெல்வேலிச்சீமைச்சரித்திரம்‌ 


திருநெல்வேலிமாவட்ட தாட்டுப்‌ 
பாடல்கள்‌ 


சதாசிவப்பண்டாரத்தார்‌ தமிழ்வரலாறு 


ஒம்க௨௦)9௨௩%௨%9௧௬4௪௨௨௪௨௨௪ 


பாண்டியர்‌ வரலாறு, 1940 


சிங்காரவேலு முதலியார்‌ அபிதானசிந்தாமணி, 1989 


சிவசுப்ரமணியன்‌, ஆ. 


நாட்டுப்புறஇயல்‌ ஆய்வு 


சுப்பிரமணியன்‌, அ. 


சுப்பிரமணியன்‌, சி. 
சுப்பிரமணியன்‌, ந. 
செயராமன்‌, நா. 
சேதுப்பிள்ளை, ரா.பி, 


சோமலெ. 





நமச்சிவாயம்‌, சே. 


நளினி, நா. 


பகவதி, டாக்டர்‌ கே. 


பாலசுப்பிரமணியம்‌, 
இரா 
பிள்ளை, டாக்டா்‌ 
கே.கே. 


பெருமாள்‌, கோ.வே, 
மாணிக்கம்‌, வ.சுப. 


முத்துக்‌ கண்ணப்பர்‌ , 
தி, 


வரதராசன்‌, மு. 


வானமாமலை, நா. 





312 


திருநெல்வேலி மாவட்ட ஊர்ப்பெயர்‌ 
ஆய்வு, 1974 


அகதாஜூற்றில்‌ கொற்கைப்பட்டினம்‌ 
இந்தியவரலாறு, 1904 
சிநய்தல்பாடல்கள்‌, 1978 
கால்டுவெல்‌ ஐயர்‌ சரிதம்‌ 
இராமதாதபுரம்‌ மாவட்டம்‌, 1972 
திருநெல்வேலி மாவட்டம்‌, 1969 
தமிழர்‌ உணவு 


நெல்லும்‌ உப்பும்‌ நேரே கொள்ளீரோ 
ஊரீர்‌ 


தமிழர்‌ ஆடைகள்‌ 

தமிழர்‌ நாட்டு விளையாட்டுக்கள்‌ 
தமிழகவரலாறு-மக்களும்‌ பண்பாடும்‌, 
1917 

பொருநைவளம்‌, 1977 

தமிழ்க்காதல்‌, 1962 


சங்க இலக்கியத்தில்‌ நெய்தல்‌ நிலம்‌ 
1918 


பழந்தமிழ்‌ இலக்கியத்தில்‌ இயற்கை 
19604 


தமிழர்‌ நாட்டுப்பாடல்கள்‌, 1064 
தமிழர்‌ வரலாறும்‌ பண்பாடும்‌, 1966 


ராஜாவளி (இலங்கைச்சரித நூல்‌) 


373 


2, ஈ₹ஙியபப5 
கறற ரந ரேகா ௦ டோ ௭29100), 1847. 
௫6 ச:0167:9:அ அண்டர்வேர்‌ 101௨, 1911 
£௩5.&. 
எக்க வகை 6210010985 01 50010 100180 17151013/ 
ர என்கறன்‌ நிம்ம க்மொர்றர்தர்ரகர்ர/6 நப ர்10பர்ர01 

1று 50111 நறம்‌க, 1931 

டக்க கணையை நக 81 100628] 87 10 15 1115107108] 561110 28 

எண்ன ்ததணபல்‌ 8311 71418௨ ஊம்‌ 176 நகீ௦்கறு று ௨0180 
1ற180௦8, 1921 

கதாகக க 5.௩. 


&$ க்கத்‌] 47 10ம்‌ 50068 0ரீ 4 ஷுூகற ௨287 1115101737 


கஇடடைகுாாரற. ௦110260286 1018007871₹8, இற ம்‌610165 
303 நரீ1881018 11) கர்௨ கும்‌ க்ரீரர்க, 
1,04௦, 1893 


கரைஹறாகா க. %0௦௱00 002 0110 07 50011 


10018, (936 
அபயா 16 கருள்‌ 8360185020 011866 
க்க, 1 ரறய்1க (1500-1832) 
1.15, 
௧௬௩௦௯௧, ந... 1012 -110௦689182 7₹61811015 
(1961-1980), கரக 7410211081 
$€£71066, 11 1117, 198] 
குபக்ளேக்‌ 116 1712701077 0ந 416 ககா] 


1 க்ரிர்‌, 8, நீர்ஹ்சாச்‌கே ௦7116 1௧11 00854, 
கறற 2181 (றர்ர௨11] 1118101037 
$€16$. (140.8),1932 


க்க பங்‌ 77001: 116 8ம்‌ 51௪, 716 
1]1மு1ாகர்6ம்‌ ர 66பர 07 ற 018 
(380879), 1983 


உக்க ப$ 


நத, 
நரீக்ர்ே நம்‌: 


நரகக்‌, ம 
நந தூறு க ௧௫ 


௦௧௦, பே. 


௦86, 2.14. 


ந க்கக்‌112 க 
ககர? 
௦1 காம்‌ 

2.௩. 


5௩௦௩௩, 1. 


உயரே 10017 5. 


உடகரா. ௧.௦. 


கேக்க, 
“௩ந கா 


கோறப்டட 
கந, 


கு.க ௨௦9௧௨௨௧௨4௨ ௧௧4 ௧௨௨ ௧௦௪ 


க51 015, 
௩3, 71, 


374 


20110றா8081 00851 நம்‌ நவ]8நகா 


1680111100 ௦7 வக்கா ௨ம்‌ ௦ோர8- 
11811081 (7௦13) மய 7) 1703 


85186 07116 மபோர்சர்கற நிறாள 10 11/12, 
இரக 7010211008] 5610106911 
6117, 1982 ப 


1,௧ நகீ152101 0௦ நர்கம்மாக (7௦.3),1847 


8113 1]157059 ௦71161 1, க்க 
[$ம0௦811008] 56111௦, ௭1ம்‌, 198] 


1 நகீகம்ரக5 நரகம்‌ (1881-1931), 
1933 


10௦015 ௦7 (171112௧110, க.3.5. 


106 611210 ௦7 லேோ1௦0 (17816, 
1101 5றவா்ர 11-00. 157. 
சே௦௩௩ம) 


ணன்‌ 8187 (1506-1548) ,1.௦௨0௦0 
952 


நீறம18ற ம76-% 181010 ஊம்‌ நிர௦1(௦-11810710 
இறர்ர்பயர்‌(168,) நககம௨, 1916 


7160 6015 08 $0ய%% ]௩ம்‌1கற ந 21௪கராகற[மு 
ரீர010 1416 4111௦ 7 கேோரயாரு கற, 
1,௦௯௦, 1878 


ஒ811ம61 நீரா௦85, 1118 ற112110065 
(௦1.10), 018800, 1905 


& ற0114108] 8ம்‌ றக] 1715101057 ௦7 
116 191947101 ௦ரீ றற கோ€1]4, 1881 


600108 01116 2115 119100 ௦1 116 
மறக ஏ]]97 141881௦ 


510611த118 ௦ 5011 ட ப்18ற 111510 
(1542-1756) 


375 


கலவ லைன்ஸ்‌ 1ற€ீ நக உம்மா 1418510ற 
பாக்கே௦ & மாவ ௦0ரீ (0௪ 121102 ]றம்பசரு 04 
£.]. & 1110011ற, சேயிரி 0ரி]கறறகா, [௨088 
ககம கக74  நிழ்ற் சர்ச 511100) 016 கற்க 
கற. 0018 (க்றா11, 1954,55) 1956 
9512 %1௪:1 
இ கக கட்க 70௪ 51ம்ச்கறரக 110115 
மயமகாமாகக ர 
(இ 29402 9ப| 71810) 0086781109 01 116 1ர:010௦- 


நிக்க ந, &  தகறற்ர ஊம்‌ 61010ஐுூ 07 116 றக] காப்‌ 

உக்க கா்‌ 100112 கா, ௦787 மர1௦01 10 

கல. பேர ௦ நகறற 1 தநா! 1949, 

15479) க. ராரா, ௦7 148085 பரம (7௦1,21), 
1951] 


கேக்க &, 126801101176 81ம்‌ ௦7௨ 780௫] 
நக்கா) 1 விலர்‌ (ற்று 018160), 1969 
£ர11்க்ர, 17. 


பே௦ட்க்நர்க்ம்‌, நார ௦௩ 116 1960110801 0௧1 
14.7. &  ரெ்ளா 0506 ௦1 1001 (தரு ஊகரகு 04) 
நரீஃக்‌ நர்‌ நீவ] றகர்றகரா 1 நவ] ரு 

நக 5. ப(ங்கார்காமாடிடி மொரு த $ரர்சயம்சா 1958, 
1121067169 800118 ௧௩3287 00%: 
(1957-58), 1962 


ம௦ேு௦்ஙாாா்‌0, கள்ார்‌ 111400 000100, 1929 
௧7. 


வெொெநகாட்ட்‌, மூ, ம்ம்‌ 16(6 0780, 718018 வோ1€, 
௩௦௦௦, 1874 


கபற 716 0711126656 1 11418 (7௦1.2), 
1,௦40, 1894 


கண்வ 71 1700026626 11 1001௧ (17/௦1 1), 
நீ 010காஜ, 1966 


௦௫0௪, 1.க. 3 71௦89, 1924 


376 


51 க்க] ரர்‌ ரா ம்கற. 00105, 1933 


1, 
11 கந 01, 1106 நீக! 1150 00881 (1535-1935) 
1. 2. 
ர்வ ”௦மா011) சேோர்றேகாரு 07106 1]1221112 ௦7 
1116 01088 0௦ 16 ந௦கா] 118113 00884 
(1535-1935), 11ம்‌ 1935 
௦௩௧1 


போட லாறகாா68 07 (16 கோகு க26 
இ திடுக்குத்ரிம்‌்‌ 11 டாவு ஊம்‌ ராவ] 


17, 1018. படி 11 02௨185, 1957 


உர 


& 1119107307 171 10ம218ற (7௦1 1,2) 
கட்க க ந 


மயட்பா, 0. ; கற்ளர்‌ 1715107097 07116 00௨, 1941 
0018 80 (1௦ ௦0௧48 
16 வ11க௨, 1917 

0101, 5187. 0018 0ரீ 50ல்‌ 7௩41௨, 1886 


வ வ்வதல்‌ 0010 07 50ய11870 7012, 1885 


1110 & 4 மோ 8228% (701,6), 1௦0௦0, 1872 
க 5014 
க்‌ 11151073/ 07 1௩412 ௨6 (௦104 037 115 ௦1 
1181071875 
0514. 8௧1147 ] 127615 1 715 02மீ0ய்‌, 1921 
ி111ாக்நக 
நப்‌ 1115100179 08000 
கடக்கக்‌ 11181013) 08116 13166 ௦1 (15 பா 
206110 ]ந1க 011 கற. 161212 நர 
1௦01 2௩1006, 015.4) கேலு (12, 1908 
“மக௩்பா, ற. 


1116 7650015 1 நர 


818087 (7௦1.1), 
இ௧0221076, 1939 


௪௨% 54% ,தஏ ௨௨4 ௨௨௦ 


சக5௰௧௩ 
0௩11 


௦௩ம்‌, 
150010க7 
க்கத்‌ 


நேகாம, பம. 


ட்ரிக்‌, 
1.ம. 


மெக்கா ௩, 


சொக்க 
௩௧௦, 1.&. 


௫ ௨.௮6 ௨௨4 54 


புொயற்காுு. 
& 1111015071 
115. 7.&. 


புகா 
௩௦83௩7 


௦௦௩, 7.5. 


போக்‌ 
உகர 


1116, ௩௱௱, 
15, 


6422: ௦2௨௦௪௧ ௦௦2 95 


மக்கா, 
9 க. 


377 


16 7யர்ர்‌8 1 நரிக/8கா (7௦1 2) 
[,0425 06 1ஈம்‌1௧, 1523 


708266 ஊம்‌ 17727௦1810 101௧, 
6100 ௨௭0 116 88ம்‌ $6&, 1௦௦௦, 1809 


8686810168 0 7140180178 060 28013 


116 ராக] 118614 741௨ மே்ம்‌6 ௨4 
௨06 நமம 


?81187/85 ௦01 ௨௦1, 1928 
160201 08 111ம்ம 10௦௦௨1, 1914 


ந1$181013 01 5311 7கர்/டகா181 


[59613 5181181106 கம்‌ 18௦ க110ற 
97691 கும்‌ 1851 00881 ]4கமக$ 11261ம209, 
42085 1118167169 நய11611ற. (7௦1.9), 
480௧5” 1916 


1718401037 ௦7 13881 ]ப018 மேறவரு 
(1600-1773) 


நர உ0172-.& 191517100 நகர௦1) க்கு 
13410811௦181 8211௦௯, 140 யமம்‌, 1979 


813 1 உ௱ம்‌1 வேர்மாக1 1071120008 ௦7 
5011 171251 கரக்‌ 1 கர்‌] யேோர்மா6, 1957 


லவ 01116 1011126656 70௦68 10. 
141௧, 7.ம.17.5., ௦்கர, 1928 


(அ: 1200171119 தய இ 210: 1:14 1) 
(7௦1.1), 14&ம85. 1927 


760014 1௦ 416 000610 ௦7 ௫1௦ 

௦ ககா! நெள்சா 115௭71௪5 ௦7 116 பேர்‌ 
௦8 நர8றறகா, 716 780௨! 5௦0107, 1௦௦௦, 
1903 


நி ௧19 
50002௧ 


ஐ௩ட௦0105 
810௩0௦0147. 


1001௩7 ௦, 
101101, 741. 


சக்க 
கட்க 


௪௧99249225 நக 


கம 85 
10காடா. 


உ 9௨௨௦௦௨௦௦4௪ 5௦ 


நத ந்கக்கக்க்க்க க்ககக்க்‌ 


978 


ற 116 508 ௦7 51.11%௦ற89,1972 


1118101168, 1954 


௩60748 01 116 1701/106 0ரீ 71றற 06113, 
1807 


நீகர்மமா& 028111011௦ 14188101 
08516 1 1018, கோா1ம26, 1946 


நரமமா181 கோரர்கா உற 


$01141 ]றம்1கற மேய, க்கு 
நி0௦௧71108] 511௦6, 40 ௭1ம்‌, 1982, 


ஓய] நற ம18ற ம சேர்ப1/11125, கசர்கு 
1010811081 $€ராம்‌068, 140 0௨1 1982 


501] 1ம்‌ 5165, க.ந.5., ளோ ௭1 
1982 


1161761147 7111௨ கோரர்கா 


181877 100118, 14&0185 1715187165 
இய1121118 (7௦1.15), 1922 


1519 ௩011, 4௨0748 11191 சார66 
ியி161108 (1701,17), 1923 


480788 161 சரர நயாசே11 287108, ]8உ012$ 
1181061168 நிய1161108, (7௦1.4), 1908 


நகீ&மக5 1160) 70/69112811008, நதர 
1510671168 நய1161105, (7௦111), 1917, 


430785 18163 117/65112811019, 18ீ&ம8_ 
1118187165 $ய1161105 (7௦1,.12), 1920 


48088 11883 106611 தக711008, [029 
118 67163 நிய/121115 (17௦1,13), 1921 


க கரேஷ 1190 6797 10165112211௦16 (20010) 


*இ௬உ மல. ௨௨௨ 4௦௩ மக ௪௪௪ 


கர்ம காடா 


4014 


[நடு 
மட்கி க்நக்கரர்‌, 


0114 


18.௩. 


379 


நரீகம்‌5 7115181166 நிய/1€1105 (7௦1.14), 
192] 


நகம்ர25 171065 கம்றார்றர்த1ர21176 10011 
80185 17181127168 ம1161108 (7௦1.18), 
1923 


நர்கா116 11% 1 கர௱ம்றத [0 1018, நரகமாக 
181) 61165 நிய/161108 (7௦1.6), 191] 
காச ]118/சார 105 01128110105 1 14௨018 
(1914-15), 18.82, ௫௦ $), 1916 


560011 011 16 1860110107 16கா1 8ாம5 
11) 10௦ மே? ௦1 ]கீகறறகா ஊம்‌ 812௨ 
க்காக கும்‌ த்றா! 1923, சீற 0௦.17 


196 7றம/௨ு 7௦கா] 1110 8166 07416 சேய்‌ 
௦ரீந்கீகறறகா ஊறும்‌ நிக]: நி, நரகமாக 
181 61168 1$ம1121108 (7௦1.1) 


116 0ய்ர்ததா (81068 ௦07 1104௦16518, 
ந.ம. (791.12,1920 


116 ரந்த வறம்‌ 810௩௦1 51தாபரி1௦கற௦6 ௦7 
704180) 1௦81-1616, *கீறாற்ளா ௦7 
&918110 500161 0112௨1, 1919 


116 றா&01106 01 ரெல்சா பேோர்மா௦ ௦7 
௦௧௦1௦ ஊம்‌ 118 1668018 70 1ற 018, 
ஊ1.ம.0௫.5), 1910 


106 8க016ம்‌ பே௨% ௦ரி 11018, 
நர. 07௦.7), 1914 


7௪ 11124079௦4 12ம்‌ 1றம்‌1க (7௦1.,-16) 


1119401094 ௦01மஜே1௦ற, 16825 
கற்றார்‌ (வரர்க18 ௦8 நிகாம்‌! 8கம்ம, 1962 


408268 & 12௭618 1140 187௨21 30 (16 


01 7221710165, 1,000, 1744 


380 


10பி - 62801. ஊம்‌ %811210ற-(20071685108 ௨௩ம்‌ 
பாக்கா 500121 1௩௦0ம்‌ ௦7 உட நர்சு 7 கேர்‌, 
கஇரிஃ.,ிளாமஎமம்‌, 1982 


701115 1118510797 ௦71 கற (1001(168 07 கரக (701,1,2) 
நா1மாகர்க்‌ ௬ 
௦1818 
த11.& 181011 11601௦ ந௦ர,0:மீ0ம்‌, 1968 


ஒத்தன 0௫. 


2 கக்கி க்று கிர ந்கம்க உளர (1895-1901) 
உய கா 


பல்லவ வவ அகன்லுண்க்‌ 6 நகரப்‌ நிழ 2ிர்சற நய மோசம்‌ நுகர &20, 
கம88, 1904 


ண்ணி நச *[கமக8 போம்5ர18 06011626 1482௨21068 
(1892-1905) 


பாக்‌ 1 ஊு॥1 மேரு மறம்‌ 71/குகறக2கா, 1964 
ஒதர, க்‌, 


ந்தை 1. 1116 7றம்1௨ு 700/௨26 (7௦1.1,2) 


1.௦0 நகாம௦58 மியார்‌6 (1720218110 எரி ௦1 
ஓக௲்ுுரு$ 701.1,2) 1௦௩௦௦ 


க்ரே, நெ்ப்கரர்டு 1 ரகர ௦075, 71.11.7௦14) 
ந்‌, 


நக்கா, (010888173/ 011416 140786 நிரகே1்ம்ரு, 1893 
மே, 


நரம] ௦1 க்ம்றா1ற151721101 01116 நகிகர்23 
ிிர651ம6003 (7௦1 1)) 1885 


ரமா அனகை 518101 2 ]றர௦100க1100 ர6தஉரம்‌10 ஐ 1106 


௦11041 கல்மற1்‌ாக1101. 07116 நர உ0728 
651007, 1877 


க்கக்‌ 0 09010036018 ௦7 $0மர்ு ரறம்18 ஐம்‌ 
௩௧௦, 74. ஜேோ1௦ற, 1937, 1938 


நக்கற கர, ோறஙக ௦7 ந] காப நரகம்‌ ]றரரார்ற(1005, 
1. 1968 


381 


நக்க்நாக்‌ $011% 1௩018 7௦ 11), 1955 
1140௫ 
இ. 


லை இரொர்றுச517கர110ற0 8றம்‌ 500141 1176 பறம்சோ 
ஜு 28, 1940 


க்ர்பந்றகு.. கிற்கார்‌ ]நக்8, 140௦011181 ககா! ம886, 
௩.௦. றவ, 1971 


வண்கை கக்க 716 க26 ௦1 1மறஎர்க] போனு, 1953 
116 $(ரயததி6 101 மிறாறர6, 1957 


கீக்௩௦௦௰௦1.0 778619 (1ரகற8. 8றம்‌ 8ம1166 637 
௨௦0101, .௦ம௦, 1929 


நரகம்‌ 116 111810ு/ 07146 கோர நொர்தரகற 
இ க க்கொக உர்ங்ர்வோ (6 1 71211 இர்‌, 1963 


க்கம்‌ 1018 கறர்ர்மெர்ரர் ௦1 706 11157௦1537 07 
01.௧5 10 8191௧1 (7௦1. 1-7) 


கம நபடட்க் பூ, 00116016ம்‌ 70118 0ரிநக்கமகிம116, கூ.நீ.5 
ந, ]4ரொ0எம 


வேறா  இற௦்ளம்‌ 11012 25 0650711060 10 (16 
0188581081 1118721௩76 1901 


ப்ரை இற௦1ேர்‌ [ற018 85 ம€507106ம்‌ 034 
101005, 1914 
பல்வ வண்காமு க்ரார்கற றம்‌1௦8, 1926 
வழக்க ந462891161168 1௨௦1௦8, 1926 


"நற 10ட, 1914 


4111 க்9ா, 0. கிய்றப்றர்தர்ரகர்்0 காம்‌ 50018] 1172 முறச்ச 
$ி31121788, 1938 


40௧015, 0. 100 01 மோ/த([கறர்ர 1 நீறம்‌1க) 
௦0 ஷூு, 1964 
நரக) &, [,ர்5 ௦1 நிகீருர101௦ ஐ 


நக௦711க்‌, & 511071 1915100737 07 (16 நிகாம் கறத 
701114 &. 


படமாக, ந, 


4க்க்க கநம்‌ட்‌ 8. 
கரக த்ர்தம்‌ ம. 


115014, 
ம்‌ கம்‌ 


1101101801, 
81௩ ஈ.க்‌. 


௧௪௬௧ ஏ௮ ௧ அண ௭ ஊ கன ஊ மடகளு நவக வ எ௭ ண எ ௯ ௭: 


அருல.க.௨௪ ௪ ௪ ஓம. ௨௬௮ ௪ ௩ஒ௨ ஏ ௫.௯.௩ ௨௭௨ 


௯ ௭ ௯ ௬௭ ஈட சச னு ஸப கை ஸ்ல ஸ ண வை ஸூ ஸு சன ஸே சவ கர ர வைனை கன்‌ 


411 தகக] த 
ஓக ௩], ந.க. 


ஆஷி ன ௮ வ ன ஷு ஸு ஸ வன ன ன இன வசன ஆவ வவ 


௬டி் கூற க்க ௩ல -௪௮ ௩௭ கூ௮ ௩௪௬௮ 


ர்ச்வ்வை ய வ ஒய்வு கெ ஷன ள்‌ ஒட 


382 


ஆற௦1றேர்‌ 1180110110 ௦ரீ ஜேோ1௦ற 
(0௦1. 12), &7.5., ராஸ்‌, 1982 


111187 00. 1050110110, 1968 


0௦00110017 861001 1ர நரகம85 
1816, 1963 


1மகம்மரக 1015171014 1ரகறபக1(1க8ா(6 1-5), 
1868 


கறற ப] ரற0116 0 (6 நீரற்ற நள 
172101 101 680 நுகாரீ1ர0ரா 1908-09 1௦ 1916 
17, 14௨0785 1118187166 நிய11 2111 (7௦1,110) 


1016 01 1115167168 1 ரகர, நரகமாக 
115127166 நீய1121ம0 (7௦1. 2), 1907 


80618 11010 1899 81௧112 ரச] (௦ 
1116 82610றறரர்‌ ௦07116 நரீகம்‌க8 1719118710 
13162, 144085 7718118ர்‌ $ய11611ு (7௦7.1) 
1915 


16 நிர68011781100 ௨றம்‌ 01112 8181, 
1480788 1118167166 நய11611110 (7/௦1,3), 1909 


& 11191௦7907 $0ய00 1௦1௧, மாம்‌, 1955 


மே 218176 1119101037 ௦8 11018 
076120 14௦11௦65 ௦85001 101௨, 1939 
146 கதே 07188ற௦85 வறம்‌ நகீலயரர ௨, 1967 
116 0௦18 (7௦1. 1) 1935 

1102 0௦185 (7௦1-2,) 1937 

116 காய கற 100௦0, 1929 


16 ரகர] நற ஜர்‌0ோ8 ௦4 017 10018, 
ஷு, 1948 


ஆல வ்க்வை வ வமல்‌ யன ஸ்‌ கஸ கெய்ல்‌ ஆய ன னணசு தாக லகு 


௨௭௧௨ எலல ம எம்‌ எல்‌ கூல ன 4 எள்‌ 


ஊர? 4, 
உக்பா, “ந, 


உக, 11, 
நகா்‌ 1.௩, 


உக 


உட்கா, ௮4. 


11862௩10௦0, 
70110 


8௦, ௩37.0. 
உக்க 
9]1ந10 கக, 14. 


உரத்‌ உதரம்க்‌ 
கு 


நகரக்‌ 
நேத்ற௩க 


383 


யார 815 18௧11, 415 0ரம2666 உற்‌ 
118 இரர்ம்‌. £௭.1௩.௦. 070. 16 


5091 710181 1111 6068 1 116 
8 நிகர, நற்கு, 1949 


ுெர6 கற01ரர்‌ மேோராறாகா06 067012. 


411851 1றம்‌181 1780111081 11191077, 
7.௩.க5. 1914 


கற்௦ம்ார்‌ ஜவேோ௦ு, &.7.5., 1981 


1100௦16113 19124710 08201007 (7௦1, 1) 
1917 


& 08261661 01 $லர்ற ராறு 11018, 
ந்ரீகமா85) 1855 


& 80018] 1115107944 01 1116 78116 


11181071081 7174 0116 ற1808 10 (6 
(70167 ௦07 நீரர்‌(151. 10415, 


க 7௯41000% 01] 01௧ 11151013 
க்்‌அ.5. எஸம்லா 


விர 112) றம்‌ 51% [றம்‌ 18118 
கற்க (7௦1,7) 


கறம நிக்காம] 


6௨-10 910037 5007 நறம்1க, 1951 


151118, 
௩. 


௬௬௯௯௮௯௮௯௯௭ ௯௮௫௮ ௮௮௮௫௪௯ ௯ ௬௬௧௯ 


0166 1 ரகப்‌! ॥ர்சாகர்மா€ 
ஊம்‌ 1191௦1) 1936 


கதக்‌ 
நெத்ராட்க கம, 


ந 


கக்கி, ௩, 


கூச்ச ஆ ௯.௫ டி ஒம்‌ ௬௫ 


கக்‌ க்பேோக்க்‌, 
டசி 


உமி்க்பம 


கமாாிருடட 
பல 


௩௨71 


குட்‌ 
ஒட 


ஷகணதபடை ஸை ௮-௬ ௪௨ ஊணவடிலைல அன்டன்‌ கள 


இவ்வ ச ஆ வடிவ ரஷ எள்‌ வருவம்‌ செ எழு. 


௩௦௩௭௩௩௩5௦3 
டதா 4! 


5த்கமக்‌ 
4௦௦ ௩1101, 
நி. 


ஒக்க்றக 


384 


கற்க கற மாம ற 715 1115107௦80] 8சர1110 25 


50116 &5ற6018 081 8ும்/கற 17120004 
10 (8 1124 ௦8 160611 0150087166, 1972 


706 நிக] 1115101737 01 (6 ]4கம்25 
162100, 19509 


க. 171810177 01 11௧16 81020௦ ௦7 
4௨0172, 1. &, (7௦01.43,4) 


[ரகம ரர்‌ &7௧08 


460017 07 & 02 ௦8 111 ம்ம51கற 


1718011081] 1020110110 ௦75011 10018 


கோ௦1016 01710901110200408 


நபோு1016 ௦7 ராசா [4மறச 
510137 01 நிகாம்‌ 


1114011081 016001511101 ௦000௦67112 
0௦1 1௩018 


ெெகமோரரு 0106 16௧1 01 57 
1011007110 18 08 நரீகறசா 1௩ 1961-62, 
430188 7௦0181] ௦7 118166 

(7௦1.2) 


161 1்றகர 0867781108 ௦0% 0201 


௦, ந்காி்றத கற ளார்ப றோ (8 ௦000101604 84 


நி.5.& 


பேக்டே0.1, 


1மச்0010, செரி 08 ம கறறகா, நிழரம்ற 
1962-63 


ஒக) கரம்‌, 170000௱1௦ 0010111022 18 116 342082 


இ. 


ஒக டக 111 
கம, ௩, 


22681௦2007 (1800-1850), 194] 


க பபி1500ரர 0ரீ 5 18௨06 08 1ரீகம்மாக, 
00ம்‌ பொப்க்ர றாஷ, [1924 


உப ௩, க்‌. 
உக 


செய 
1] கரக்க கட்‌) 
௩௧.0 


௪௪௬௪ ௫௨௪௫௫௬௨௪௫௪ ஐ.௨ட௨4.9௪௨ ௬௮௫௫௫ உ 


௨5911 
111015 


ஒம்‌, %&, 


கக ணை வாரது வனச்‌ சோணை ஷகக்கவை ன ஷவர்‌ வவட தம. 


5114014 0௧511 
போரு 


5] க௩க்ரக 
பாடாத &*, 


உகா்மக, ம. 


ல்க சைன ன ஒவ ல னம ரன யன 


2பொறாுகம 
& ர. 


உ] 419 தக 
ந்தது. 


383 


860 58றம்‌, நரீகம்மாகர, 1947 
௪71119 07 16 நீர! ர868 668, 1912 


1100117101 ஹர்‌ ஸ்மா 8] 
7.8.1. (701.3), நரு்வமு 


ஓர்‌. 780015 கோர்சா (77௧1518160 நர 
௩௧786 7, நற), ௩௦௬௦௦, 1928 


[97871418ற நற 018, ர்க 11ம00௧1108] 
ஒ௦1/1069, 140 ௨/1, 1982 


& 70120718 நீறா16 (72௨2௨) 
க&ி,5., நாளா ஏழு, 1982 


1,181 07496 1150711191 8ம்‌ 812210 
071146 0308811686 07 5௦01111872. 701௪, 
48180 நிம்ப௦கரர0ற 2] $சார்‌066, 

1 நஸ்‌, 1982 


011210 கம்‌ 11151017 ௦1116 188785, 
70 170௨1 07 503/8] ததர்கர்ர௦ $001803 
(7௦1.4), 1837 


சோ௦01௦ஜு 01106 கரா௦்வர்‌ 720115 


15 கப நி ரர்‌2 1% 120181 
வயேர்யா6, க்‌... , மணா௰யும்‌, 1982 


50106 850010 ]ாம்ர80 71112 265, 
70ம்‌, 918 


1116 ௦1 (6 $68-$10%076, 1) ரய 
0102110131 50%, 1512 


1115101397 07 (6 38118 (177071 (16 
68111651 $10065 1௦ 600 க. 
க, ராரா நிகர்‌, 1982 


18511 510165, க,7,5., 1982 


51 பகா, க்‌... 


ஒத்தக்‌ 
நந, & ௫, 


(10% 
34 துரம்‌, 
01.11. 


50 கூத 
ர்க்க, 2. 


ஒ 14] த தரக்‌ 
£111க்‌ 


8330 தக 
13 கரகர, 8.௩. 


10, 
1. பட 


110 
971111 ௧௩௧ 


நாவா 


கெடவே கைவ கூல அவலன க ஆசன 


நகா்‌ 
க்கா 


பாப 
நபி க்க 
பத்ர்‌ 5. 


165101, 
1219167293 


வெர்ர்ஷ வ ட ஒக வண்ண ரூ ஜி னிவ ன அல்‌ வ ணக 


366 


இருக்காம 21 ௦811௦ 1 றற வவட 
110, 187/9 


1121011071 8%2610068 ௦7 க௱௦1னர்‌ 
டைவ, 1917.' 


5௨2811 1௦1114, 1966 


600181] 1116 0116 1] 8ரர்‌15 1ற. 416 
1116162011. வோர்யார, 1971 


140128 கோட்சே, 0011626, 
114௨282116, 1901 


௦01716 04 110270 2110) ௨௦௦0௦7 012 
(௦ பிம்ப கம்‌ போட்ரர்கறர(5ு, 1968 


1,611678 ௦0% 7101௨ 6 நாவ 
1111276818 1) 116 11857 


சொர்க! 1111407108] நக கம 501115 1 
]8௱॥] 112826 (7௦]. 1,2) 


லே1௦ு 
116 றகர்மாக! 17151073 ௦7 1௦௩ 


ரஹுக]9 6௦0 றிக்‌ 1௦ ]ர்/க (7௦1 1,2) 


16 5$2ிலறகர1ப2 ௦7 உகும்‌, 1959 


088168 ஊம்‌ 71066 ௦14 80111 கா 
ந 018, ]சீ௨0ர௨6, 1909 


6411 கரம்‌ ரோக? 71921 ௦17 ௨ 008 
01], 880785 ]15ஸுா நிய12110 
(110.1) 14௨மா௨, 1894 


387 


நக்கத்‌ 7002268 போம்‌ 172618 1௦ 11018, 
*]15௦0ப251 (௦1. 1],2, ௯3) 


*க்ட்பாறபாடரட்‌ 1௦ [ர்ர்சாகார 6௦0108 


14106 கக்‌ 0பர411168 011116 5௦ங1 1101௨ 
கநக] கத்‌ நாடி, 1976 
ந.14 
காக்‌ 116 மீகா! கம) நிறு கற210ற 1 
க்காக த்‌, இர ராரம்க, 1942 
19, 
11] கடக்‌ 481க௦௧7 1107 க.ழ, 1323-71 


கக்ரர்கருரக 1. ராமரா, ௫௦1,119) 


கம்‌ & 710 011116 1119101037, 1 11சாகர்மா6 
80 ந43/11101௦ஐு ௦711211108 (7௦11,2) 


ுக்பாோா1101011 0ேோரறானா௦6€ நள்ளா 1116 ௦0௨௩ 
110176 ௨ம்‌ [ற ம்‌1௨ 


காரமா 1... ]48100ற010”5 18615, 1925 


ம்மா. ௩௦6 60/01 118 ]றசா[&1] [*70ற11675 
௩, 
பா நபிக, 12௦ 04165 075$0ர்்‌ ]நர்12, 
1௦1 14௨0782, 1907 


9 ]11பாக்ாக60்‌.. ரா றேராவ] 1851 ர்க 0106 ஹர்‌ 
கம, ரபிடுர்க 06 நயா 


கு மபாுட 5. ஊர்சா 1,600 -11710மா, நிற்க, 1976 
௩74016 
114111, 
உக்க கா, 
ஃ 012 


கக்‌ 57, நகீகார்‌11178 ௦௦௦11 07 கா] 12112 
௩௧015 


281110 க]1கர்ருவா, நரகமாக (011011- 
111119 மே2யர்கர10ற, 1801 


ஆஆஆ௮௬௮ அவ - ௮.௯.௮ ௮௮ ௫ ஸூ ரூ எசகு வாணகக வம்‌ 


எல யை ஸஷஷிஷ லங ஸூ ஆல ய வன உர 


பாமக 
61 :49112:1 


பந ௬ 
க.பொ 


388 
116 18ம்‌ ௦1288 1 16 7சகர] 
நிர51்ற த (0857 


1106 ௦0% ௦7$61144700001௦(37/௦]. 1, 
2 & 3) மமராரு, 1921 


116 14101011%ற1௦ 51168 ௦7 றற வவ]]3, 
க௦10( ]றம்ரக (11௦, 12) 


உநமுாகோக கூற மார்‌ நப்நாயாகோ0ாம 


ககறைதா்‌ க்‌ 


க 1110 
குகா 


௦071, ௦ 
11411 


௦1. 
114015 


௩0011 ௦0 446 50010-130010114௦ 
0010114100 ௦716 கட௦ரர்2றவ] 10 
௦7 1116 நிர௦7/1006 07 18௨85, 1948 


$851 1018 11௦156 - 8616011௦00. ௦7 

1116 நஹ சா 70100 11௦ 7₹600708 ர்‌ 116 
13851 1101௧ 110186 618711 த 4௦ 116 
ரோம, 101106, பொர ஐம்‌ சோற்று 8] 
708106 0ம68 1116 01ற2185, 
மேளா 1 11 நற ப1௧க (7௦1, 2& 4), 1820 


௩60011 ௦ 1106 ]8ீர்ற௦ர 1௦5 ௦1 1012 
2௨0௦ 47610ற௯601 0712 8%4 சக 1௦1 
1றம91 1106 12% ௨ம்‌ 8600ம்‌ 1716 
68 1186. 


560010 1:16 1787 118 (1956-1961) 
18௨02 51816, கற 2271 உறமாகரா 


0002810118] ]8923/6 ௦ 182116 
ஒரம்‌ ற ம்ர௨ற 1116), 1901 


& 0650711101 ௦1 576 171254 101௨ 


00891 00] விஷ்கா. ஐ ௦௦ பப, 
1703 


3 


[1080971297 


